


4.8.7. தமுஸ்தாசிம்‌ தரகனார்‌ அறக்கட்டளை வெளியீடு 
_ பதிப்பாசிரியர்‌ 
கிரான்‌ 


ஹாமீம்‌ 
பிஸ்மில்லாஹி 
““தேவாமிர்தப்‌ பிரசங்கக்‌ களஞ்சியம்‌: 





பதிப்பாசிரியர்‌ . 


வரலாற்று வல 


௪. திவான்‌. எம்‌.ஏ., எம்‌ஃபில்‌, ட்‌ 


இவணய மு வார்‌ 


ட்ட 
பா. தமுஸ்தாசிம்‌ தரகனார்‌ அறக்கட்டளை 


"மேலப்பாளையம்‌. 


முதற்‌ பதிப்பு : 7919 
இரண்டாம்‌ பதிப்பு 13.4.8000 (சித்திரை முதல்‌ நாள்‌) 


பதிப்புரிமை மர்ஹும்‌ 1.5.1. தருஸ்தாசிம்‌ தரகனார்‌ பிறந்த தின 
இலவச வெளிபரடு 
அச்சிட்டோ -: ஹமீது பிரஸ்‌, திருநெல்வேலி டவுண்‌. 





எங்களது பாட்டனார்‌ 4.5.1]. ஷம்ஸுதாஸீம்‌ தரகனார்‌ 
சதாவதானி க.ப. செய்குதம்பிப்‌ பாவலர்‌ 


ஆகிய பெருமக்கள்‌ இருவரின்‌ நினைவினுக்கு சமர்ப்பிக்கின்றோம்‌. 


அன்னவர்களது மறுவுலக நற்பேற்றிற்கு இறையருள்‌ இறைஞ்சுமாறு 
அன்புடன்‌ வேண்டுகின்றோம்‌. 


15.7. தமுஸ்தாசிம்‌ தரகனார்‌ அறக்கட்டளை 


மமலப்பாளையம்‌. 


ஹாமீம்‌ 
பிஸ்மில்லாஹி 
பாட்டுடைத்‌ தலைவர்‌ வரலாறு 
நாடு போற்றும்‌ வள்ளல்கள்‌ 

ஈதல்‌ இசைபட வாழ்தல்‌ அது அல்லது ' 

உளதியம்‌ இல்லை உயிர்க்கு. 

என்றார்‌ பொய்யா மொழிப்‌ புலவர்‌. செல்வத்துப்‌ பயன்‌ ஈதலே 
என்பதனை ஓதியுணர்ந்துள்ளமையால்‌, வீரம்‌ செறிந்த தமிழ்ப்‌ பெருமக்கள்‌ 
ஈரப்‌ பண்பிலும்‌ இணையற்றுத்‌ திகழ்ந்து வந்துள்ளனர்‌. பண்டைய வள்ளல்‌ 
பெரு மக்களின்‌ கொடை மடம்‌ பட்ட அ௮ருட்செயல்கள்‌ சிலவற்றிலே, 
பிற்காலத்தில்‌ தமிழ்‌ மக்கள்‌ உருவாக்கியதும்‌, வாடிய பயிரைக்‌ கண்ட 
போதெல்லாம்‌ தாமும்‌ வாடிய திருவருட்‌ பிரகாச வள்ளல்‌ பெருமானால்‌ 
ஏற்றம்‌ பெற்றதுமான அ௮ருளறக்‌ கொள்கையின்‌ கருமுதலை நாம்‌ 
காணுகின்றோம்‌. பண்டைத்‌ தமிழினம்‌ இவ்வுலகினுக்கு வழங்கிய. 
நன்கொடையாம்‌ ''யாதும்‌ ஊரே! யாவரும்‌ கேளிர்‌!” என்னும்‌ சிறப்பு மிகு 
கொள்கை இத்தகைய அருள்‌ உணர்வின்‌ பரிணாம வளர்ச்சியாகவே 
தோன்றுகிறது. எனவே முன்னைய தமிழர்‌ தம்‌ கொடைத்‌ திறத்தில்‌ தமிழ்ப்‌ 
பண்பாட்டின்‌ அடிப்படை அமைந்திருக்கிறது எனலாம்‌. 

“பேசனும்‌ பாரியும்‌ காரியும்‌ ஆயும்‌ 

அதிகனும்‌ நள்ளியும்‌ ஓரியம்‌ என 

எழுவார்‌ பூண்ட ஈகைச்‌ செற்‌ நுகத்தை 

ல்லியக்‌ கோடன்‌ ஒருவனே தாங்கினான்‌”. 

விந்தியம்‌ குமரியிடை விளங்கும்‌ தன்தன்‌ முடியுடை 
முப்பெரும்‌ வேந்தர்களும்‌, அவர்தம்‌ ஆட்சியாண்டுகளின்‌ இறுஇப்‌ பகுதியில்‌ 
வாழ்ந்திருநீத குறுநில மன்னர்களான கடையெழு வள்ளல்களும்‌ மறைநீததன்‌ 
பின்னர்‌, இரவலர்களையும்‌, புலவர்களையும்‌ போற்றி ஆதரிக்கும்‌. 
பொறுப்பினை ஓய்மானாட்டின்‌ சிற்றரசன்‌ தம்‌ கோடனே ஏற்றுக்‌ 
கொண்டான்‌ எனவும்‌, 

தமிழ்‌ நிலை பெற்ற தாங்கரு மரபின்‌ 
மகிழ்‌ நனை மறுகின்‌ மதுரையும்‌!" % 
% சிறுபாணாற்றுப்படை : 41 - 42 


3 


வறிதாயிற்று எனவும்‌ இடைக்கழி நாட்டு நல்லூர்‌ நத்தத்தனார்‌ எனும்‌ புலவர்‌ 
நைந்துருகிப்‌ பாடியுள்ளார்‌. நல்லியக்‌ கோடன்‌, குமணன்‌ போன்ற 
சிற்றரசர்களுக்கும்‌ பின்னர்‌ அவ்‌ ஈகைச்‌ செந்நுகத்தை பெருநிலக்கிழார்களும்‌, 
வணிக வேந்தர்களுமே தாங்கினர்‌. அவர்களுள்‌ படிக்காசுப்‌ புலவர்‌, உமறுப்‌ 
புலவர்‌, கந்தசாமிப்‌ புலவர்‌, நமச்சிவாயப்‌ புலவர்‌ பேரன்ற 
கவிவாணர்களையும்‌, இரவலர்களையும்‌ ஆதரித்துப்‌ போற்றியவரான 
'செத்தும்‌ கொடுத்தான்‌' எனப்‌ புகழ்‌ படைத்த ''வள்ளல்‌ சீதக்காதி: யவர்கள்‌, 
கடந்த 17-ஆம்‌ நூற்றாண்டிலே சிறந்து வாழ்ந்திருந்தார்‌. அவ்வடிச்சுவட்டிலே, 
ஏழை எளியோரையும்‌ புலவர்‌ பெருமக்களையும்‌ தயையுடன்‌ ஆதரித்து 
கடந்த 19-ஆம்‌ நூற்றாண்டிலே சீருடன்‌ வாழ்நீதிருந்தவர்‌ தாம்‌ எமது 
பாட்டனாராகிய 1/.5.1. ஷம்சுத்தாசன்‌ எனும்‌ சிறப்புப்‌ பெயர்‌ பூண்ட வள்ளல்‌ 
பெருநீதகை ஆவார்‌. 
மலையும்‌ நதியும்‌ 

பொதியில்‌, பொதியம்‌ என்னும்‌ பெயர்களையும்‌ கொண்ட பொதிகை 
மலை, தென்பாண்டி நாட்டின்‌ மேற்கெல்லையாய்‌ அமைந்தமையால்‌ 
தென்னவன்‌ பொதியில்‌ என்றும்‌, பாண்டியரின்‌ மேலாண்மைக்குட்பட்ட 
சிற்றரசராக வேளிர்‌ குலத்தைச்‌ சேர்ந்த ஆய்‌ மரபினர்‌ அம்மலைப்‌ பகுதியை 
ஆண்டு வந்தமையால்‌ ஆய்‌ பொதியில்‌ என்றும்‌ வழங்கப்‌ பெற்றது. இப்‌ 
பொதிகை மலைப்‌ பகுதியை ஆட்சி புரிந்து வநீத கடையெழு வள்ளல்களுள்‌ 
ஒருவனான மாவேள்‌ ஆஅய்‌ அண்டிரன்‌ என்பான்‌, 

்‌ இம்மைச்‌ செய்தது மறுமைக்கு ஆம்‌ எனும்‌ 

அறவிலை வணிகன்‌ அப்‌ அலன்‌; 

பிறரும்‌ சான்றோர்‌ சென்ற நெறியென 

ஆங்குப்‌ பட்டன்று அவன்‌ கைவண்‌ மையே” % 

என உறையூர்‌ ஏணிச்சேரி முடமோசியார்‌ எனும்‌ புலவரால்‌ கிறப்பிக்கப்‌ 
பெற்றவன்‌. ப 

தமிழ்‌ மலையாம்‌ இப்பொதிகையில்‌ பிறந்த வன்னி %% எனும்‌ நதி 
நல்லாள்‌, அந்தணத்தின்‌ ஈறுஞ்சாந்து தடவியம்‌, தென்றவின்‌ தண்மை 


0 புற நானூறு : 144. 
௬ வன்னி - தாம்பிரவன்னி 
கர்ணன்‌ என்பது கன்னன்‌ என்றானாற்‌ போன்று 


வர்ணி என்பது வன்னி எனவானது. 


4 


தழுவியும்‌, குறிஞ்சி நிலத்து மணமலர்கள்‌ ஏந்தியும்‌ நடைபயின்று கனிமவள 
நிலத்‌ தூடறுத்துப்‌ பாய்ந்து தாம்பிர வருணமும்‌ (நிறம்‌ - குணம்‌) 
பெற்றமையால்‌ தாம்பிரவர்ணி எனப்‌ பெயர்‌ கொண்டவள்‌. ஆஅயது 
வள்ளன்மையைப்‌ போன்றே வன்னியாறும்‌ வற்றாது ஓடி நெல்லைச்‌ 
மையை வளப்படுத்திப்‌ பின்னர்‌. முத்துக்குப்‌ பெயர்‌ பெற்ற 
கொற்கையினருகே கழைக்‌ கடலில்‌ கலக்கின்றது. 
முன்னோரும்‌ தோற்றமும்‌ 
ப ஏறத்தாழ ௦ மூன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னர்‌, பாண்டியர்‌ பழம்பதியில்‌ 
வீறார்ந்து வாழ்ந்திருந்த எமது முன்னோர்‌ உள்ளிட்ட பெருமளவிலான 

குடும்பங்களைச்‌ சேர்ந்தோர்‌ அரசியல்‌, சமூகவியல்‌ சார்ந்த கரணியங்களால்‌ 
வடகரையினின்றும்‌ நீங்கி, நெல்லை மாநகரத்‌திற்கு தென்கிழக்கே மூன்று கல்‌ 
தொலைவில்‌ தாம்பிரவர்ணி நதி தீரத்திலேயமைந்திருந்த மருத ,நிலவூர்ப்‌ 
பகுதியின்‌ தென்‌ மருங்கினை வந்தடைந்து ஆங்கே மனைகள்‌ அமைத்து 
வாழத்‌ துவங்கினர்‌. ப 

அவ்வழி முறையில்‌ எமது குடும்பக்‌ களையின்‌ , முதற்றந்தையார்‌ 
நாகூர்‌ மீறா தீரகனார்‌ அவர்கள்‌, அன்னாரது மகனார்‌ ஷெய்கு உதுமான்‌ 
தரகனார்‌ அவர்கள்‌, அன்னாரது மகனார்‌ மீறா முகையதீன்‌ தரகனார்‌ அவர்கள்‌, 
அன்னாரது மகனார்‌.ஷெய்கு மன்ஸுர்‌ தரகனார்‌ அவர்கள்‌, அன்னாரது 
மகனாரும்‌ எமது பாட்டனாருமான ம்‌.க்ஷீ.ழி. ஷ.௰்ஸுதாஸீம்‌ தரகனார்‌ 
(ஷம்சுத்தாசின்‌] அவர்கள்‌ தமிழாண்டு 1027-ல்‌ சித்திரைத்‌ திங்கள்‌ முதல்‌ நாள்‌ 
ஞாயிற்றுக்‌ கிழமையன்று (8. பி. 7845-ல்‌) பிறந்தார்‌. ஈந்து புகழ்க்‌ கொண்ட 
அப்பெருமகனை ஈன்று மகிழ்ந்த மங்கை நல்லாரின்‌ பெயர்ஹஸன்‌ மீறா பீவி 
என்பதாகும்‌. _ 
மேலப்பாளையம்‌ 

காலந்தோறும்‌ வந்தடர்ந்த மக்கட்பெருக்கத்தினால்‌ மிகவும்‌ 
வளர்ச்சியுற்ற எமதூர்‌ முன்னாளில்‌ மங்கை நகர்‌, மங்கையர்‌ பதி, மங்கையர்கீ 
கூடம்‌, மங்கா நல்லூர்‌, திருமங்கை நகர்‌ என்றவாறெல்லாம்‌ வழங்கப்பட்டு 
வந்து, அதன்‌ பின்னர்‌, பாளையம்‌ அமைந்திருந்த பாளையங்கோட்டைக்கு 
"மேற்குப்‌ புறமிருந்த காரணத்தால்‌ மேலப்பாளையம்‌ எனப்‌ பெயர்‌ பெற்றது... . 

இவ்வூரைச்‌ சேர்ந்தவர்கள்‌ கடல்‌ கடந்து சென்று இரங்கூன்‌, 
மாண்ட்லே, கண்டி, பினாங்கு, சிங்கப்பூர்‌ முதலிய பிரதேசங்களிலும்‌, 


5 


பம்பாய்‌ போன்ற ஏனையவிடங்களிலும்‌ வணிக நிறுவனங்கள்‌ நடத்தியும்‌, 
ஆங்குள்ள வணிக நிலையங்களில்‌ பணியாற்றியும்‌ மிக்க பொருளீட்டி 
வாழ்ந்து வந்துள்ளனர்‌. இதனை எச்‌.ஆர்‌. பேட்‌ தனது திருநெல்வேலி 
கெசட்டியரில்‌ உறுதஇப்‌ படுத்துகிறார்‌: - 

"&ட௦ப1 ௦௦-46 பரி5 ௦7 17௦ ௦0ப12101௦1 52£ஈ0ம ௦57 ௦7 ன்‌ 16 ௨0030 25 8000 
(660618 2௮00 0௨1௪௮! 180418 1 8௩௦௦௦, 1480, ரஞ்‌, ளா, இர08001, 
௦௦0 8ஈ0 எரு 0 22௦௦5" 9 

திரை கடலோடியுந்‌ திரவியந்‌ தேடு 


தமதூர்‌ வாசிகளின்‌ அந்நாளைய வழக்கப்படி ஷம்சுத்தாசீனவர்களும்‌ 
தமது இளம்‌ வயதிலேயே கீழைக்‌ கடல்‌ கடந்து பர்மா சென்று இரங்கூன்‌, 
நவ்வு, மாண்ட்லே, மீஞ்ஞான்‌ போன்றவிடங்களிலும்‌, நம்‌ நாட்டில்‌ 
கன்னியாகுமரி, கல்கத்தா, கடலூர்‌, புதுவை, சென்னை, காக்கி நாடா, 
கொச்சி போன்ற நகரங்களிலும்‌ பற்பல விதமான வாணிபச்‌ சாலைகளை 
நிறுவியும்‌ நடத்தியும்‌ பெரும்‌ பொருளீட்டினார்‌. தமது உறவினர்‌, 
சுற்றத்தினரையும்‌ தம்‌ ஊளரைச்‌ சேர்ந்தவர்களையும்‌ தமது நிறுவனங்களில்‌ 
பணியாற்றச்‌ செய்து ஆதரித்தும்‌, அறப்பணிகளாற்றியும்‌ வந்தார்‌. 

இன்சொல்‌, நம்பிக்கை, நாணயம்‌ ஆகியனவற்றை உயிர்‌ மூச்சாகக்‌ 
கொண்டவராய்‌, விடா முயற்சியுடன்‌ உழைத்துத்‌ தனித்திறன்‌ பெற்று அவர்‌ 
விளங்கியமையால்‌, எண்ணெய்‌ வணிகச்‌ சந்தையின்‌ முதன்மையிடத்தை 
அவரது நிறுவனம்‌ பெற்றிருந்தது. அதன்‌ காரணமாக அரசினராலும்‌ வணிக . 
குழாத்தினராலும்‌ “எண்ணெய்‌ அரசர்‌: (80 ௦14 04) எனப்‌ பாராட்டப்‌ 
பெற்றார்‌. 

ஷலைரத்து ஞானியார்‌ சாகிபு 

“இஸ்லாமிய மெய்ஞ்ஞானத்தைத்‌ தமிழ்த்தேனில்‌ குழைத்துத்‌ தந்த 
ஞானியர்‌ தக்கலை பீர்‌ முகம்மது அப்பா, குணங்குடி மஸ்தான்‌ சாடயபு, 
கோட்டாறு ஞானியார்‌ சாகிபு எனப்‌ பலர்‌ அவர்‌'' - 

ஷெய்கு மன்ஸார்‌ ஹல்லாஜ்‌ என்பார்‌ பாரசீக (ஈரான்‌) நாட்டில்‌ ஹிஜிரி 
244 -ஆம்‌ ஆண்டு (கி.பி. 858) தோன்றிய இஸ்லாமிய சூஃபி ஞானியாவார்‌. 
மெய்ப்பொருள்‌ நிலை தெவிந்துணர்ந்த இவரது ஞான மார்க்கத்தினை 


ஆ 1. ₹. 12246 ; 1 ராவி 02222, 5. 485. 
3 பேராிரியர்‌ (மூ. அப்துல்‌ கறீம்‌ எம்‌.ஏ.,இஸ்லாமும்‌ தமிழும்‌ 19& பக்‌. 97, 


6 


உலகில்‌ புகழுண்டாகுமாறு பரவச்‌ செய்ய வேண்டுமென்பதற்காக இவரது 
தொண்டரும்‌ மெய்யடியாருமாகிய செய்யிது தாமீம்‌ என்பார்‌ மூலமாகத்‌ தமது 
இளம்‌ பருவத்திலேயே தீட்சையும்‌ திரு நபி(ஸல்‌) அவர்களின்‌ ஆசியும்‌ 
பெற்றவர்‌ ஞானியார்‌ சாகிபு அவர்கள்‌. ஷெய்கு முஹியித்தீன்‌ மலுக்கு 
முதலியார்‌ என்னும்‌ இயற்பெயர்‌ கொண்ட இவ்‌ இறைநேசர்‌ நாஞ்சில்‌ 
நாட்டின்‌ (குமரி மாவட்டம்‌) கோட்டாறு எனும்‌ பதியில்‌ ஹிஜிரி 1767 -ம்‌ 
ஆண்டு (கி.பி. 1753) அவதரித்தவர்‌. “ஞானியார்‌ அப்பா: என அன்புடன்‌ 
அழைக்கப்படும்‌ இவ்‌ அருட்‌ செல்வர்‌ ஓதாதுணர்நீதவராய்‌ யோக, ஞான 
நெறி நிலைகளையுணர்த்த வல்ல ''மெய்ஞ்‌ ஞானத்‌ திருப்‌ பாடற்றிரட்டு”' 
எனும்‌ பனுவலை திருவாய்‌ மலர்ந்தருளியுள்ளனர்‌. திருவாங்கூர்‌ அரசர்‌, 
இராமநாதபுர சேதுபதி மன்னர்‌, மேலமநீதை சிற்றரசன்‌ ஆகிய அரசப்‌ 
பெருமக்கள்‌ போற்றி சிறப்புகள்‌ செய்த பெருமைக்குரியவர்‌ ஞானியார்‌ 
சாகிபு; தமிழகத்திலும்‌ கேரளத்திலுமுள்ள பலவிடங்களுக்கும்‌ சென்று 
மக்களை நன்னெறிப்ப டுத்தி மன்ஸுஈர்ஹல்லாஜின்‌ ஞான மார்க்கத்தை பரவச்‌ 
செய்து வந்த ஞானியார்‌ அவர்கள்‌, தமது இளவலான இளைய ஞானியார்‌ 
மவ்லானா ஷெய்கு உதுமான்‌ சாஇிபு அவர்களுக்கு குருத்துவ சாசன மீந்தருளி 
ஹிஜிரி 1209 - ஆம்‌ ஆண்டு ஜமாத்துல்‌ அவ்வல்‌ மாதம்‌ பிறை 14-ல்‌ (இ.பி. 
1794) இறைவன்‌ திருச்சமுக சந்நிதானத்தைச்‌ சேர்ந்தனர்‌. 

தமது முூன்னோரது அடியொற்றியவராய்‌, ... வள்ளல்‌ 
ஷம்சுத்தானவர்களும்‌ அவரது குடும்பத்தினரும்‌ ஞானியார்‌ சாகிபு 
அவர்களையே ஞானாிரியராக ஏற்றுக்‌ கொண்டவர்களாவர்‌. 

அறப்பணிகளும்‌ கொடை மாண்பும்‌ 
திருப்பாடற்றிரட்டு பதிப்பித்தல்‌ 

நாளடைவில்‌ ஞானியார்‌ சாடிபு அவர்கள்‌ காட்டிச்‌ சென்ற ஞான 
மார்க்கத்தினைப்‌ பின்‌ தொடர்ந்தோர்‌ பல்கிப்‌ பெருகியமையாலும்‌, வருங்‌ 
காலத்துத்‌ தலைமுறையினரும்‌ ஓதியுணர்ந்து பயன்‌ பெற்றுய்யும்‌ வண்ணம்‌ 
“கேடுறாது காக்கப்பட வேண்டுமென்ற இன்றியமையாமை 
நேரிட்டதனாலும்‌, நூறாண்டுகளுக்கும்‌ மேலாக ஓலைச்‌ சுவடிகளிலேயிருந்து 
வந்த ஞானக்‌ கருவூலமாம்‌ ''மெய்ஞ்ஞானத்‌ திருப்பாடற்றிரட்டு'” அச்சிற்‌ 
பதிப்பிக்கப்பட்டு நூலுருப்‌ பெற வேண்டுமென ஞானியார்‌ சாகிபு வழியில்‌ 
4 சுசீந்திரம்‌ வித்துவான்‌ சி. குமரேச பிள்ளை, ''செந்தமிழ்‌ வளர்த்த செய்கு 
தம்.பி'? (1086) பக்‌. 84-25. 


வந்த ஹசரத்‌ செய்யது தாஹா ஆலிம்‌ சாகிபு என்பார்‌ விழைந்தார்‌. தமது 
ஞானாசிரியர்‌ அருளிய திருப்பாடற்றிரட்டினை ௮ச்9ற்‌ பதிப்பிக்கும்‌ 
பணிக்கான பொருளுதவியை மனமுவந்து வழங்குவதற்கு 
ஷம்சுத்தாசீனவர்கள்‌ முன்‌ வந்தார்‌. 

புலமை மிக்க சான்றோராகிய கொட்டாம்பட்டி எம்‌. கருப்பையாப்‌ 
பாவலர்‌.அவர்களும்‌ செய்யது தாஹா ஆலிம்‌ சாகிபின்‌ மைத்துனரான ப 
கோட்டாறு தாப. செய்கு தம்பிப்‌ பாவலர்‌. அவர்களும்‌ ல்‌ நூலைப்‌ 
பதிப்பிக்கும்‌ பணியில்‌ துணை புரிய, சென்னை ஸ்ரீபத்ம நாப விலாசம்‌ அச்சுக்‌ 
கூடத்தில்‌ நூற்பதிப்பு நடைபெற்று கி.பி. 1895-ஆம்‌ ஆண்டில்‌ இறையருளால்‌ 
நூல்‌ வெளியிடப்‌ பட்டது. தமிழக இஸ்லாமிய பெருமக்கள்‌ மகிழ்வு 
கொண்டவராய்‌. இத்திருப்‌ பணியை மேற்கொண்ட அனைவரையும்‌ 
பாராட்டினர்‌. 

ஹாமீம்‌ புரம்‌ 

மேலப்பாளையத்தின்‌ தென்‌ பகுதயில்‌ தமக்குச்‌ சொந்தமான ஹாமீம்‌ 
புரம்‌ என்னும்‌ பரந்த அளவிலான நிலப்பரப்பில்‌ நூற்றுக்கணக்கான ஏழை, 
எளியோர்‌, வீடுகளற்றோர்களுக்கு இலவசமாக மனைகள்‌ வழங்கியும்‌, 
வீடுகள்‌ கட்டிக்‌ கொடுத்தும்‌ ஆங்கோர்‌ நகரத்தை உருவாக்கி அங்கு வ௫ிக்கும்‌ 
மக்களுக்‌ குரிய தேவைகள்‌ அறிந்து உதவிகள்‌ பலவும்‌ ஷம்சுத்தாசைவர்கள்‌ ப 
செய்து வந்தார்‌... ப ப 

்‌“ஹாமீம்‌'' என்பது இறைவனால்‌ நபிகள்‌ நாயகம்‌ (ஸல்‌) அவர்களுக்கு 
வழங்கப்‌ பட்டிருக்கும்‌ சிறப்புப்‌ பெயர்களுள்‌ ஒன்று என்பதும்‌, அச்சொல்‌ 
ஞானியார்‌ பாடலில்‌ மிகுதியாக பயின்று வருவதுமாகும்‌ என்பது ஈண்டு 
குறிப்பிடத்தக்கது. . 

ஹாமீம்‌ பான்ளி மதரசா 


இஸ்லாம்‌ சிறப்பித்துக்‌ கூறும்‌ அறச்‌ செயல்களுள்‌, இறைவனை 


வழிபட இறையில்லம்‌ கட்டுவித்தல்‌, சன்மார்க்கக்‌ கல்விச்‌ சாலைகள்‌ 





* ''திருக்கோட்டாற்றுப்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌", 'இருக்கோட்டாற்றுப்‌ பதிற்றுப்‌ 
பத்தநீதாதி'' ஆகிய நூல்களை கா.ப. செய்கு தம்பிப்‌ பாவலரும்‌ ''இருக்‌ 
கோட்டாற்றுக்‌ கலம்பகம்‌" என்ற நாலை எம்‌. கருப்பையாப்‌ பாவலரும்‌ 
ஞானியார்‌ சாஇிபு மீது கவினுறப்‌ பாடி, அன்னாருக்குப்‌ புகழ்‌ மாலைகளாகச்‌ 
சூட்டியுள்ளனர்‌. 


நிறுவுதல்‌ என்பன தலையாயவை ஆகும்‌. ஷம்சுத்தாசீனவர்கள்‌ கி.பி. 
1971-ஆம்‌ ஆண்டிலே ஹாமீம்புரம்‌ பகுதியில்‌ தமது இல்லமாகிய 
பங்களாவிற்கு மேற்குப்‌ புறத்தில்‌ '”/.8.1. தமுஸ்தாசிம்‌ தரகனார்‌ ஹாமீம்‌ 
பள்ளி மதரஸா: என்ற பெயரிலான இறையில்லமும்‌ அத்துடன்‌ இணைந்த 
அரபி பாட சாலையையும்‌ நிர்மாணித்து அவற்றின்‌ அக்தார்‌, இனாம்தாராகத்‌ 
தாமே இருந்து அவை சார்ந்த கைங்கரியங்களை நிர்வகித்து வந்தார்‌. பள்ளி 
மதரஸாவின்‌ பெயரால்‌ மேலும்‌ பல அறப்‌ பணிகளும்‌ ஆற்றி வந்தார்‌. தமது 
ஆயுளுக்குப்‌ பின்னரும்‌ தமது வழிமுறையினர்‌ அவற்றை நிர்வகித்தும்‌ அவ்‌ 
அறப்பணிகளை தொடர்ந்து நடத்தியும்‌ வர வேண்டுமென்ற சீரிய 
நோக்கமும்‌ . விழைவும்‌ . கொண்டவராய்‌, பள்ளி மதரஸாவின்‌ 
பரிபாலனத்திற்காகப்‌ பெருநிதிப்‌ பெறுமதியுள்ள தக்க சொத்துக்களை 
மானியமாகத்‌ தத்தம்‌ செய்து, அதனை இ.பி.19317-ஆம்‌ ஆண்டிலே 
அறக்கட்டளையாக சாசனமும்‌ (வகீபு) பிறப்பித்துள்ளார்‌. ்‌ 


நிலை பெறும்‌ நினைவு 


தமது ஞானாசிரியர்‌ நல்லடக்கம்‌ செய்விக்கப்பட்டிருக்கும்‌ 
- “கோட்டாறு ஞானியார்‌ அப்பா தர்கா''வில்‌ நியமமாக நடைபெற்று வரும்‌ 
கிரியைகளுக்கென, குமரி மாவட்டத்தில்‌ இடம்‌ பெற்றுள்ளதும்‌ மிகுந்த 
வருவாய்‌ வரத்‌ தக்கதுமான வண வடக! ஷம்சுத்தாசீனவர்கள்‌ நிபநதமாக 
வழங்கியுள்ளார்‌. 
ஞானியாரவர்கள்‌ ழ்கு்றானளைச்க்ற்ம வருகை தநீது, கலிமாக்‌ குளக்‌ 
கரையில்‌ (ஹாமீம்புரம்‌ அருகே) தங்கியிருந்த இடத்தில்‌ “ஞானியார்‌ அப்பா 
தைக்கா: வையும்‌ மேலப்பாளையம்‌ பெரிய தெரு அருகில்‌ (ஆஸாத்‌ 
ரோட்டின்‌ மேல்புறம்‌) ''ஞானியார்‌ அப்பா தர்கா பள்ளி''யையும்‌ 
தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னர்‌ ஷம்சுத்தாசனவர்கள்‌ பாங்குற 
கட்டுவித்தார்‌. இத்தலங்களில்‌, ஞானியார்‌ பாடல்‌ பாராயணம்‌, குருமகான்‌ 
துதி, நியம நிஷ்டை யனுஷ்டானங்கள்‌ ஆகியன இன்றளவும்‌ இடையறாது 
நடத்தப்‌ பெற்று வருகின்றன... ப 
நல்‌ மரம்‌ பழுத்தன்ன நன்கொடையாளர்‌ 
நபிகள்‌ நாயகம்‌ (ஸல்‌) அவர்கள்‌ ''சீனம்‌ சென்றேனும்‌ ஈர்‌ கல்வி 
"பெறுக'' என்றருளினர்‌. கல்வி. பெற வழியில்லாத ஆதரவற்ற ஏழை, எளிய 
மாணவர்களுக்கு உணவு, உடை, உறைவிடம்‌ போன்றவற்றை ஷம்சுத்‌ 
தானவர்கள்‌ இலவசமாக வழங்கி, தக்க ஆசிரியர்களைக்‌ கொண்டு 


9 


அவர்களுக்கு சன்மார்க்கக்‌ வவ. நல்லொழுக்கமும்‌ பயிற்றுவிக்கச்‌ 
செய்தார்‌. 

தமக்குச்‌ சொந்தமான இடத்தில்‌ தொடக்கப்‌ பாடசாலைக்கென உறுதி 
வாய்ந்த கட்டிடம்‌ கட்டிக்‌ கொடுத்து, ஹாமீம்புரம்‌ பகுதியைச்‌ சேர்ந்த 
சிறார்களுக்கு எண்ணும்‌ எழுத்தும்‌ கற்பிக்கச்‌ செய்த கல்வியின்‌ தொண்டர்‌; 

பொதுமக்கள்‌ அன்றாடம்‌ புழங்குமிடங்களிலும்‌ அவசியத்தினிமித்தம்‌ 
அவர்கள்‌ கூடுமிடங்களிலும்‌ நன்னீர்‌ நிலையங்களையும்‌, தண்ணீர்ப்‌ 
பந்தல்களையும்‌ நிறுவி, அவற்றின்‌ பராமரிப்பிற்காகுமான 
செலவினங்களையும்‌ தாமே ஏற்றுக்‌ கொண்ட ஈர நெஞ்சினர்‌; 

வாயில்லா உயிர்ப்‌ பிராணிகளும்‌ அவைகளது தாக வேட்கையை 
தணிவித்துக்‌ கொள்ளும்‌ பொருட்டு நீர்‌ நிலைகளும்‌, தண்ணீர்த்‌ 
தொட்டிகளும்‌ அமைத்துத்‌ தந்த அருள்‌ உள்ளம்‌ கொண்டவர்‌; 

அன்ன சத்திரம்‌ கட்டி வைத்து, வழிப்போக்கர்கள்‌, திக்கற்றவர்களுக்கு 
அன்றாடமும்‌ அன்னதானம்‌ அளித்து வந்த பசிப்பிணி மருத்துவர்‌; 

ஏழைகளுக்கு உற்ற வேளை கண்டு உதவி செய்வதை கடமையாகக்‌ 
கொண்ட ஏழைப்பங்காளர்‌; 

ஹாமீம்புரம்‌ குடியிருப்பில்‌ தீக்கிரையாகிப்‌ போன சில வீடுகளை, 
கல்லுங்‌ காரையோடுடனும்‌ கூடிய இடமான கட்டிடங்களாய்க்‌ கட்டிக்‌ 
கொடுத்த காருண்யர்‌; _ 

திருமணம்‌ முடிக்க வழியில்லாத எண்ணற்ற ஏழை, எளிய 
பெண்களுக்கு நல்லாதரவுடன்‌ பொன்னும்‌ பொருளும்‌ கொடுத்து சிறப்புறத்‌ 
திருமணம்‌ செய்வித்து நல்வாழ்வு பெறச்‌ செய்த பொன்மனம்‌ கொண்ட 
புண்ணியர்‌; 

தமது வாணிப நிலையங்களில்‌ நூற்றுக்கணக்கானோரை பணிகளில்‌ 
அமர்த்தி, அவர்களது குடும்பங்களின்‌ வறுமையைப்‌ போக்கிய 
கருணையாளர்‌; ்‌ 

தமது சுற்றம்‌ களையாரெல்லாம்‌ செழிப்புடன்‌ வாழ்ந்திடச்‌ செய்ய 
அவர்களுள்‌ பலரைத்‌ தமது வாணிப நிலையங்களில்‌ பங்குதாரர்களாக 
இணைத்தும்‌, மற்றும்‌ பலருக்கு வணிக நிறுவனங்கள்‌ அமைத்தும்‌ கொடுத்த 
பெருந்தகையாளர்‌; ப 

பள்ளிவாசலில்‌ தங்கிச்‌ செல்லும்‌ ஏழை றத அ தினமும்‌ 
உணவளிக்கச்‌ செய்து வந்த கருணாகரர்‌; 


10 


ஆலீம்களென்னும்‌ மேதைகளுக்கும்‌, தமிழில்‌ புலமை பெற்ற சான்றோர்‌ 
களுக்கும்‌ வேண்டும்‌ போது வேண்டியன கொடுத்து ஆதரித்து வந்த பண்பாளர்‌; 

மக்களுக்கிடையே ஏற்படும்‌ பிணக்குகள்‌, வழக்குகளைக்‌ கேட்டறிந்து 
நல்லிணக்கமுறச்‌ செய்வித்தும்‌, தவறாத நீதியும்‌ வழங்கி வந்த நீதிவான்‌; 

மழை முூகிலெனவே யாவர்க்கும்‌ இன்முகத்துடன்‌ தயையும்‌ தனோப 
காரமும்‌ புரிந்துவந்தமையால்‌ இந்து முஸ்லிம்களின்‌ ஒருமித்த அன்பைப்‌ 
பெற்றிருந்த பொது ஜன உபகாரர்‌; 

பள்ளிவாசலிலும்‌ தமது பங்களாவிலும்‌ வைத்து அன்றாடம்‌ செய்த்‌ 
வந்த தர்ம காரியங்கள்‌ அல்லாமலும்‌, புனித ரமலான்‌ மாதத்தில்‌ நோன்பு 
கஞ்சி வழங்கியும்‌, அதன்‌ புனித இரவுகளில்‌ ஆயிரக்கணக்கான ஏழை, 
எளியவர்களுக்கு யாதொரு வேற்றுமையும்‌ பாராட்டாது நல்லுணவு 
அளித்தும்‌, இரவலர்களுக்குப்‌ பொருளும்‌ பணமும்‌ வரையாது வழங்கியும்‌ 
வந்த தர்ம சீலர்‌; த்‌ 

தமது ஆயுளுக்கு.ப்‌ பின்னரும்‌ தமது அனல்‌ அறப்பணிகள்‌ 
தொடர்ந்து நடத்தப்பட்டு வர வேண்டுமென்ற நல்‌ சாசனமுடையார்‌; _ 

என்றவாறெல்லாம்‌ வள்ளல்‌ ஷம்சுத்தானவர்களின்‌ ஈகைச்‌ சிறப்பு 
போற்றப்படுகின்றது. % 

பண்பு நலமும்‌ குண நலனும்‌ 
_ அறுசீர்‌ விருத்தம்‌ 
வசைமென்‌ மலருந்‌ திவ்ய வசனமும்‌ வதன வாய்ந்து! 
தின மதிபுன்ந கையுற்‌ திகம்‌ தருங்‌ கருணை நோக்கும்‌ 
_ மனமகிழ்ந்‌ தாத ரிப்பும்‌ மானிலத்‌ தோர்‌ வியக்க 
ஜனத்‌ திடை புதுமை யுள்ள தமுதாஷீ னான கோய்‌. 


தாசணித்‌ தவர்க ளையுந்‌ தொண்டு செய்‌ தடுத்தோ ரையுங்‌ 
்‌ காசினி மீதொன்றாக கண்டிடுங்‌ கருணை யாள்‌. 
மாசிலா மனமு மீகை வழுவிலா தழுமை பூண்ட : 
சாசன முடைய கோமான்‌ தமுதாவீனான கோவே. 4 
"எவ்வளவு தளர்விலும்‌ ஷம்சுத்தாசவர்கள்‌ ஜவேளையுமே தவறாது 





அருட்கவி முஹம்மது ஹனிபா புலவர்‌,  அநுகூல புஞ்சம்‌”"(1936) பாடற்‌ 
றொகுதியின்‌ கருத்துரை. 
*ு% அநுகூல புஞ்சம்‌' பக. 33-24. 


13 


இறையில்லத்தில்‌ தனமும்‌ நடைபெறும்‌ கூட்டுதீ தொழுகைகளில்‌ கலந்து 
கொண்டு தொழுவார்‌. நள்ளிரவுத்‌ தொழுகையையும்‌ தவறாது தொழுது 
வந்தார்‌. நபியவர்களின்‌ சன்மார்க்கமாம்‌ அத்வைதக்‌ கொள்கையை 
யுள்ளத்தினுட்‌ கொண்டு, தமது ஞானாசிரியர்‌ அருளிய திருப்பாடல்களை 
உருக்கமாய்‌ பாடி, மனமடங்கி நிட்டையிலொடுங்குவார்‌. ஆலீம்களென்னும்‌ 
மேதைகளைத்‌ தம்‌ அருகிருத்தித்‌ தக்க அறிவுரைகளை கேட்டுப்‌ பெறுவார்‌. 

தாம்‌ திரட்டிய இரவியங்களால்‌ அன்னதானம்‌, பான தானம்‌, சொர்ண தானம்‌, 
வஸ்திர தானம்‌, பூ தானம்‌ முதலான அறங்களைக்‌ கைக்கொண்டார்‌. ப 

மன்னரும்‌ அரசப்‌ பிரதிநிதிகளும்‌ பேட்டியளித்துச்‌ சிறப்புச்‌ செய்யும்‌ 
நன்னிலையடைந்து, அரசினரின்தங்கப் பதக்கமும்‌ பஹதார்ப்‌ பட்டமும்‌ கிடைக்கப்‌ . 
பெற்றார்‌. இல்லறத்‌ துறையில்‌ நல்லறம்‌ நடத்தி தமக்கிசைந்த இல்லாளுடனும்‌ 
புத்திர பெளத்திர செல்வாக்குடனே செல்வர்க்‌ கழகாஞ்‌. செழுங்கிளை தாங்கிச்‌ 
சுற்றமும்‌ தழுவி செல்‌ விருந்தோம்பி வரு விருந்து வைகலு மெதிர்பார்தீது. 
நல்லூனூட்டி உபசரித்துப்‌ போற்றுவார்‌. 

பெரும்பாலும்‌ பள்ளிவாசலையே வ ண்றிவானை வைத்து, வந்தவர்களை 
ஆதரித்து, ஏழை இரப்பாளிகள்‌ எவ்வளவு தொந்தரவு செய்திடினும்‌ கடிந்து 
நோக்காது, சிரித்த முகத்துடன்‌ இனித்த வார்த்தைகள்‌ சொல்லி, தன்னாலியன்றதைக்‌ 
கொடுத்தனுப்புவார்‌. ஆலயப்‌ பணிவிடைகளைத்‌ தாமே செய்வார்‌. 
பக்கங்களிலுள்ள அசுத்தங்களையும்‌ தம்‌ கைக்கொண்டே பரிசுத்தப்‌ படுத்துவார்‌. . 

.... “இன்னா செய்தாரை ஒறுத்தல்‌ அவர்‌ நாண 

நன்னயம்‌ செய்து விடல்‌'* 

என்பதற்கிணங்க, தமக்குத்‌ இங்கு செய்த எவர்க்கும்‌ அவர்‌ நாணும்படி நன்னயம்‌ 
செய்வதே இவரது பிறவிக்‌ குணமாகவிருந்தது. ஒரு போது தமக்குந்‌, தமதருமைக்‌ 
கும௱ர்களுக்கும்‌ குடி ப்பொன்றில்‌ நஞ்சிட்டுக்‌ கொடுத்த கொடியனைக்‌ கைப்பிடியாகக்‌ . 
கண்டு கொண்ட பின்னரும்‌ கடிந்து கொள்ளாமலும்‌ மேலும்‌ மற்றெவராலும்‌ 
அவனுக்குத்‌ தீங்கு நேரிடாமலும்‌ பாதுகாத்துப்‌ பின்னும்‌ பதறிநிற்குமப்‌ பாதகனை தேன்‌ 
க௫ியும்‌இதமொழிகளால்டதப்படுத்திப்புத்திகூறிப்பொருள்கொடுத்துப்போகவிட்டார்‌ 
எனின்‌ இவரது ஒப்பிலாக்‌ குணச்சிறப்பினை யென்னென்றியம்புவோம்‌! - 
"பொறுத்தார்க்கும்‌ பெரும்‌ பேறுடையார்க்குமே யன்றி இவ்வித சிலாக்கிய குணம்‌ 
வாய்க்காதென நந்திருமறையே திரைமறைவின்றி யறைகின்றதன்றோ!'' % 





4 மேலப்பாளையம்‌ எங்‌ முஸ்லிம்‌ சொசைட்டியார்‌ சமர்ப்பித்த அனுதாபப்‌ 
பத்திரம்‌: (6-11- 19:36) 


க்‌ 


நன்னெறி நாடியே மெய்ப்பொருள்‌ தேடுக 


கலி சந்த விருத்தம்‌ 
கல்லி னகத்திற்‌ கேகயத்தை கயவர்‌ கலங்க வழைத்த நபி 
புல்லா மீது நு தின(ம முகந்து விலகல்‌ தவிர்த்‌ தேவ 
லெல்லா மொழுங்கா நடந்து வந்த யேந்தலான ரெட்‌ சகரே 
மல்லிகைப்பூ மாலை யணி மன்னரெனு தம்தா ஷீனே. 


பல்லுயி ரெல்லாந்‌ துதிக்கும்‌ பாத்திபர்‌ மெஞ்ஞான வழி 

சொல்லுஞ்‌ செயலு மொன்றாகத்‌ துடர்ந்து ஞான தீட்சை யுற்று... 
பபில்லகத்தின்‌ சடரிலங்க வெத்‌ தின(ம (முறி றுணர்ந்த ப 
மல்லிகைப்பூ மாலை யணி மன்னரெனு தம்தா ஷீனே. 


அல்லறவே திர ஞான வமிர்த வழிக்‌ குரிய வராம்‌ 

முல்லை மலரி னெயிருடைய மோட்ச செய்‌ குமன்‌ சூர 
ஹ்ல்லாஜுடைய கருணைமிகு கவர்ந்துயுளத்தி லருட்‌ கனிந்த 
மல்லிகைப்‌ பூ மாலை யணி மன்னரெனு தம்தா ஷினே. % 


தம்தாஸ்‌ 


ஷெய்கு அப்துல்‌ காதிறு என்ற பெயர்‌ 'செய்தக்‌ காதிறு” 'செய்தக்காதி 
'சைதகாதி : 'சீதக்காலி' என்றெல்லாம்‌ வழங்கி வருகிறது. 'ததக்காதி' என்பது 
அப்பெயரின்‌ மரூஉ ஆகும்‌. அது போன்றே ஷம்ஸுதாஸீம்‌ என்ற பெயர்‌, 
தமுஸ்தாசிம்‌' 'ஷம்ஸுதாஸீன்‌', 'தமுதாஷீன்‌' 'தம்தாசீன்‌' என்றெல்லாம்‌ 
வழங்கி வருகிறது. 'தம்தாஸ்‌:' என்பது ௮அப்பெயரின்‌ மரூஉ ஆகும்‌. 

வெளியூர்கள்‌ அல்லது வெளிநாடுகளின்‌ பலவிடங்களுக்குச்‌ சென்று 
வரக்கூடிய மேலப்பாளையம்‌ ஊர்வாசிகளை, அப்பகுதிகளில்‌ வதியும்‌ 
மக்கள்‌ சந்திக்க நேரிட்டால்‌, ''உங்கள்‌ ஊரில்‌ 'தம்தாஸ்‌' நலமாக 
இருக்கின்றாரா?'” எனப்‌ பரிவுடன்‌ உசாவுமளவிற்கு நற்கீர்த்தி பெற்றிருந்தார்‌ 
ஷம்சுத்தா€ீனவர்கள்‌.. 


புரவலர்‌ போற்றிய பாவலர்‌ 


தமது ஞானாசிரியர்‌ வழிமுறையில்‌ வந்தவரென்பதனால்‌, கா.ப. 


செய்கு தம்பிப்‌ பாவலரவர்களது இளமைப்‌ பருவ முதலே அவரை 





*ு அநுகூல புஞ்சம்‌ (1926) பக்‌. 29. 


13 


ஷம்சுத்தாசீனவர்கள்‌ அறிவாரெனினும்‌, 'மெய்ஞ்ஞானத்‌ திருப்பாடற்‌ 
திரட்டு'' பதிப்புப்‌ பணியில்‌ செய்குதம்பியவர்கள்‌ துணை புரியத்‌ துவங்கிய 
காலத்தேயிருந்து, அவ்விருவருக்‌ கிடையேயும்‌ முகிழ்த்திருந்த நேயவுணர்வு 
மலர்ந்து மணம்‌ வீசத்‌ துவங்கவே, சடையப்ப வள்ளலும்‌ கவி கம்பரும்‌ எனச்‌ 
சொல்லத்‌ தக்க வகையில்‌ இருவரும்‌ நல்லுறவு பூண்டிருந்தனர்‌. 

தமது இருபத்தியோராவது வயதில்‌ ஞானியார்‌ திருப்பாடல்‌ பதிப்புப்‌ 
பணிக்கென சென்னை வந்ததன்‌ பின்னர்‌ செய்கு தம்பி, அரிய தமிழ்‌ 
இலக்கியங்களுக்கு உரைகள்‌ எழுதியும்‌, தாமே நூல்கள்‌ இயற்றியும்‌, 
இவற்றினைப்‌ பதிப்பித்தும்‌, பாட்டுக்கள்‌ புனைந்தும்‌, திருக்குறள்‌, கம்ப 
ராமாயணம்‌, சீறாப்புராணம்‌, முதவிய இலக்கியங்கள்‌ குறித்து, அவற்றையே 
தம்‌ வாழ்வு முழுவதும்‌ கற்று வந்துள்ள பண்டிதர்களும்‌ வியக்கும்‌ வண்ணம்‌ 
நயவுரைகள்‌ தந்து சொற்பொழிவுகள்‌ ஆற்றியும்‌ வந்த சீர்மையைக்‌ கண்ட 
தமிழறிஞர்கள்‌ ஒன்று கூடி அவருக்குப்‌ ''பாவலர்‌:' என்னும்‌. பட்டம்‌ 
அளித்துப்‌ போற்றினர்‌. பின்னர்‌ அருட்பா மருட்பா''ப்‌ போரில்‌ ஈடுபட்டுத்‌ 
தமது நனி சிறந்த நாவன்மை காரணமாக மருள்‌ மங்கவும்‌ அருள்‌ பொங்கவும்‌ 
செய்து திருவருட்‌ பிரகாச வள்ளலாரது மெய்‌ நேசர்களை மகிழ்வித்தும்‌, தமது 
முப்பத்து மூன்றாவது வயதில்‌ (கி.பி.1907-ஆம்‌ ஆண்டு) ஒரும்‌ அவதானம்‌ 
ஒரு நூறும்‌ நிகழ்த்திக்‌ காட்டியும்‌, பாண்டித்துரைத்‌ தேவரவர்களால்‌ 
தோற்றுவிக்கப்பட்ட தமிழ்‌ சங்கத்துப்‌ புலவர்களுள்‌ ஒருவராய்‌ வீற்றிருந்து 
தமிழ்ப்‌ பணியாற்றியும்‌ வந்த பாவலரவர்கள்‌, குன்றின்‌ மேல்‌ வைத்த தீபம்‌” 
எனப்‌ புகழொளனி பரப்பலானார்‌. 

முன்னொரு போழ்து, பாவலரது ஆசிரியப்‌ பெருந்தகையான சங்கர 
நாராயண அ௮ண்ணாவியாரது கற்பிக்குந்‌ திறனிலும்‌, பாவலரது தமிழ்ப்‌ 
புலமை யிலும்‌ ஐயுறவு கொண்ட கணபஇ என்னும்‌ முதுபெரும்புலவர்‌, 
பாவலரைச்‌ சந்திக்க நேர்ந்து ''மாற்று உரைத்துப்‌ பார்த்துப்‌ பின்‌ 
வியந்தவராய்‌ அருகிருந்‌ தோரிடம்‌ ''என்னை யிவன்‌ கோட்டாற்றி 
னிருந்தவனா, யிரும்‌ தவனா'' (இவன்‌ கோட்டாற்றில்‌ இருப்பவனா? பெருந்‌ 
தவத்தை யுடையவனா?) என இரட்டுற மொழிந்த புகமுரையின்‌ நயம்‌ 
நாடறிந்ததன்றோ? 

அப்புலவர்‌ பெருமானின்‌ அருள்‌ வாக்கினுக்கேற்ப, புலவர்க்குப்‌ 
புலவராய்‌ விளங்கிய தமிழத்தாயின்‌ தவப்புதல்வர்‌ செய்கு தம்பிப்‌ பாவலர 


வர்களுக்கு, 'தேவாமிர்தப்‌ பிரசங்கக்‌ களஞ்சியம்‌", 'சதாவதானி', நாவலர்‌", 


14 


பண்டிதர்‌, “மகாமதி', 'கலைக்‌ கடல்‌', 'அல்லாமா' போன்ற பட்டங்களைதீ 
தமிழ்ப்‌ பெருமக்கள்‌ சூட்டி மகிழ்நீதனர்‌. 
ஷம்சுத்தாசீன்‌ கோவை 

“கோவை” என்பது தமிழிலுள்ள சிற்றிலக்கிய வகைகள்‌ தொண்ணூற்‌ 

தாறுள்‌ ஒன்றாகும்‌. 
“ஆய்ந்த கலித்துறை தான்‌ நானூ றகப்பொருண்‌ மேல்‌ 

வாய்ந்த நற்‌ கோவையாம்‌”” (15) 

என வெண்பாப்‌ பாட்டியல்‌ கூறும்‌ இலக்கணத்திற்கேற்ப, கோவை 
என்பது: அகப்பொருள்‌ பற்றியது; கலித்துறைப்‌ பா நானூற்றில்‌ அமைவதும்‌ 
ஆகும்‌. நாற்கவிராச நம்பியின்‌ 'அகப்‌ பொருள்‌ விளக்கம்‌” கூறும்‌ வரன்‌ 
மூறையில்‌ இக்கோவையின்‌ அகத்துறை நிகழ்வுகள்‌ அமைகின்றனவாதலால்‌, 
““நம்பியகப்‌ பொருள்‌ - இலக்கணத்திற்கு இலக்கியமாய்‌ அமைந்த 
செய்யுட்களைக்‌ களவிகளாகப்‌ பகுத்தும்‌, துறைகளாக விரித்தும்‌ வரலாற்றுத்‌ 
தொடர்ச்சியமையப்‌ பாடப்‌ படுவதாகலின்‌ கோவை” எனப்பட்டது” எனத்‌ 
தெளிவுரை தருவார்‌ பாவலரவர்களின்‌ தலை மாணாக்கரும்‌ முதுபெரும்‌ 
புலவருமான தெங்கம்புதூர்‌ தா. சாஸ்தாங்குட்டிப்‌ பிள்ளையவர்கள்‌. 

பாடுவதன்‌ அருமையையுணர்ந்தவராய்‌, ' 'யாவும்‌ பாடி, பின்‌ கோவை 
பாடு'' என அறிவுரை புகன்றார்‌ ஒரு புலவர்‌. பாவலரவர்கள்‌ இயற்றியனவாக 
- அறியப்படும்‌ கோவை நூல்கள்‌ நான்கனுள்‌ எமது பாட்டனாரவர்களை 
பாட்டுடைத்‌ தலைவனாகக்‌ கொண்டது “'ஷம்சுத்தாசன்‌ கோவை” ஆகும்‌. 

'“இளவித்‌ தலைவனும்‌ கிளவித்‌ தலைவியும்‌ பெயர்கள்‌ சுட்டி அறியப்‌ 
படார்‌'' எனும்‌ விதியினுள்‌ அமைந்ததும்‌, பழந்தமிழருக்குரிய அன்பின்‌ 
ஜந்திணை சார்ந்த ஒழுகலாறுகளுள்‌ களவினைத்‌ தலை இயலாகக்‌ கொண்டது 
மான அகப்‌ பொருள்‌ நாடகம்‌ நுவலும்‌ கோவை நூலுக்கு, இஸ்லாமிய நெறி 
மூறை .வழுவாது வாழ்ந்திருந்த தமிழ்‌ முஸ்லிம்‌ வள்ளல்‌ ஒருவரை 
பாட்டுடைத்‌ தலைவனாக்கி, பாடல்கடோறும்‌ அவரது பெயரும்‌ கொடைச்‌ 
சிறப்பும்‌ விதந்து நவின்றும்‌, அவர்‌ சார்ந்தனவற்றின்‌ பெருமைகள்‌ புகன்றும்‌ 
சங்கத்‌ தமிழ்‌ நிகர்த்த செம்மையும்‌ செறிவுஞ்‌ சான்ற .இலக்கிய இன்பம்‌ 
வழங்கியுள்ள மகாமதியவர்‌ களின்‌ புலமை நயம்‌ போற்றத்தக்கதாகும்‌. 
பாவலர்‌ தாமும்‌ இஸ்லாமியப்‌ பண்புகளை மிகவும்‌ பேணி வாழ்ந்திருந்த 
தமிழ்‌ முஸ்லிம்‌ புலவர்‌ ஆவார்‌. 'இந்நூலின்‌ காப்புச்‌ செய்யுளினைத்‌ தாம்‌ 
சார்ந்துள்ள சமயக்‌ கோட்பாட்டினின்றும்‌ வழுவாது அவர்‌ பாத்து 
பாங்கும்‌ நினைந்து பாராட்டத்‌ தக்கதாகும்‌. 


15 


ஆதலின்‌, எத்‌ திறத்தவரே யாயினும்‌ தமிழர்கள்‌ மொழியுணர்வால்‌ 
ஓத்திருந்தாரானால்‌, தமிழின்பம்‌ நுகருதற்கு தடை ஏதும்‌ இல்லை என்பதே 
உண்மை நிலை ஆகும்‌. 

கோவை நால்‌ பதிப்பித்தல்‌ 

மேலப்பாளையம்‌ வித்வான்‌ வ.௮. மல்க்கான்‌ அலி சாகிபவர்கள்‌ 
இயற்றிய அரும்பதவுரையோடு கூடிய 'ஷம்சுத்தாசீன்‌ கோவை: நூல்‌, ஷம்சுத்‌ 
தாசீனவர்களின்‌ மக்களாகிய எம்‌ தந்தையரின்‌ முயற்சியின்‌ பேரில்‌, எங்களது 
வணிக நிறுவனங்களின்‌ அந்நாளைய ஜெனரல்‌ மேனேஜரும்‌, முஸ்லீம்‌ 
அஸோஸியேஷன்‌ டைரக்டரும்‌, பன்னூலாசிரியரும்‌, தமிழ்‌, ஆங்கிலம்‌ இரு 
மொழிகளிலும்‌ ஒருங்கே சிறந்த புலமையும்‌ நாவன்மையும்‌ மிக்கவரும்‌, 
'நூருல்‌ ஹக்‌' மாத இதழின்‌ ஆசிரியரும்‌, பாவலரவர்களின்‌ அணுக்கத்‌ 
தோழருமாகவும்‌ விளங்கிய மதுரை மகா வித்வான்‌ ம.கா.மு. காதிறு 
முகியித்தன்‌ மரைக்காயர்‌ (இவர்‌ இக்கோவை நூலுக்குச்‌ சாற்றுக்‌ கவியும்‌ 
வழங்கியுள்ளார்‌) அவர்களைக்‌ கொண்டு கி.பி. 1919 ஆம்‌ ஆண்டு சென்னை 
ஸ்ரீபத்மநாப விலாச௮ச்சுக்‌ கூடத்தில்‌ பஇப்பிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. 

திருப்பாடற்‌ றிரட்டு 2-ம்‌ பதிப்பு % 

தவமிலங்கிய நபிகணாயகர்‌ சபையி லேகு நற்‌ றகையர்‌,4% மா மேவு 
கோட்டாற்றில்‌ மன்னுயர்‌ மெய்ஞ்ஞான வள்ளலான ஞானியார்‌ அவர்களின்‌ 
பரம்பரையில்‌ வந்த மெளலவி ஞானியார்‌ ஷெய்கு முஹியித்தீன்‌ ஆலிம்‌ சாஇிபு 
அவர்கள்‌ முயற்சியாலும்‌ வ.செ.த. ஷம்ஸுதாஸீனவர்களின்‌ 
பொருளுதவியைக்‌ கொண்டும்‌ ''மெய்ஞ்ஞானதீ தருப்பாடற்றிரட்டு”' 
இரண்டாம்‌ பதிப்பிற்கான பணி ஹிதிரி 1355 (1936) ஆம்‌ ஆண்டிலே சென்னை 
கேசரி அச்சுக்‌ கூடத்தில்‌ மேற்கொள்ளப்‌ பட்டு பதிப்பு நடைபெற்றுக்‌ 
கொண்டிருந்த கால கட்டத்தில்‌ எமது பாட்டனார்‌ காலஞ்‌ சென்று விடவே, 
எம்‌ தந்தையரின்‌ ஒத்துழைப்போடு இ.பி. 1937-ஆம்‌ ஆண்டு (ஹிஜிரி 1356) 
ஏப்ரல்‌ மாதத்தில்‌ பாடல்‌ பூப்புப்‌ பணி இனிதே. நிறைவுற்று நூல்‌ 
வெளியிடப்பட்டது. 


* “மெய்ஞ்‌ ஞானத்‌ திருப்பாடற்றிரட்டு' (2-ம்‌ பதிப்பு), முசுப்புப்‌ பக்கமும்‌ 
பதிப்புரையும்‌ 
3 ''மெய்ஞ்ஞானத்‌ இருப்பாடற்றிரட்டு'', சரித்திரச்‌ சுருக்கம்‌ பக்‌- 4. 


16 


பொன்முடியில்‌ நன்மணிகள்‌ 


ஷம்சுத்தாசீனவர்கள்‌ ஏற்றிருந்த பதவிகளும்‌ பெற்றிருந்த சிறப்பு 
களுமாவன:- 

மேலப்பாளையம்‌ /.5.1. தமுஸ்தாசிம்‌ தரகனார்‌ ஹாமீம்‌ பள்ளி மதரஸா 
வின்‌ அக்தார்‌ மற்றும்‌ இனாம்தார்‌; தயாள குண சீலர்‌; தரும குண வள்ளல்‌; 
வெகு ஜன உபகாரி; 4.5.1. தமுஸ்தாசிம்‌ தரகனார்‌ அண்ட்‌ கம்பெனிகளின்‌ 
புரொப்ரைட்டர்‌; வெகு காலமாக முனிசிபல்‌ கவுன்சிலர்‌; கேப்‌ காமரின்‌ - 
ஜெனரல்‌ டிராபிக்‌ கம்பெனி லிமிடெட்‌ ஸ்தாபகர்‌, செக்ரட்டேரி மற்றும்‌ 
மூரஷரர்‌; மேலப்பாளையம்‌ ப மூஸ்லிம்‌. அஸோஸியேஷன்‌ ஸ்தாபகர்‌, 
போஷகர்‌ மற்றும்‌ மெம்பர்‌; ஆனரேரி மேஜிஸ்ட்ரேட்‌; தென்‌ இந்தியா பாங்க்‌ 
பிரஸிடெண்ட்‌; ரெங்கூன்‌ சோலியா முஸ்லிம்‌ அஸோசியேஷன்‌ முத்தவல்லி; 

டெல்லி தர்பார்‌ மெடலும்‌, சாஹிப்‌ பஹதார்‌ பட்டமும்‌ பெற்றவர்‌. 

“இயற்கை எய்துதல்‌. . 

குடும்பத்தினர்‌, உறவினர்‌, சுற்றத்தினர்‌ மற்றும்‌ நட்பினரால்‌ 'பங்களா 
அப்பா' எனவும்‌ ஏனையோரால்‌ 'தம்தாஸ்‌' எனவும்‌ அன்புடன்‌ நினைவு 
கூறப்படும்‌ ஷம்சுத்தாசீனவர்கள்‌ மேலப்பாளையம்‌ மீதிலொரு குறுநில 
மன்னரெனவே சிறப்புற்றிருந்தாலும்‌ ''முத்தர்‌ மனமிருக்கு மோனத்தே”' 
என்பதற்கிணங்க மெய்ப்‌ பொருள்‌ தேட்டத்திலேயே தமது சிந்தையைச்‌ 
செலுத்தியவராய்‌ பற்றற்றிருந்து வந்தார்‌. தமக்கு மரணம்‌ 
அடுத்ததையுணர்ந்து தமது இறுதிச்‌ சடங்குச்‌ செலவினங்களுக்கென்று 
ஏழாயிரம்‌ ரூபாயைத்‌ தமது தனயரிடம்‌ தந்து ''பிரைவேட்டாக வைத்துக்‌ 
கொள்‌. தருணம்‌ வரும்‌:' எனச்‌ சொல்லிப்‌ பின்னர்‌ ஐந்து நாட்கள்‌ வரை 
மெளன ழுற்றிருந்து, ஆயிரம்‌ 'பிறை கண்ட வாழ்வினராய்த தமது 
தொண்ணூற்றிரண்டாவது வயதில்‌ தமிழாண்டு 1112-ல்‌ புரட்டாசித்‌ திங்கள்‌ 
12-ஆம்‌ நாள்‌ ரஜப்‌ 10 ஹிஜிரி 1355 (27-9-1936) ஞாயிற்றுக்‌ கிழமையன்று பகல்‌ 
1-5 மணியளவில்‌ தாம்‌ வழக்கமாக உச்சரித்து வந்திருந்த இறைவன்‌ 
திருப்பெயராகிய ''ஹக்‌:' (மெய்ப்பொருள்‌) என்பதனை உறுதியுடனும்‌ 
உற்சாகமாயும்‌ மொழிந்தவராக தம்‌ இல்லத்தில்‌ வைத்து இவ்வுலக வாழ்வை 
நீத்தார்‌. அவரது பூதவுடல்‌ ஊர்வலமாக எடுத்துச்‌ செல்லப்‌ பட்டு, 
ஹாமீம்புரம்‌ சமவெளியில்‌ வைத்து நூற்றுக்கணக்கான அணிவகுப்புகளாக 
நின்று தொழ வைத்து, பின்னர்‌ ஹாமீம்‌ பள்ளி. மதரஸா மத்தியில்‌ தமது 


ர 


தந்தையாரின்‌ அடக்கத்‌ தலத்திற்கு 8ழ்பாகத்தில்‌, தமக்கென தாமே முன்னர்‌ 
அமைத்துக்‌ கட்டி வைத்திருந்த கபுறு ஷரீப்‌ என்னும்‌ புதை குழியில்‌ 
நல்லடக்கம்‌ செய்விக்கப்பட்டார்‌. அன்னாரது இறுதி நிகழ்ச்சிகளில்‌ 
பல்லாயிரக்கணக்கான இந்து முஸ்லிம்கள்‌ கலந்து கொண்டு அஞ்சலி 
செலுத்தினர்‌. 
அநூகூல புஞ்சம்‌ 

59-10-1936 - அன்று, மேலப்பாளையம்‌ எங்‌ முஸ்லிம்‌ சொசைட்டியாரின்‌ 
சார்பில்‌, “திரு நபி சத்திரம்‌” எனும்‌ நூலின்‌ ஆசிரியர்‌ மேடை முதலாளியெனும்‌ 
ஜனோபகாரி தென்காசி ஜனாப்‌ ஹாஜி மு.த. முகம்மது சாஹிப்‌ 6.4., அவர்கள்‌ 
தலைமையில்‌ நடைபெற்ற இரங்கல்‌ கூட்டத்தில்‌ ஷம்சுத்தாசீனவர்களின்‌ 
மேன்மையும்‌ சிறப்புகளும்‌ தக்கவர்கள்‌ மூலமாக எடுத்துரைக்கப்பட்டு, 
முடிவில்‌ அன்னாருக்காக அனுதாபத்‌ தீர்மானம்‌ நிறைவேற்றி, மறுமை 
நற்பேற்றிற்காக இறையருள்‌ வேண்டப்பட்டது. மேலும்‌ ௮ச்சபையினரின்‌ . 
தீர்மானப்படி, ஷம்சுத்தாைவர்களின்‌ தனயர்களின்‌ சமூகத்திற்கு 6-11-1936-ல்‌ 
அனுதாபப்‌ பத்திரம்‌ சமர்ப்பிக்கப்பட்டது. 

ஷம்சுத்தானேவர்கள்‌ மறைவையொட்டி, ''அநுகூல புஞ்சம்‌'" என்ற 
பெயரில்‌ இரங்கற்‌ பாமாலை நூல்‌ ஒன்று மேலப்பாளையம்‌ அத்தியடித்‌ தெரு 
செய்யிதப்பா புலவரது குமாரர்‌ அருட்கவி முஹம்மது ஹனிபா புலவர்‌ 
அவர்களால்‌ இயற்றப்‌ பெற்று, மதுரை மகா வித்வான்‌ ம.கா.மு. காதிறு 
முகியித்தீன்‌ மரைக்காயர்‌ சாஹிப்‌ அவர்களால்‌ ஹிஜிரி 1355-ஆம்‌ ஆண்டு 
வெளியிடப்பட்டது. இந்நூலுக்கு கோட்டாறு சதாயவதானி கா.ப. செய்கு 
தம்‌. பிப்‌ பாவலரவர்கள்‌ சாற்றுக்‌ கவி வழங்கியுள்ளார்‌. 


வாழ்க்கைத்‌ துணை நலம்‌ 


மங்கலம்‌ என்ப மனை மாட்சி மற்றதன்‌ 

நன்கலம்‌ நன்மக்கட்‌ பேறு, ”' 

எமது பாட்டனார்‌ அவர்களுக்கு வாழ்க்கைத்‌ தணையாயமைந்த நவலஞ்‌ 
சான்ற எமது பாட்டியாரின்‌ பெயர்கொ. ஹஸன்‌ பாத்திமா பீவி என்பதாகும்‌. 
அனைவராலும்‌ “பங்களா அம்மா'' என வாஞ்சையுடன்‌ நினைவு கூரப்படும்‌ 
இவர்‌, வள்ளன்மை மிக்க தமது கணவருக்கு நற்பெருமையும்‌, நன்மையும்‌ 
கரத்தக்க நற்குண நற்செய்கைகளைத்‌ தம்‌ இயல்புகளாகக்‌ கொண்ட 


பெருமாட்டி ஆவார்‌. தமது மனையறத்தின்‌ நல்‌ அணிகலன்கள்‌ என்று 


15 


சொல்லத்தக்க வகையில்‌, செய்கு மன்சூர்‌, செய்யது தாமீம்‌, முஹம்மது ட 
இபுராஹிம்‌, என்ற ஆண்மக்கள்‌ மூவர்‌, காதிறு மீறா பீவி, முஹம்மது பீவி, 
ஹஸன்‌ மீறா பீவி, பீவி பாத்திமா என்ற பெண்‌ மக்கள்‌ நால்வர்‌ என நன்மக்கள்‌ 
எழுவரை எழு கதிர்களென ஈன்றெடுத்து பெரு வாழ்வு வாழ்ந்திருந்த எமது 
பாட்டியார்‌ அவர்கள்‌, ஹிஜிரி 1360ம்‌ ஆண்டு சபர்‌ பிறை 1-ல்‌ (70.3. 1941) 
இவ்வுலக வாழ்வை நீத்தார்‌. பல்லாயிரக்கணக்கான இந்து முஸ்லிம்கள்‌ 
இறுதி அஞ்சலி செலுத்திய பின்‌, அன்னாரைத்‌ தொழ வைத்து, அவருடைய 
கணவரது அடக்கத்‌ தலத்திற்கு மிக அருகில்‌ அதன்‌ தென்புறமாக நல்லடக்கம்‌ 
செய்விக்கப்பட்டார்‌. ப 
பொன்றாப்‌ புகழுடம்பினர்‌ 
ஊரின்‌ கண்‌ நடுவே அமைந்துள்ள ஊருணி எனப்‌ பயன்‌ தரு வாழ்வு 
வாழ்ந்திருந்த இப்பெருமக்களால்‌ நலம்‌ அடைந்தோரும்‌, பெருமகனார்‌ 
நிறுவிச்‌ சென்றுள்ள அறக்கட்டளை மூலம்‌ பயன்கள்‌ பெற்று வருவோரும்‌, 
இவர்களது நற்குண நற்செயல்களை அறிந்தவர்களும்‌ என மக்கள்‌ பற்பலரு£ம்‌ 
நாளும்‌ இவர்களின்‌ அடக்கத்‌ தலங்களுக்கு வருகை தந்து தரிசித்து, நன்றிப்‌ 
பெருக்குடனும்‌, நல்லெண்ணத்துடனும்‌ அன்னவர்களின்‌ மறுமை நற்‌ 
- பேற்றிற்கென இறையருளை வேண்டிச்‌ செல்கின்றனர்‌. 
ஷம்சுத்தாசீனவர்களது அறக்கட்டளை சாசனத்திற்கிணங்க, அவர்கள்‌ 
புரிந்து வந்த அறப்பணிகள்‌ பலவும்‌ அவர்களது சந்ததியினரால்‌ தொடர்ந்து 
செய்து வரப்படுகின்றன. 
மன்னா உலகத்து மன்னுதல்‌ குறித்தோர்‌ 
தம்புகழ்‌ நிறீஇத்‌ தாமாய்ந்‌ தனரே! % 


13.4.2000 .. வா.சம்சுகுப்ரேஸ்‌ . 
(ஹாரம்‌ 7 அக்தார்‌: /.5.7..தமுஸ்‌ தாசிம்‌ தரகனார்‌ 
ஹிஜிரி 1421 ஹாமீம்‌ பள்ளி மதரஸா 
மேலப்பாளையம்‌. 





* புறநானூறு (165):1-2 


12 


ஹாமீம்‌ 


தம்தாஷீன்றுதி 


இரத சித்ர கவி 





கட்டளைக்‌ கலித்துறை 
நேசிர சீவ சுபகுண வற்புதா நேரதிபா 
மாசிலா மாமணி மாலை யணிந்த மனுநிதியே 
பூசித நீதரின்‌ நாமந்‌ துதிப்பெனெ பூவிலதி 
வாசிதம்‌ போதா தமுதாசி னென்னுமா தாபரனே. 
நிரோட்டம்‌ 
(இதழ்‌ மூடாமற்‌ குவியாமற்‌ படிக்கக்‌ கூடியது] 
வெண்பா 
தாவீனென்‌ றெத்திசையிற்‌ றன்கீர்த்தி நின்றிலங்க 
பபாஸினின்‌ நற்றயாள யற்கையின்‌ - நேசத்தா 
லக்கென்ற நல்லிறச்ச லங்கதி லேதிகம 
சிக்கிலாத நன்னிலைதா வஷீனே. ப 
- மேலப்பாளையம்‌ அருட்கவி மஹம்மது ஹனிபா புலவர்‌ 


20 


ஹாமீம்‌ 
வள்ளலின்‌ வழித்‌ தோன்றல்கள்‌ 
9.5.1. செய்கு மன்சூர்‌ தரகனார்‌ 
ஷம்சுத்தாசீனவர்களின்‌ மூத்த மகனாக 26-4-1895 -ல்‌ 
பிறந்த இவர்‌ 4.5.1. ஹாமீம்‌ பள்ளி மதரசாவின்‌ டர்ன்‌ 


அக்தாராக இருந்து தமது தந்தையார்‌ நிறுவிய பல்வேறு 
வணிக நிலையங்களிலும்‌ முக்கிய பொறுப்புகளை 





வடித்து வந்தார்‌. 1936-ம்‌ ஆண்டு நடைபெற்ற சென்னை |இ 
மாகாண சட்டமன்றத்‌ தேர்தலில்‌ நெல்லை மாவட்ட ன்‌ 
தொகுதியின்‌ முஸ்லிம்‌ லீக்‌ வேட்பாளராகப்‌ போட்டியிட்டு 8150 வாக்குகள்‌ 
பெற்று சட்டமன்ற உறுப்பினர்‌ ஆனார்‌. இவரை எதிர்த்து போட்டியிட்ட 
ச. பிஜ்லீ சாஹிப்‌ 4250 வாக்குகள்‌ பெற்றார்‌. % 


பாளையங்கோட்டை நகர்மன்ற கவுன்சிலராகவும்‌, மேலப்பாளையம்‌ 
பஞ்சாயத்து போர்டு தலைவராகவும்‌, பஞ்சாயத்து கோர்ட்‌ உறுப்பினராகவும்‌, 
நெசவாளர்கள்‌ கூட்டுறவு சங்கத்தின்‌ செயலாளராகவும்‌, மேலப்பாளையம்‌ 
முஸ்லிம்‌ அஸோசியேஷன்‌ செயலாளராகவும்‌, மாவட்ட கல்விக்குழு 
உறுப்பினராகவும்‌, கெளரவ மாஜிஸ்ட்ரேட்டாகவும்‌, மேலப்பாளையம்‌ 
நகர்மன்ற கவுன்சிலராக நீண்ட காலமும்‌ பணியாற்றியவர்‌. நெல்லை 
மாவட்டத்தில்‌ வாழும்‌ முஸ்லிம்களின்‌ சிறந்த தலைவராகவும்‌, மேலப்‌ 
பாளையம்‌ நகர முஸ்லிம்‌ லீகின்‌ செயலாளராகவம்‌ விளங்கினார்‌. சென்னை 
மாகாணத்தில்‌ எற்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகளின்‌ போது அவற்றைச்‌ 
சீர்படுத்தும்‌ பணியில்‌ சிறப்பான சேவைகள்‌ புரிந்துள்ளார்‌. பொது 
அறப்பணிகள்‌ பலவற்றுக்கும்‌ பெருந்தொகைகளை நன்கொடையாக 


வழங்கியுள்ள இவர்‌ தமது தொண்ணூற்று ஐந்தாவது வயதில்‌ காலமானார்‌. 


ஹாஜி 4.5.1. முஹம்மது அபுபக்கர்‌ ௦14.0., (அக்தார்‌ : 4.5.7. ஹாமீம்‌ 
பள்வி மதரசா) 4.5.1. அஹமது தாஸீம்‌ ஆகியோர்‌ இவரது புதல்வரா்களாவர்‌. 


4 [017601௦ர௫/ 04 6 142085 ட6015194பா௪, சோளா, 19838; 5. 240 


21 


45.7. செய்யாது தாமீம்‌. கராம்‌ 


ஷ.ம்கத்தானைவர்களின்‌ இரண்டாவது மகனான இவர்‌ 
._ 28-7-1898-ல்‌ பிறந்தவர்‌. /.5.1. ஹாமீம்‌ பள்ளி மதரசாவின்‌ டர்ன்‌ ப 
. அக்தரராக இருந்து தமது தந்தையார்‌ நிறுவிய பல்‌ வேறு.[. 
. வணிக நிலையங்களிலும்‌ பொறுப்புகளை. வஇத்துப்‌.. 





பணியாற்றி, .... சிறந்த வணிகராகத்‌ . திகழ்ந்தார்‌. 3 
- பாளையங்கோட்டை நகர்மன்றத்தின்‌ துணைத்தலைவராகவும்‌, 
ு மேலப்பாளையம்‌ பஞ்சாயத்து போர்டு உறுப்பினராகவும்‌, திருநெல்வேலி 
ஜில்லா போர்டு உறுப்‌.பினராகவும்‌, இருநெல்வேலி ஜில்லா காங்கிரஸ்‌ 
"கமிட்டி உறுப்பினராகவும்‌, தமிழ்நாடு காங்கிரஸ்‌ கமிட்டி. உறுப்பினராகவும்‌ 
பணியாற்றியவர்‌. இரிபுராவில்‌ நடைபெற்ற அகில இந்திய வ 
கூட்டத்திற்கு பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்‌. 4... ன 


ஞானியார்‌ சாகிபு அவர்கள்‌ திருவாய்‌ வர்தலுக்வு்‌ “மெய்ஞ்‌ ஞானத்‌ 
தருப்பாடற்றிரட்டு"" நூல்‌ மூன்றாவது முறையாகவும்‌ பதிப்பிக்கப்பட 
வேண்டு மென்ற அவசியம்‌ நேரிட்டபோது, பதிப்புப்‌ பணிக்கான அனைத்துச்‌ 
செலவினங்‌ களையும்‌ செய்யது தாமீம்‌ அவர்கள்‌. தாமே ஏற்று, 1960-ஆம்‌ 
ஆண்டில்‌ பாடற்றிரட்டினை அதன்‌ முந்தைய பதிப்பின்‌ அமைப்பிலேயே 
அச்சிட்டு வெளியிடச்‌ செய்தார்‌. 


ஆன்மீகத்‌ துறையில்‌ மிகுநீத ஈடுபாடு ன்னை அன்‌ தர்ம 
சீலராகவும்‌, ஏழை, எளிய மக்களிடம்‌ அளப்பரிய. பரிவுணர்ச்சி கொண்ட 


வராகவும்‌ விளங்கிய இவர்‌ தமது எண்பதாவது. வயதில்‌ இயற்கை எய்இனார்‌. 


உப. தாஸிம்‌ (௪) சம்சுத்தாசன்‌, 1/.8.7. ஆரிப்‌, 1.8. சம்சு தப்ரேஸ்‌ 
(அக்தார்‌ : 4.5.1. ஹாமீம்‌ பள்ளி மதரசா) ஹாஜி 4.5.1. சம்சுல்‌ ஆலம்‌ (முன்னாள்‌ 
மேலப்பாளையம்‌ நகர்மன்ற உறுப்பினர்‌; முன்னாள்‌ பாளை. தொகுதி 
சட்டமன்ற உறுப்பினர்‌; தற்போதைய திருநெல்வேலி மாநகராட்சி மாமன்ற 
உறுப்பினர்‌) 4.5.7. சம்சுல்‌ ஹக்‌, 4.5.7. ஷம்சுத்தாசீன்‌, /.5.1. ஷெய்கு முகையதீன்‌ 
மலுக்கு முதலி ஞானியார்‌ (௪) 6 முஹம்மது ஆகியோர்‌ இவரது 
புதல்வார்களாவரர்‌. ப ரன்‌ ண்‌ ட 





* 7.8. 5சர்00/ 647௦5 1௦ 7 7௪0125, 1939, 0௦0/1, 22. 260. 


22 


ப. ஐ.[. முஹம்மது இபுராஹிம்‌ கராம்‌. 
ஷம்சுத்தாசனவர்களின்‌ , மூன்றாவது மகனாக 
்‌ 15- 9- 7906- ல்‌, இவர்‌. பிறந்தார்‌. 34.5. ம்‌. "ஹாமீம்‌ பள்ளி 
ர டர்ன்‌ அக்தாராக “இருந்து தமது தந்தையவர்கள்‌ 
நிறுவிய வணிக நிலையங்களில்‌ பொறுப்புகள்‌ வஇத்து : வந்த: , 





இவர்‌ தலைசிறந்த வணிகராக விளங்கினார்‌. 1930-ல்‌ ௫ 
காங்கிரஸ்‌ இயக்கத்தில்‌ சேர்ந்து, 1930. 1932, 1940, 1942 ஆகிய 
வருடங்களில்‌ நடைகியற்ற சுதந்திரப்‌. போராட்டங்களில்‌ கலந்து கொன்டு ப 
சிறை சென்றவர்‌. . ர பட எட்பராரன்‌ _ 


இவர்‌ ஆனரெரி பெஞ்ச்‌” 'மாஜிஸ்ட்ரேட்டாகவும்‌ பஞ்சாயத்து 
கோர்ட்டின்‌ துணைத்‌ தலைவராகவும்‌, மேலப்பாளையம்‌ டவுண்‌ காங்கிரஸ்‌ 
கமிட்டி தலைவராகவும்‌, . மேலப்பாளையம்‌... பஞ்சாயத்து போர்டு 
- தலைவராகவும்‌, மேலப்பாளையம்‌ முஸ்லிம்‌ அஸோசியேஷன்‌ கமிட்டி 
உறுப்பினராகவும்‌, திருநெல்வேலி தாலுகா. “தாங்கிரஸ்‌ கமிட்டி 
ப உறுப்பினராகவும்‌, - மேலப்பாளையம்‌. நகர்மன்றத்‌ . தலைவராகவும்‌ 
பணியாற்றியவர்‌. பட வட பன்‌ எட்ட 0 
அரசியல்‌ சாணக்கியர்‌ என்று அழைக்கப்பட்ட இவர்‌, முதலமைச்சராக 
இருந்த பெருந்தலைவர்‌. காமராசரை மேலப்பாளையத்திற்கு அழைத்து 
வரவேற்பு அளித்து, குடிநீர்‌ இன்றித்‌ தவித்த இவ்வர்‌ மக்களின்‌ அவல -: 
நிலையை எடுத்துச்‌ சொல்லி, குடிநீர்ப்‌ பிரச்சினை. தீர்க்கப்பட காரணமாக 
இருந்தார்‌. % 4.5.7. ஹாமீம்‌. பள்ளி மதரசாவுக்குச்‌ சொந்தமான பரந்த 
அளவிலான இடம்‌ இதற்கென நன்கொடையாக வழங்கப்பட்டு 


அவ்விடத்திலே குடிநீர்த்‌ தொட்டிகள்‌ அமைக்கப்பட்டுள்ளன. 


... தாம்‌ கொண்ட கொள்கையில்‌. ரப டா ஏழைகளின்‌ 
தோழராயும்‌ விளங்கி, அறப்பணிகளுக்கு பெருமளவு நன்கொடைகளும்‌ 
வழங்கியுள்ள இவர்‌ தமது எண்பத்திரண்டாவது வயதில்‌ காலமானார்‌. 

ப னிட சிட்‌: முஹம்மது. சதக்கத்துல்லாஹ்‌ /.5.7.14. ஷம்சுத்தாசீன்‌ 
ட.11.0., (அக்தார்‌: 8. ஹாமீம்‌ பள்ளி மதரசா) 1.5.7. 1/. நாகூர்‌ மீறா, 5.7. 1/8. 
முகைதீன்‌ ஷெய்கு மன்சூர்‌ ஆகியோர்‌ இவரது புதல்வர்களாவர்‌. 





*ு 'தமிழ்முரசு'” மேலப்பாளையம்‌ நகர சிறப்பு மலர்‌, 30-98-1999, பக்‌. 4, 


23 


ஹாமீம்‌ 
பாவலர்‌ மகனார்‌ வேண்டுதல்‌ 
ஷம்சுத்தாசனவர்களின்‌ மகனார்‌ 15. 7. செய்யது தமீம்‌ அவர்களுக்கு 
பாவலரவர்களின்‌ மகனார்‌ கோட்டாறு செ. பக்கீறு மீறான்‌ சாகிபு 
அவர்கள்‌ எழுதியனுப்பிய செய்யுட்‌ கடிதம்‌ 
கட்டளைக்‌ கலிப்பா 
] 
ஆயுஞ்‌ செந்தமிழ்‌ முற்றுமின்‌ றோர்ந்த நல்‌ 
அறிஞர்‌ என்றுனைச்‌ சொல்லுவர்‌ ஆதலாலி 
ஈயும்‌ பண்பினால்‌ யாவரும்‌ வள்ளல்‌ என்‌ 
நேற்றும்‌ ஷும்சுத்தா சினெனுஞ்‌ செம்மலை 
நீயும்‌ போற்றிப்‌ புகழ்ந்தொரு கோவைநூலி 
நிகழ்த்து வாயென என்னுபபர்‌ தந்தையைத்‌ 
தோயும்‌ அன்பினால்‌ உங்களைச்‌ அரர்ந்தவர்‌ 
சூழ்ந்து வேண்டினர்‌ சென்றவந்‌ நாளிலே. 
2 
வேண்டும்‌ அன்னவர்‌ எண்ணம்நன்‌ றென்றுபா 
வேந்தர்‌ எந்தையுஞ்‌ சிந்தைகொண்‌் டாய்ந்துதான்‌ 
மாண்ட கூத்தனும்‌ மற்றுள செந்தமிழ்‌ 
வாண ரம்முரை கோவையில்‌ மிக்கதாய்‌ 
யாண்டும்‌ நின்றொளி செய்திடல்‌ வேண்டுமென்‌ 
றெண்ணி யாத்திட யாவும்‌ அருள்பெரும்‌ 
ஆண்ட வன்தண்‌ ணருளினைக்‌ கொண்டுநன்‌ 
காக்கி யேநமக்‌ கிந்தனர்‌ உண்மையே, 
ய 
கொன்ன அந்தக்‌ கவியமு துண்டிட 
சோலைப்‌ பூமது வுண்ண விரையளி 
௮ன்ன தாய்த்தமிழ்ப்‌ பாவலர்‌ நாவலர்‌ 
ஆவ லோடப்‌ பிரபந்தம்‌ தன்னையே 
என்னை நித்தமுங்‌ கேட்பதால்‌ அன்னவர்க்‌ 
கென்ன மாற்றம்‌ உரைப்பதென்‌ றுன்னைநான்‌ 
முன்னர்‌ கேட்டனன்‌ நற்பதில்‌ தந்தனை 
முழுதும்‌ ௮வ்வுரை முற்றுறச்‌ செய்வையே. 
1 
- கீண்டு தேன்முக்‌ கனியமிழ்‌ திற்றுணை 
கண்டி டாநயச்‌ சொன்மலி கோவையைக்‌ 
கண்டு நாட்டவர்‌ உட்களிழ்‌ தாய்ந்திடக்‌ 
கருதும்‌ அச்சிற்‌ பதித்தலுன்‌ நற்கடன்‌ 
எண்டி சையிலும்‌ உன்புகழ்‌ ஓங்கிடும்‌ ்‌ 
இன்ப லோகிலுன்‌ தந்தையும்‌ எந்தையும்‌ 
விண்டு வாழ்த்துவர்‌ உன்னருந்‌ தொண்டினை 
மேலும்‌ உண்டிறை நல்லருள்‌ என்றுமே. 


24 


ஹாமீம்‌ 
இரண்டாம்‌ பதிப்பிற்கான 


முகவிுர 

எங்களது பாட்டனார்‌ 4.5.7. ஆம்மா தரஸீம்‌ தரகனார்‌ அவர்களை 
பாட்டுடைத்‌ தலைவனாகக்‌ கொண்டு சதாவதானி கா... செய்குதம்பிப்‌ 
பாவலர்‌ அவர்களால்‌ பாடப்‌ பெற்ற 'ஷஒயம்சுத்‌ தாசீன்‌ கோவை: நூலின்‌ 
முதற்பதிப்பு எமது தந்தையரால்‌ பதிப்பிக்கப்பட்டு கி.பி. 1919-ஆம்‌ ஆண்டில்‌ 
வெளியிடப்பட்டது. 

பாவலரவர்கள்‌ தமது வாழ்வின்‌ இறுதி நாட்கள்‌ வரையிலும்‌ எங்களது 
இல்லத்திற்கு வருகை தருவதை வழக்கமாகக்‌ கொண்டிருந்தார்‌. எங்களில்‌ வயது மூத்த 
பிள்ளைகள்‌ யாவரும்‌ அவருடன்‌ நன்கு பழகியுள்ளோம்‌. ஆழம்‌ காண இயலாதகல்விக்‌ 
கடலாக அவர்‌ விளங்கிய போதிலும்‌ ஏனையோரிடம்‌ அவரவர்களின்‌ வயது, கல்வித்‌ 
தேர்ச்சிக்‌ கேற்ப இனிய பண்புடன்‌ பேசிப்‌ பழகுவார்‌. இலக்கியக்‌ கடலுள்‌ மூழ்கி அவர்‌ 
முகந்து தரும்‌ தமிழமுதினைப்‌ பருகுவதற்கென கற்றறிந்தோரும்‌ சுவைஞர்களும்‌ 
எந்நேரமும்‌ அவரைச்‌ சூழ்ந்திருப்பர்‌. 

பாவலரவர்களின்‌ மூத்த மகனார்‌ செ. பக்கீறு மீறான்‌ சாகிபு அவர்கள்‌ 
தமது தந்தையாரின்‌ அரும்புலமையையும்‌ சீரிய பெருமையையும்‌ நன்குணர்நீதவராயும்‌ 
மரபு குன்றா வகையில்‌ செந்தமிழ்ச்‌ செய்யுட்களை இயற்றும்‌ திறன்‌ பெற்றவராகவும்‌ 
விளங்கினார்‌. மகாமதிப்‌ பாவலரவர்கள்‌ 13-2-1950-ல்‌ இயற்கை எய்தினார்‌. தமது 
தந்தையாரின்‌ மறைவிற்குப்‌ பின்னரும்‌ பக்கீறுமீறான்‌ சாகிபவர்கள்‌ எங்களது 
குடும்பத்தினரோடு நட்புரிமையுடன்்‌ கூடிய நல்லுறவு பூண்டவராய்‌ எமது இல்லத்திற்கு 
பலகாலும்‌ வருகை தந்துள்ளார்‌. 

"ஷூம்சுத்தாசின்‌ கோவை" நூலினை மீண்டும்‌ அச்சிற்‌ பதிப்பிக்கும்‌ பணியை 
மேற்கொள்ளுமாறு தாம்‌ வேண்டி வந்ததை வலியுறுத்தி எங்களது தந்தையார்‌ 4.3.7. 
செய்யது தாமீம்‌ தரகனார்‌ அவர்களுக்கு அவர்‌ எழுதியனுப்பிய 'அஞ்சற்‌ 
பாட்டு'' இவண்‌ தரப்பட்டுள்ளது. இந்நூலினை மறுமுறையும்‌ அச்சிற்‌ பதிப்பித்து 
வெளியிட வேண்டுமென நாங்கள்‌ கொண்டிருந்த எண்ணத்திற்கு எங்களது தந்தையரின்‌ 
மூத்த மருமகரும்‌, எங்களது மைத்துனருமாகிய 1.5.5. செய்யது அஹமது 
அப்பாஸ்‌ அவர்களும்‌ ஏனைய தமிழ்‌ ஆர்வலர்களும்‌ உரமூட்டி வந்துள்ள நிலையில்‌, 
கடந்த சூலைத்‌ இங்களில்‌ பாளையங்கோட்டை மாநில தமிழ்ச்சங்கத்தில்‌ நடைபெற்ற 
சதாவதானி செய்கு தம்பிப்‌ பாவலர்‌ பிறந்த நாள்‌ நிகழ்ச்சியில்‌ பங்கேற்று உரையாற்றிய 
அகில இந்திய வானொலியில்‌ உயர்நிலைப்‌ பதவி வகித்தவரும்‌, “இலக்கியப்‌ பேழை' ! 
எனும்‌ கவின்மிகு நூலின்‌ ஆசிரியரும்‌ பாவலரின்‌ மகனாருமான கே.10.எஸ்‌. ஹமீது 
சாஹிப்‌ அவர்கள்‌, அவதானக்‌ கலைஞர்‌'', “செந்தமிழ்‌ வளர்த்த செய்குதம்பி'' ப 
முதலான நூல்களின்‌ ஆசிரியரும்‌, பாவலரின்‌ தகை சான்ற மாணாக்கரு மான சுசீந்திரம்‌ 
வித்துவான்‌ சி.குமரேச பின்னை ஆகியோர்‌ முன்னிலையில்‌ 


25 


பன்னூலாசிரியர்‌ ''வரலாற்று ஆய்வுச்‌ செம்மல்‌! செ.திவான்‌ எம்‌.ஏ., எம்‌.ஃபில்‌., 
அவர்கள்‌, மற்றும்‌ எனைய அறிஞர்‌ பெருமக்கள்‌ ஆகியோர்‌ ''ஷம்சுத்தாசன்‌ கோவை '! 
நரலினை மறுமுறையும்‌ அச்சிற்பதிப்பிக்க வேண்டுமென வலியுறுத்திப்‌ பெய்த 
சொன்மாரியானது எங்களது எண்ணப்‌ பயிருக்கு நன்னீரென அமைந்து விடவே 
பதிப்பிற்கான ஆயத்தப்‌ பணிகளை மேற்கொண்டோம்‌. நூலினை பதிப்பித்துத்‌ தரும்‌ 
பொறுப்பினை ஏற்றுக்‌ கொள்ளுமாறு அன்புச்‌ சகோதரர்‌ செ.திவான்‌ அவர்களை 
வேண்டிக்‌ கொண்டபோது மனமுவந்து இசைவு தந்து, மிகுந்த சிரத்தையுடன்‌ ஒருதவம்‌ 
போலவே இப்பணியினை மேற்கொண்டு நிறைவேற்றித்‌ தந்துள்ளார்‌. மேலும்‌ 
இதுகாறும்‌ தெரிய வந்துள்ள கோவை நூல்களைப்‌ பற்றிய அரிய கட்டுரைக்‌ கோவை 
ஒன்றினையும்‌ வழங்கியுள்ளார்‌. பொன்‌ போன்ற காலத்தையும்‌, தமது கவனத்தையும்‌ 
இதற்கென மிகுதியும்‌ ஒதுக்கித்‌ தந்து ஒத்துழைப்பு நல்கிய செ. இவான்‌ அவர்களுக்கு 
மனமார்ந்த நன்றியினைத்‌ தெரிவிப்பதுடன்‌ அவரது தமிழ்ப்பணியும்‌ சமுதாயப்‌ 
பணிகளும்‌ மென்மேலும்‌ சிறந்து விளங்க வாழ்தீதுகின்றோம்‌. 

இந்தாலினுக்கு அணிந்துரைகள்‌ வழங்கிச்‌ சிறப்பித்திருக்கும்‌ மனோன்மணியம்‌ 
சுந்தரனார்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழியல்‌ துறைத்தலைவர்‌ முனைவர்‌ தமிழறிஞர்‌ 
தொ.பரமசிவன்‌ அவர்களுக்கும்‌, முதுபெரும்‌ புலவர்‌ சுசீந்திரம்‌ சி.குமரேச 
பின்னை அவர்களுக்கும்‌, இப்பணியில்‌ எங்களுக்கு ஆர்வமும்‌, ஊக்கமும்‌, 
ஒத்துழைப்பும்‌ நல்கியதமிழ்‌ நெஞ்சங்களுக்கும்‌, செவ்விய முறையில்‌ அச்சுப்‌ பணிகளை 
நிறைவேற்றித்‌ தந்த ஹமீது பிரஸ்‌ சகோதரர்‌ எம்‌.சாகருல்‌ ஹமீது அவர்களுக்கும்‌, 15.7. 
குடும்பத்தினர்‌ சார்பில்‌ மனமுவந்த நன்றியறிதலைதீ தெரிவிப்பதில்‌ 
மகிழ்ச்சியடைகின்றோம்‌. இறைவன்‌ அருளால்‌ '1:5.7. தமுண்தாசிம்‌ குரகனார்‌ 
அறக்கட்டனை யின்‌ சார்பில்‌ பதிப்பிக்கப்‌ பெற்று, தமிழுலகம்‌ பயன்பெறும்‌ 
வகையில்‌ இலவச வெளியீடாக வழங்கப்படும்‌ ''ஷ.ம்சுத்தாசீன்‌ கோவை” ' நூலின்‌ இவ்‌ 
இரண்டாம்‌ பதிப்பினை எங்களது பாட்டனார்‌ 4:5.7. ஒண்ண தாஸீம்‌ தரகனார்‌; 
சதாவதானி கா.ப. செய்கு த.ம்‌பிப்‌ பாவலர்‌ ஆகிய பெருமக்கள்‌ இருவரின்‌ 
நினைவினுக்கு சமர்ப்பிக்கன்றோம்‌. அன்னவர்களது மறுவுலக நற்பேற்றிற்கு இறை யருள்‌ 
இறைஞ்சுமாறு அன்புடன்‌ வேண்டுகின்றோம்‌. 

அன்புடன்‌ 

ஹாஜி 15.1 முஹம்மது அபுபக்கர்‌ 

5.1. சம்சுதப்ரேஸ்‌ 

5.1.8. ஷம்சுத்தாசின்‌ 


13. 4.2000 டகயில்‌ 

முஹர்ரம்‌ 7 அக்தார்கள்‌: 15.7. தமுண்தாசிம்‌ தரகனார்‌ 
ஹிஜிரி 7.27 ஹாமீம்‌ பள்ளி மதரஸா, 

டட பண்ற ன்ட்‌ ஹாஜி 15.7. சம்சுல்‌ ஆலம்‌ தடச. 0௦. 


செயலாளர்‌, 
5.1. ஹாமீம்‌ பள்ளி மதரஸா குடும்ப அறக்கட்டளை. 


26 


மனோன்மணியம்‌ சந்தரனார்‌ பல்கலைக்கழகத்‌ 
தமிழியல்‌ துறைத்‌ தலைவர்‌ முனைவர்‌ 
_ தமிழறிஞர்‌ தெர.யரமசிவன்‌ அவர்கள்‌ 
அளித்த அணிந்துரை 
ரியா ராணி 


ாாறாட்ருக்கு 





பழந்தமிழ்‌ இலக்கியம்‌ அகம்‌, புறம்‌ என்ற பொருட்பாகுபாட்டினை உடையது. 
அவை இரண்டிலும்‌ தமிழிலக்கிய, இலக்கணத்‌ தொகுப்புகளில்‌ அகப்பொருளே 
சிறப்பிடம்‌ பெறுகின்றது. அளவிலும்‌ அதுவே பேரிடம்‌ பெறுகின்றது. குறிஞ்சிப்‌ 
பாட்டின்துறைக்‌.குறிப்பில்‌ உள்ள தமிழ்‌ என்ற சொல்லே தமிழ்‌ அகப்‌ பொருளை 
உணர்த்தி நிற்பதாக அமைந்துள்ளது. பிற்காலத்தில்‌ எழுந்த தமிழ்‌ அகப்‌ ரன்‌ 
நூலொன்றுக்கு 'தமிழ்நெறி விளக்கம்‌' என்பதே பெயராகும்‌. 


அகப்பொருள்‌ வளர்ச்சியில்‌ ஒரு கால கட்டத்தில்‌ ௮க இலக்கியத்தின்‌ பல்வேறு 
துறைகளையும்‌ ஒன்றாகச்‌ சேர்த்து கோவை ' என்னும்‌ புதிய சிற்றிலக்கிய வகையினையும்‌ 
உருவாக்கினர்‌. ப 


சங்க அகப்பாடல்கள்‌ போல கோவை நூல்‌ பாடல்களைத்‌ தூய அக 
இலக்கியமாகக்‌ கொள்ள இயலாதுதான்‌; ஏனென்றால்‌ கோவை நூலின்‌ பாடலுக்குப்‌ 
பாட்டுடைத்‌ தலைவன்‌ கிளவித்‌ தலைவன்‌ என தலைவர்‌ இருவராவார்‌. 


'பாண்டியனின்‌ மதுரை நெடுந்தெருவில்‌ பெண்ணே நாம்‌ சந்தித்தபோது" என்று 
பேசும்‌ காதலனே கிளவித்‌(அகப்பொருளுக்கு) தலைவனாவான்‌.. பாட்டுடைத்‌ 
தலைவன்‌, பாண்டியனாவான்‌. எனவேதான்‌ கோவை நூலைத்‌ தூய ௮௧ இலக்கிய நூலாக 
கூறமுடியாது. இது புறப்பொருள்சாயலை உடையது என்று நாம்‌ கூறுகிறோம்‌. 


தமிழ்ப்‌ பேரரசுகள்வலிமையை இழந்து, புரவலர்‌ இல்லாத காரணத்தால்‌, தமிழ்ப்‌ 
புலவர்கள்‌ அந்தந்த வட்டாரத்தில்‌ வாழ்ந்த நிலக்கிழார்களையும்‌, குறுநிலத்‌ 
தலைவர்களையும்‌, படைத்‌ தலைவர்களையும்‌, பாட்டுடைத்‌ தலைமக்களாக்கினர்‌. 
இலக்கியத்தின்‌ வடிவத்தைப்‌ பொறுத்தமட்டில்‌ இதனைச்‌ 'சென்று தேய்ந்து இறுதல்‌ ' 
என்று தான்‌ சொல்ல வேண்டும்‌. 

காலனி ஆட்சிக்‌ காலத்தில்‌ சிற்றரசர்களும்‌ பெருநிலக்கிழார்களும்‌ 
அஇகாரத்தினையும்‌ செல்வத்தினையும்‌, பெருமையினையையும்‌ இழந்து போயினர்‌. 
“மூன்னிக்கவிதை வெறி மூண்டெழுந்த'' சிலர்‌ஆங்கிலேயராட்சியில்‌ பொறுப்பு வகித்த 
தில அதிகாரிகளையும்‌ பாட்டுடைத்‌ தலைவராக்கினர்‌. மகாவித்துவான்‌ மீனாட்சி 
சுந்தரம்பிள்ளை நன்றி உணர்வோடு நீதிபதி வேதநாயகர்‌ மீது 'குளத்தூர்க்கோவை ” 
பாடியதும்‌ இப்படித்தான்‌. ப 


20அ.ம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்திலும்‌ கூட தமிழ்க்கவிதை மரபில்‌ 
தோய்ந்தவர்களுக்கு சிற்றிலக்கெயங்களின்‌ பிடியிலிருந்து முழுமையாக வெளியேற 
முடியவில்லை. மகாவித்துவான்‌ மீனாட்சி சுந்தரம்‌்பிள்ளையின்‌ 'பழுத்த தமிழ்ப்புலமை' 
சிற்றிலக்கியங்களில்‌ சிக்கி நேரிடையாக 280 ஆம்‌ நூற்றாண்டு தமிழர்களுக்குப்‌ 
பயன்படாமல்‌ போனது வருந்தந்தான்‌. அவருக்குப்‌ பின்னர்‌ இந்தச்‌ சுழலில்‌ சிக்கிய 
புலமையாளர்களாக சோழவந்தான்‌ ௮ரசஞ்சாண்முகனாரையும்‌, மகாமதி செய்குதம்பிப்‌ 
பாவலர்‌ அவர்களையும்‌ குறிப்பிட வேண்டும்‌. ஆற்றல்‌ மிகுந்த கட்டுரையாளராக 
விளங்கிய பாரதியார்கூட பள்ளியெழுச்சி, தசாங்கம்‌, இரட்டைமணிமாலை, சீட்டுக்கவி 
என்றவாறு மரபின்‌ தொடச்சியிலே காலூன்றிப்‌ பின்னரே புதிய திருப்பங்கள்‌ 
கண்டவராவார்‌. 5 


செய்குத்தம்பிப்‌ பாவலர்‌ அவர்களின்‌ நினைவாற்றலும்‌, நாவன்மையும்‌, 
இலக்கணப்‌ பயிற்சியும்‌, இலக்கியத்தோய்வும்‌ பற்றிய சமகாலத்துக்‌ குறிப்புக்கள்‌ நமக்கு 
நிறையவே கிடைக்கின்றன. அவர்‌ பெற்ற 'மகாமதி: , 'சதாவதானம்‌", சதாவதானி", 
'பாவலர்‌'ஆகிய பட்டங்களும்‌ அவற்றை நமக்கு உணர்த்துகின்றன. 


தேசிய இயக்கத்‌ இல்‌ தொடக்க காலத்தில்‌ இளங்கவிஞராகப்‌ பாவலர்‌ 
படைத்தளித்த நால்‌ 'ஷம்சுத்தாசன்‌ கோவை ' இத்நாலின்‌ முதற்பதிப்பு 1919இல்‌ 
வெளிவதந்தஇிருக்கிறது. அக்காலத்தில்‌ கெளரவ மாஜிஸ்திரேட்‌ *ஹானரரி மாஜிஸ்திரேட்‌” 
என்ற மதிப்புறு நீதிபதி பதவி மிக உயர்ந்ததாகக்‌ கருதப்பட்டது. அப்பொறுப்பினை 
வகித்த மேலப்பாளையம்‌ ஷம்சுத்தாசீன்‌ அவர்கள்‌ வள்ளலாகவும்‌, தமிழிலக்கிய 
ஆர்வலராகவும்‌ திகழ்ந்திருக்கிறார்கள்‌. (மேலப்பாளையத்தை அடுத்த. 
முன்னீர்ப்பள்ளத்தைச்‌ சேர்ந்த தமிழறிஞர்‌ 44.5. பூர்ணலிங்கம்பிள்ளைஅவர்கள்‌ இவரது 
தொடர்பினாலேயே 'இஸ்லாமிய தமிழ்ப்‌ புலவர்கள்‌' பற்றிய நூலொன்றை எழுத 
முூனைத்திருக்கிறார்‌ என்பது (மற்றொரு வரலாற்றுக்‌ குறிப்பினால்‌ தெரிய வருகிறது). 

பாவலர்‌ அவர்கள்‌ தமிழிலக்கியப்‌ பயிற்சியின்‌ ஆழத்தைக்‌ காட்டுவதாக இந்த 
நூல்‌ அமைந்துள்ளது. ஒரு காதல்‌ நிகழ்ச்சியை 400 துறைகளில்‌ விரித்து எழுதுவது 
நுட்பமான இலக்கியப்‌ பயிற்சி உடையவர்களுக்கு மட்டுமே இயலும்‌. இதிலுள்ள 
மற்றொரு சிறப்புகாதல்‌ நிகழ்ச்சியின்‌ வளர்ச்சிக்கு நாள்‌ வரையறை செய்திருப்பதாகும்‌. 
பாவலரின்‌ மதிப்பீட்டின்படி. இந்நூலில்‌ 56 நாள்‌ நிகழ்ச்சிகள்‌ பேசப்பட்டுள்ளன. 
பாட்டுடைத்‌ தலைவரின்‌ ஞானாசிரியர்‌ பெயரும்‌(கோட்டாறு ஞானியார்‌ சாகிப்‌) 
குறிப்பிடப்பட்டிருப்பது கோவை நூல்கள்‌ காணாத மற்றொரு புதுமையாகும்‌.. 
இம்முயற்சி இஸ்லாமிய 'சூஃபி' மரபின்‌ தாக்கத்தால்‌ விளைந்திருக்கிறது. 


பாட்டுடைத்‌ தலைவரின்‌ மலை தமிழ்ச்சிலம்பு ஆகிய பொதியமலை என்பதும்‌ 
ஆறு தாமிரபரணி என்பதும்‌ பாவலர்‌ 'மண்‌ மணந்த மணாளர்‌' என்பதனைக்‌ காட்டும்‌ 
சான்றுகளாகும்‌. 


கவிதையின்‌ நடையினைப்‌ பாவலர்‌ பிற்காலத்தில்‌ எழுதிய 
நாயகமான்்‌மியமஞ்சமி மீன்‌ நடையுடன்‌ ஒப்பிட்டுப்‌ பார்த்தால்‌ இக்கோவை நூல்‌ 
இறுக்கமானகவிதை நடையிளைக்‌ காட்டுவதாக அமைந்துள்ளதனை உணரலாம்‌. இந்த 
மரபின்‌ இறுக்கம்‌ பாட்டுடைத்தலைவர்‌ பற்றிய வரலாற்றுக்‌ குறிப்புக்களை நமக்குத்‌ 


28 


தராமல்‌ போய்விட்டது. (பாண்டிக்‌ கோவை, கப்பற்கோவை தவிர்ந்த எல்லாக்‌ கோவை 
நூற்களுக்கும்‌ இது பொருந்தும்‌) 
நிறைவாக மரபு சார்ந்த கவிதையின்‌ இனிமைக்கு இரண்டு சான்றுகள்‌ 
பந்தகத்‌ தாசை பரிந்திலை பைநீதுணர்‌ பற்றிலைசெய்‌ 
சிந்தக வண்டலுஞ்‌ செர்தீதிலை மன்னை சினத்ததுண்டோ 
நெ௱ந்தகம்‌ வாடினை நோற்றினை கண்ணீர்‌ நுடங்கிடையே 
வந்ததென்‌ ஹாமீம்‌ புரமஷூம்சுத்‌ தாசின்‌ மகிம்கிரிக் கே, 


பாலுங்‌ கசப்பம்‌ பழமும்‌ புளிப்பப்‌ படர்ந்தமுலை 

மேலும்‌ பசப்ப விழிநீ ரரும்ப மிடைந்தனளாற்‌ 

கோலும்‌ பெருநீதவக்‌ கோன்னம்சுத்‌ தாசின்‌ கொழுங்கிரிவா 

வேலுங்‌ குணத்தணங்‌ கேயிசை யாயுற்ற தேந்திழைக்கே, 
இத்நாலின்‌ பதிப்பாசிரியர்‌ செ.திவான்‌ அரிய முயற்சியுடைய வரலாற்று ஆசிரியர்‌; 
- தமிழிலக்கிய மாணவரல்லர்‌ என்பது வியப்புக்குரிய செய்தியாகும்‌. இந்நூலுக்கு அவர்‌ 
தந்துள்ள பதிப்புரை. அவரது முயற்சியின்‌ அருமையினையும்‌, வீச்சினையும்‌ 
காட்டுவதாகும்‌. அறியப்படாமல்‌ மறைந்துபோன தமிழ்‌ நூல்களை மறுபதிப்புச்‌ 
செய்வது ஒரு அரிய தமிழ்ப்‌ பணியாகும்‌. ஏனென்றால்‌ விரிந்த, ஆழமான, முழுமையான 
த.மிழ்ப்‌ புலவர்‌ வரலாறு என்பது இன்னமும்‌ தமிழ்‌ ஆய்வாளர்களின்‌ கனவாகவே 
இருந்து வருகிறது. ' ௮க்‌'கனவு மெய்ப்படும்‌” முயற்சிகளில்‌ ஒன்றினை தமிழ்நாட்டு 
வரலாற்று ஆய்வாளர்‌ செ.திவான்‌ கவ அ யள்ளாம்‌ அவரது பணி நன்றிக்கும்‌ 
பாராட்டுக்கும்‌ உரியதாகும்‌. 

பதிப்பாசிரியரின்‌ வரலாற்று முயற்சிகளைப்‌ போல, இலக்கிய முயற்சிகளையும்‌ 

வெற்றி பெற வாழ்த்துகின்றேன்‌. 


மேலப்பாளையம்‌, 97 ஷம்சுத்தாசீன்‌தரகனார்‌ அறக்கட்டளை, ஹாமீம்‌ பள்ளி 
மதரஸா குடும்ப அறக்கட்டளை சார்பில்‌ இந்நூல்‌ படட டர 
வழங்கப்படுவது பாராட்டுக்குரியதாகும்‌. 


தொ. பரமசிவன்‌ 


தமிழியல்‌ துறைத்தலைவர்‌, 


மனோன்மணியம்‌ சுந்தரனார்‌ பல்கலைக்கழகம்‌. 


29 


கோவை நூல்கள்‌ அத்தனையையும்‌ தொகுத்திருப்பது 
அரிய சேலை. 


அணிந்துரை 
(சுசீந்திரம்‌ வித்துவான்‌ சி. குமரேசபிள்ளை, ) 
சதாவதானி செய்குத்‌ தம்பிப்‌ பாவலர்‌ அவர்கள்‌ என்‌ தமிழாசிரியர்‌. நான்‌ 
அவர்கவிடம்‌ 1920 முதல்‌ 10ஆண்டுகள் தமிழ்கற்றேன்‌. ௮க்காலையில்‌ அவர்கள்‌ சொன்ன 
அ.நம்பெரும்‌ கருத்துக்களைத்‌ தொகுத்து 'அவதானக்‌ கலைஞர்‌: என்றும்‌ "செந்தமிழ்‌ : 
வளர்த்த செய்குதம்பி" என்றும்‌ இருநூற்கள்‌ வெளியிட்டேன்‌. அந்நூற்களைப்‌: 
பார்வையிட்ட செ.திவான்‌ அவர்கள்‌ உள்ளத்தில்‌ பாவலரவர்கவின்‌ நூற்களைப்‌ 
பதிப்‌.பிக்க வேண்டுமென்ற எண்ணம்‌ த்வத்‌ அவர்களின்‌ தமிழ்க்காதலை 
எடுத்துக்காட்டுகிறது. 
௮க்காதலில்‌ பாவலர்‌அவர்கள்‌ எழுதிய சிறப்பிற்குரிய சம்சுத்த சீன்‌ கோவை அச்சு 
வாகனம்‌ ஏறி வருகிறது. அதில்‌ புதுமைகளைப்‌ ப்குத்தி ட சுவையில்‌ நம்மைக்‌ 
கனியச்‌ செய்து விடுகிறார்‌ பாவலர்‌. ப 


அம்முயற்சியில்‌ தமிழ்‌ இலக்கிய ர்கதவில்‌ அமைந்த கோவை நூற்கள்‌ 
அத்தனையையும்‌ வரலாற்று ஆசிரியர்‌ செ.திவான்‌ தொகுத்துக்‌ காட்டியிருப்பது ஓர்‌அரிய 
சேவை. அதற்காக அவருக்கு என்‌ வாழ்த்துக்கள்‌. 


தமிழ்‌ இலக்கிய உலகில்‌ தமிழ்த்தாய்க்குப்‌ புலவர்‌ பெருமக்கள்‌ அணில்க 
அணிகளை புதுக்கி செம்மைப்படுத்தி விளக்கி அணிவிக்கும்‌ முயற்சியில்‌. 
ஈடுபட்டிருக்கும்‌ செ. தடு மீண்டும்‌ என்‌ வாழ்த்துக்களைத்‌ கதத 
கொள்கிறேன்‌. 

மேலப்பாளையம்‌, 157 தமுஸ்தாசிம்‌ தரகனார்‌ அறக்கட்டளை, ஹாமீம்‌ பள்ளி 
மதரஸா குடும்ப அறக்கட்டளை சார்பில்‌ இந்நூல்‌ பஇப்‌.பிக்கப்பட்டு இலவசமாக 
வழங்கப்படுவது நன்றிக்கும்‌, பாராட்டுக்கும்‌ உரியதாகும்‌. 


சு8ந்திரம்‌, ப இப்படிக்கு, 
85.1.2000, ன ௪ி. குமரேசன்‌... 


30 


பாளையங்கோட்டை முஸ்லிம்‌ அனாதை நிலையத்‌ தலைவர்‌ 
ஜனாப்‌. எம்‌.ஜமால்‌ முஹம்மது சாஹிப்‌ அவர்களின்‌ 
பாழ்த்துச்‌ செய்தி 





மேலப்பாளையம்‌ வள்ளல்‌ 1.5.7. தமுஸ்‌ தாசீம்‌ தரகனார்‌ அவர்கள்‌ 
கல்வி பெற வழியில்லாத ஆதரவற்ற ஏழை எளிய மாணவர்களுக்கு 
உணவு, உடை, உறைவிடம்‌ போன்றவற்றை இலவசமாக வழங்கி, தக்க 
ஆசிரியர்களைக்‌ கொண்டு சன்மார்க்கக்கல்வியும்‌, நல்லொழுக்கமும்‌ 
பயிற்றுவிக்கச்‌ செய்தவர்‌; 'ஹாமீம்‌ பள்ளி மதரஸா' என்ற பெயரிலான 
இறையில்லமும்‌ அத்துடன்‌ இணைந்த அரபிப்‌ பாடசாலையையும்‌ 
நிர்மாணித்தவர்‌; 

ஆலீம்களுக்கும்‌, தமிழில்‌ புலமை பெற்ற சான்றோர்களுக்கும்‌ 
வேண்டும்போது வேண்டியன கொடுத்து ஆதரித்த பண்பாளர்‌. இஸ்லாம்‌ 
மார்க்கத்தைப்‌ புதிதாக ஏற்றுக்கொண்டவர்களை அன்போடு ஆதரித்தவர்‌. 
தமது வாணிப நிலையங்களில்‌ நூற்றுக்கணக்கானோரைப்‌ பணியில்‌ 
அமர்த்தி, அவர்களது குடும்பங்களின்‌ வறுமையைப்‌ போக்கிய 
கருணையாளர்‌ வள்ளல்‌ தமுஸ்தாசீம்‌ தரகனார்‌. 

கோட்டாற்றில்‌ பிறந்த பாட்டாறு தனத்த சதாவதானி 
செய்குதம்பிப்‌ பாவலர்‌ தொண்டிச்‌ சான்றோர்களால்‌ 'கலைக்கடல்‌' என்றும்‌, ப 
திண்டுக்கல்‌ சான்றோர்களால்‌ 'அல்லாமா டாக்டர்‌' என்றும்‌, நாஞ்சில்‌ 
நாட்டவர்களால்‌ 'தமிழ்ப்‌ பெரும்புலவர்‌” என்றும்‌, “செய்கு” என்று 
தந்‌தையாராலும்‌, 'தம்பி' என்று தாயாராலும்‌, 'பாவலர்‌' என்று 
உலகமக்களாலும்‌ பாராட்டப்‌ பெற்றவர்‌ செய்குதம்பிப்‌ பாவலர்‌. 

மேலப்பாளையத்தில்‌ பிறந்து வளர்ந்து பெரும்‌ புகழுடன்‌ மறைந்த 
பெரியார்‌ ஷம்சுத்தாசீன்‌ அவர்கள்‌ மீது செய்குதம்பிப்‌ பாவலர்‌ அவர்களால்‌ 
பாடப்பெற்றது *ஷம்சுத்தாசீன்‌ கோவை'யாகும்‌. 


தமிழ்‌ இலக்கியத்தின்‌ பல்வேறு பிரிவுகளுடன்‌ தொடர்புடை.ப 
நூல்களை இயற்றி தமிழுக்குப்‌ புகழ்‌ சேர்த்த முஸ்லிம்‌ புலவர்கள்‌ பலரைப்‌ 
பற்றியும்‌, அவர்தம்‌ படைப்புக்கள்‌ பற்றியும்‌ வளரும்‌ தலைமுறை அறிந்து 
கொள்ளும்‌ வாய்ப்புக்கள்‌ குறைந்து வருகின்ற வேளை இது. 

இந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ அறியப்படாமல்‌ மறைந்துபோன தமிழ்‌ 
நூல்களை மறுமதிப்புச்‌ செய்வது ஒரு அரிய தமிழ்ப்பணியாகும்‌. அந்த 
முயற்சியில்‌ ஈடுபட்டுப்‌ பெரிதும்‌ உழைத்திட்ட சகோதரர்‌ 
ஜனாப்‌. செ.திவான்‌ அவர்களுக்கும்‌, அந்த நூலை மேலப்பாளையம்‌ 
3. .தழுஸ்தாசிம்‌ தரகனார்‌ அறக்கட்டளை சார்பில்‌ 
இலவசமாக வெளியிட்ட அறக்கட்டளையினருக்கும்‌ வாழ்த்துக்களைத்‌ 
தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


ம்‌. ஜமால்‌ முஹம்மது 
தலைவா 


முஸ்லிம்‌ அனாதை நிலையம்‌ 


எண்ண அலைகள்‌ (பதிப்புரை) . 


“கோவை நூல்‌ ஏதாவது நீர்‌ வா௫த்திருக்கிறீரா?”” என்று 
பிள்ளையவர்கள்‌ கேட்டார்கள்‌. 
ப - ''தருக்கோவையாரும்‌ தஞ்சைவாணன்‌ கோவையும்‌ 

படித்திருக்கிறேன்‌'” என்று விடை கூறினேன்‌. ப 

“இப்போது கோழிக்‌ கோவை பாடம்‌ கேட்கலாம்‌”! என்று அவர்‌ 

சொன்னார்‌. . . . ப 
.. நான்‌ பாடம்‌ கேட்பதற்கு ௮அக்கோவையின்‌ பிரதி கிடைக்கவில்லை. 

பிள்ளையவர்கவிடம்‌ இருந்த பிரதி வேறொருவர்‌ வசம்‌ இருந்தது. கூறை 
நாட்டுக்கனகசபை ஐயரிடம்‌ பிரதி இருக்கிறது. ஆனால்‌ அதை அவர்‌ எளிதில்‌ 
கொடுக்க மாட்டார்‌. வேறு யாரிடமாவது இருக்கும்‌; வாங்கித்‌ தருகிறேன்‌”" 
என்று அவர்‌ சொன்னார்‌. அன்று என்‌ ஆசிரியர்‌ வழக்கம்‌ போல்‌ மத்தியான 
போஜனம்‌ ஆன பிறகு படுத்துக்‌ கொண்டிருந்தார்‌. 

கூறை நாடு மாயூரத்திலிருந்து இரண்டு மைல்‌ தூரமிருக்கும்‌. அவர்‌ 
துயிலும்‌ சமயமறிந்து நான்‌ கூறை நாட்டுக்கு மிகவும்‌ வேகமாக ஓட்டமும்‌ 
நடையுமாகச்‌ சென்றேன்‌. எப்படியாவது கனகசபை ஐயரிடமிருந்து சீகாழிக்‌ 
கோவைப்‌ பிரதியை வாங்கி வந்து விட வேண்டும்‌ என்ற எண்ணத்தோடு 
சென்றேன்‌. அவரிடம்‌ நயந்து கேட்டு அதை வாங்கினேன்‌. பிள்ளையவர்கள்‌ 
விழித்துக்‌ கொள்வதற்குள்‌ வந்து விட வேண்டுமென்று ஒரே ஓட்டமாக 
மாயூரம்‌ வந்து விட்டேன்‌. அப்போது ஒரு மணியிருக்கும்‌. "அந்த வெயிலின்‌ 
வெம்மையும்‌, இரண்டு மைல்‌ தூரம்‌ வேகமாகப்‌ போய்‌ வந்த களைப்பும்‌ 
கோவைப்‌ பிரதி கிடைத்த சந்தோஷத்தில்‌ தோற்றவில்லை. 

பிள்ளையவர்கள்‌ விழித்துக்‌ கொண்ட போது நான்‌ சுவடியும்‌ கையுமாக 
- எதிரில்‌ நின்றேன்‌. 

"என்ன புஸ்தகம்‌ அது??' என்று கேட்டார்‌ அவர்‌. 

' 'சகாழிக்‌ கோவை. '' 

“ஏது?” 

்‌ கனகசபை ஐயருடையது. ”' 

"எப்போது வாங்கி வந்தீர்‌?! 

“இப்போது தான்‌.”' 
அக்கோவையைப்‌ பாடம்‌ கேட்க வேண்டுமென்றிருந்த வேகம்‌ வெயிலின்‌ 
வெம்மையையும்‌ பொருட்படுத்தாமல்‌ ஓட்டமும்‌ நடையுமாகச்‌ சென்று 
வாங்கி வரத்‌ தூண்டியதென்பதை ஆசிரியர்‌ உணர்ந்து கொண்டார்‌. உடனே 
பாடம்‌ சொல்லத்‌ தொடங்கினார்‌. 


ம்‌ 


பாடம்‌ சொல்லிய ஆரியர்‌ திரிசிரபுரம்‌ மகாவித்துவான்‌ ஸ்ரீ மீனாட்சி 
சுந்தரம்பிள்ளை; பாடம்‌ கேட்பதற்காக வெயிலில்‌ ஓடிச்சென்று 'சீகாழிக்‌ 
கோவை: நூலினைப்‌ பெற்று வந்தது மகாமகோபாத்தியாய தாக்ஷிணாத்திய 
கலாநி௫இ டாக்டர்‌ உ.வே. சாமிநாதையர்‌ என்பது தமிழுலகம்‌ நன்கறிந்த 
விஷயங்களில்‌ ஒன்றாகும்‌. ' ன ட 

'சகாழிக்‌ கோவையைப்‌ பாடங கேட்பதற்காக உ.வே. சாமிநாதையர்‌ 
வெயிலில்‌ ஓடிச்‌ சென்று வந்ததையும்‌, அவர்களே தமது வாழ்நாளில்‌ 1908 
இல்‌ சீகாழிக்‌ கோவையையும்‌, திருவாவடுதுறைக்‌ கோவையையும்‌, 1935 இல்‌ 
பழமலைக்‌ கோவையையும்‌, 1937 இல்‌ சிராமலைக்‌ கோவையையும்‌, 
திருவாரூர்க்‌ கோவையையும்‌ ” பஇப்பித்திருப்பதையும்‌ அறிந்த போது, கோவை 
நூல்கள்‌ பற்றிய விவரங்களைத்‌ தேடலானேன்‌. 'கோவை: நூல்‌ என்றால்‌ என்ன? 

அன்னைத்‌ தமிழ்மொழியில்‌ வழங்கி வரும்‌ பிரபந்தங்கள்‌ 96 ஆகும்‌. 
'சிவந்தெழுந்த பல்லவராயன்‌ உலா” * என்ற 17ஆம்‌ நூற்றாண்டுப்‌ பிரபந்தம்‌ 
'தொண்ணூற்றாறு கோலப்பிரபந்தங்‌ கொண்ட பிரான்‌' என்று கூறுகிறது ர்‌ 

தொண்ணூற்றாறு வகை 


சதகம்‌, பிள்ளைக்கவி, பரணி, கலம்பகம்‌, அகப்பொருட்‌ கோவை, 
ஜந்திணைச்‌ செய்யுள்‌, வருக்கக்‌ கோவை, மும்மணிக்கோவை, ௮ங்கமாலை, 
அட்டமங்கலம்‌, அநுராகமாலை, இரட்டைமணிமாலை, இணைமணிமாலை, 
நவமணிமாலை, நான்மணிமாலை, நாமமாலை, பல்சந்தமாலை, கலம்பக 
மாலை, மணிமாலை, புகழ்ச்சி மாலை, பெருமகிழ்ச்சி மாலை, வருக்கமாலை, 
தண்டகமாலை, வசந்த மாலை, மெய்க்கீர்த்தி மாலை, காப்பு மாலை, வேனின்‌ 
மாலை, தாரகை மாலை, உற்பவமாலை, தானைமாலை, மும்மணி மாலை, 
வீரவெட்சி மாலை, வெற்றிக்‌ கரந்தை மஞ்சரி, போர்க்கு எழுவஞ்சி, வரலாற்று 
வஞ்சி, செருக்களவஞ்சி, காஞ்சி மாலை, நொச்சி மாலை, உழிஞை மாலை, 
தும்பை மாலை, வாகைமாலை, வாதோரண மஞ்சரி, எண்‌ செய்யுள்‌, 
தொகைநிலைச்‌ செய்யுள்‌, ஒலியலந்தாதி, பதிற்றந்தாதி, நூற்றந்தாதி, உலா, 
உலாமடல்‌, வளமடல்‌, ஒருபா ஒருபது, இருபா இருபது, ஆற்றுப்படை, 
கண்படைநிலை, துயிலெடைநிலை, ஊரின்னிசை, பெயரின்னிசை, 
பெயர்‌ நேரிசை, ஊர்‌ நேரிசை, ஊர்‌ வெண்பா, விளக்கு நிலை, புறநிலை, 
கடைநிலை, கையறுநிலை, தசாங்கப்பத்து, தசாங்கத்தபல்‌, அரசன்‌ 





] உ.வே. சாமிநாதையர்‌, என்‌ சரித்திரம்‌, சென்னை, 1982, பக்‌. 193, 194. 
2 இயற: சுப்பிரமணியபிள்ளை, : வள்ளுவர்‌ இருபதாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழ்‌, ஐந்தாம்‌ 
று 1964, பக்‌. 152, 153. 


3 மு. அருணாசலம்‌, தமிழ்‌ இலக்கிய வரலாறு, 14ஆம்‌ நூற்றாண்டு, மாயூரம்‌, 1968 பக்‌. 322. 


32 


விருத்தம்‌, நயனப்பத்து, பயோதரப்பத்து, பாதாதிகேசம்‌, கேசாதிபாதம்‌, 
அலங்காரபஞ்சகம்‌, கைக்கிளை, மங்கலவெள்ளை, தாது, நாற்பது, குழமகன்‌, . 
தாண்டகம்‌, பதிகம்‌, சதகம்‌, செவியறிவுறூ௨, வாயுரை வாழ்த்து, புறநிலை 
வாழ்த்து, பவனிக்காதல்‌, குறத்திப்பாட்டு (குறவஞ்சி), உழத்திப்பாட்டு, 
ஊசல்‌, எழு கூற்றிருக்கை, கடிகை வெண்பா, சின்ளப்பூ, விருத்தஇலக்கணம்‌, 
முதுகாஞ்சி, இயன்‌ மொழி வாழ்த்து, பெருமங்கலம்‌, பெருங்காப்பியம்‌, 
காப்பியம்‌ முதலிய 96 வகைப்‌ பிரபந்தங்கள்‌ தமிழில்‌ உள்ளன. * 
சிற்றிலக்கியம்‌ ப 


.. "பிரபந்தம்‌ என்ற வடசொல்லுக்கு நன்கு கட்டப்பட்டது, நன்கு 
யாக்கப்பட்டது என்று பொருள்‌. பிரபந்தம்‌ என்ற சொல்‌ தமிழ்‌ வழக்கில்‌ 
சிறிய இலக்கிய நூல்‌ களைச்‌ சிறப்பாகச்‌ சட்டத்‌ தொடங்கியது. அதற்கு 
நிகராகச்‌ சிற்றிலக்கியம்‌ என்ற சொல்லும்‌ வழக்காற்‌ றில்‌ வரத்‌ தொடங்கியது. 
இச்‌ சிற்றிலக்கிய நூல்கள்‌ நெடும்பாட்டுப்‌ போல்வன; பலதுறை சார்ந்த பெரு 
நூல்கள்‌ போலல்லாது, ஒரு சில துறைகளைப்‌ பற்றிய செய்திகளையே 
உள்ளடக்கன. சுருங்கிய அளவில்‌ அமைவன; அதனால்‌ குறைந்த காலத்தில்‌ 
படித்து முடிக்கக்‌ கூடியன. இவை வட்டாரச்‌ சார்பு மிக்கன. சங்ககாலப்‌ 
பத்துப்‌ பாட்டுக்கள்‌ போலக்‌ குறிப்பிட்ட இறைவனை, மன்னனை, 
வள்ளலைப்‌ பற்றிப்‌ புகழ்வதற்காக, சிறப்பாக எடுத்துரைப்பதற்காக 
எழுதப்பட்டன” என்பர்‌ தமிழண்ணல்‌. ” 

சிற்றிலக்கிய காலம்‌ 
தொல்காப்பியர்‌ காலத்தில்‌ இடம்பெற்ற சிற்றிலக்கெ வித்து, சங்க 
காலத்தில்‌ ஆற்றுப்படையாக முளைவிட்டு, ஐந்தாம்‌ நூற்றாண்டில்‌ 
அந்தாஇயாகத்‌ துளிர்த்து, ஏழாம்‌ நூற்றாண்டில்‌ 'கோவை யாகச்‌ செடியாக, 
எட்டாம்‌ நூற்றாண்டில்‌ உலாவாக மரமாகி ஒன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ 
கலம்பகமாகக்‌ களைத்து, பதினோராம்‌ நூற்றாண்டில்‌ சதகமாகவும்‌, 
பரணியாகவும்‌ அரும்பி, பன்னிரண்டாம்‌ நூற்றாண்டில்‌. பிள்ளைத்‌ தமிழாக 
மொட்டாக, பதினான்காம்‌ நூற்றாண்டில்‌ தூதாகப்‌ பூத்து, பதினாறாம்‌ 
நூற்றாண்டில்‌ பள்ளாகக்‌ காய்த்து, பதினெட்டாம்‌ நூற்றாண்டில்‌ குறவஞ்சியாகக்‌ 
கனிந்தது. சிற்றிலக்கியப்‌ பெருமரத்தில்‌ இன்று ஆயிரக்கணக்கான சுவைக்‌ 
"கனிகள்‌ பழுத்து தமிழ்த்தேன்‌ மாந்தும்‌ வண்டுகளை வரவேற்கின்றன' என்பர்‌ 
மண ந.வீ. ப்ர ல” 
உ” [991, பக்‌. 1/2 - 1127. 
5 புதிய நோக்கில்‌ தமிழ்‌ இலக்கிய வரலாறு, மதுரை, 1992, பக்‌. 331. 
6 சிற்றிலக்கியச்‌ செல்வங்கள்‌, சிதம்பரம்‌, 1967, பக்‌. 31. 


33 


இலக்கிய வளம்‌ மிகுந்து சிறந்து விளங்கும்‌ நம்‌ தமிழ்‌ மொழியில்‌ சீரும்‌ 
சிறப்பும்‌ நிறைந்த சிற்றிலக்கியப்‌ பகுதியில்‌ “கோவை என்ற இலக்கிய 

வகைக்கு வருவோம்‌. 
கோவை 


உரு, இரு, பருவம்‌, குலம்‌, குணம்‌ ஆகியன 6 ஒத்த தலைவனும்‌ 
தலைவியும்‌ தெய்வ அருளால்‌ தாமே எதிர்ப்பட்டு களவு நிகழ்த்திப்‌ பின்‌ கற்பு 
நிலையில்‌ இல்லறம்‌ நிகழ்த்தும்‌ இனிய நிகழ்ச்சிகளைக்‌ கூறுவது 
கோவையாகும்‌. அகத்துறைக்‌ டவ்‌ கோவைப்படுத்திக்‌ கூறுவதால்‌ 
'கோவை ' எனப்‌ பெயர்‌ பெற்றது. ” ப 
வச்சணந்திமாலை 


்‌'ஆய்நீத கலித்துறை தான்‌ நானூறகப்‌ பொருள்‌ மேல்‌ வாய்ந்த நற்‌ 
கோவையா மற்றுரைப்பின்‌'” என்று 'வச்சணந்திமாலை' கட்டளைக்‌ 
கலித்துறை நானூறு டு ட் வருவன கோவை என்று விளக்கம்‌ 
தருகிறது வச்சணந்திமாலை. ்‌ 

“கோவை என்பது காதலர்‌ இருவரின்‌ காதல்‌ உணர்ச்சிகளையும்‌, 
நிகழ்ச்சிகளையும்‌ ஒரு வரலாறு போல்‌ படிப்படியாகக்‌ காட்டி ஒரே 
வகையாள செய்யுள்களால்‌ தொடர்ந்து பாடி அமைக்கும்‌ நூல்‌ ஆகும்‌. 
'காதலர்‌ ஒருவரை ஒருவர்‌ காண்பது முதல்‌ திருமணத்திற்குப்‌ பின்‌ நடத்தும்‌ 
வாழ்க்கை நிலைகள்‌ வரையில்‌ குழந்தை பெற்று வளர்த்தல்‌, ஊடல்‌ 
- முதலியன உட்பட நானூறு துறைகளையும்‌ ஒரு வாழ்க்கை வரலாறு போல்‌ 
தொடர்ந்து காட்டுவது கோவை”. ப 

*“அந்தக்‌ காதலர்‌ சங்க இலக்கியத்தில்‌ உள்ளவாறு கற்பனைக்‌ 
- காதலர்களே. காதலர்‌ கண்ட இடம்‌, பழகிய வேலை முதலியவற்றைச்‌ 
சொல்லும்‌ போதும்‌, உவமைகளை அமைக்கும்‌ போதும்‌, ஒரு அரசனையோ, 
- வள்ளலையோ, தெய்வத்தையோ புகழ்ந்து கூறுவது உண்டு. அந்த நானூறு ' 
பாட்டுகளஞுள்‌ ஒவ்வொன்றும்‌ ஒவ்வொரு காரணம்‌ பற்றி அந்தத்‌ 
தலைவனுடைய மலை, நாடு, ஆறு, பண்பு, செயல்கள்‌ முதலியவற்றுள்‌ 
ஏதேனும்‌ ஒன்று புகழப்படும்‌. அவ்வாறு அமையும்‌ நூல்‌ வகையே 
கோவை”: என்பார்‌ டாக்டர்‌ மு. வரதராசன்‌. * 





7 மது. ௪. விமலானந்தம்‌, தமிழ்‌ இலக்கிய வரலாறு, தஞ்சாவூர்‌, 1967, பக்‌. 215. 

ச வச்சணந்தி தேவ முனிவர்‌ எழுதிய, வச்சணந்திமாலை என்னும்‌ வெண்பாப்‌ 
பாட்டியலும்‌, வரையறுத்த பாட்டியலும்‌, கொ. இராமலிங்கக்‌ தம்பிரான்‌ உரை, 
சென்னை, 1969, பக்‌. 35. 

9 தமிழ்‌ இலக்கிய வரலாறு, புதுதில்லி, 1980, பக்‌. 140. 


34 


“யாவையும்பாடிக்‌ கோவைபாடு” 


கோவை பாடுவது அவ்வளவு எளிதன்று. ஏனை இலக்கியங்கள்‌ பாடிப்‌ 
புலமைத்தமழும்பேறிய பெரும்‌ புலவர்க்கே இயன்ற ஒன்று. இதுகருதியே 'யாவையும்‌ 
பாடிக்‌ கோவை பாடு: எனும்‌ வழக்குளது. இறைவனுக்கு உகந்த ஒன்றாக 
இவ்‌ இலக்கிய வகை உள்ளது; “பாவை பாடிய வாயால்‌ ஒரு கோவை பாடுக” என்று 
இறைவனே வேண்டினார்‌ என்று த.மிழ்‌ இலக்கிய வரலாற்றில்‌ காண முடிகிறது. 
்‌ 'தமிழிலக்கணத்துள்‌ ஒரு. கூறாகிய அகப்பொருள்‌ 
இலக்கணத்துக்குரிய அனைத்துத்‌ துறைகளையும்‌ நிரல்படி . அமைதீது 
கோத்துக்‌ கற்பனைச்‌ செறிவுடன்‌ பாடப்‌ பெறும்‌ ஒருவகை அகப்பொருள்‌ 
சிற்றிலக்கியமான கோவையை ச, 80 071005 - 008 என்று குறிப்பிடலாம்‌". 
பாண்டிக்கோவை 
';கோவைச்‌ இற்றிலக்கயத்தில்‌ காலத்தால்‌ முந்தியது நின்றசீர்‌ 
நெடுமாறன்‌ என்னும்‌ பாண்டியன்‌ காலத்தில்‌ வாழ்ந்த அறிஞர்‌ பெருமான்‌ 
இயற்றிய பாண்டிக்‌ கோவை என்னும்‌ பெயரிய கோவை 
'இலக்கியமேயாகும்‌. ஆசிரியர்‌ பெயர்‌ தெரியாத நிலையில்‌ 350 பாடல்கள்‌ 
மட்டுமே நமக்கு கிடைத்துள்ளன. ப 
இறையனாரகப்‌ பொருளுரையில்‌ மேற்கோளாகக்‌ காட்டப்படும்‌ 
பாண்டிக்‌ கோவை”: பாண்டிய மன்னனது நெல்வேலி வெற்றி குறித்து பெரிதாகப்‌ 
பாராட்டிப்‌ பாடுகின்றது. '? இது கி.பி. ஏழாம்‌ நூற்றாண்டில்‌ தோன்றியது. 
வையர்புரிப்‌ பிள்ளை பதிப்பித்த களவியற்‌ காரிகை உரையே முதன்‌ 
முதலாக இந்தூற்‌ பெயரை ஐயத்துக்கிடமின்றிக்‌ குறிப்பிட்டது. களவியல்‌, 
களவியற்‌ காரிகை இரண்டிலும்‌ கிடைத்த இந்நூற்பாடல்கள்‌ 349. பின்னர்‌ 
இளம்பூரணர்‌ உரையில்‌ ஒரு பாடல்‌ கிடைத்தது. இவை வே. துரைசாமி 
ஐயரால்‌ ட. விளக்கத்துடன்‌ 1957 இல்‌ அச்சிடப்‌ பெற்றன. !* ப 
மாணிக்கவாசகர்‌ ப 
திருவாதவூரில்‌ பிறந்ததால்‌, 'திருவாதவூரர்‌” என்று அழைக்கப்‌ 
பெற்றவர்‌ மணிவாசகர்‌; ஆமாத்தியர்‌ குலத்து அந்தணர்‌. எட்டாந்‌ 
திருமுறையான திருவாசகம்‌ பாடியவர்‌. இவர்‌ பாடிய திருக்கோவையார்‌ 
சிறப்பாகப்‌ போற்றப்‌ படுகிறது. ப 





10 ௦. கோவிந்தசாமி, இலக்கியத்‌ தோற்றம்‌, சென்னை, 1960, பக்‌. 143. 

்‌ 11 மு.சு. அருள்சாமி, தமிழ்‌ இலக்கிய வரலாறு, சென்னை, 1970, பக்‌. 206. 

72 மு. அருணாசலம்‌, த.மிழ்‌ இலக்கிய வரலாறு, பதினொராம்‌ நூற்றாண்டு, 
இருச்சிற்றம்பலம்‌, 1971, பக்‌. 163. 


39 


திருக்கோவையார்‌ 

தேவாரப்‌ பெரியோரும்‌, நம்மாழ்வார்‌, திருமங்கையாழ்வார்‌ 
போன்றாரும்‌ அகப்பொருள்‌ துறை வழிநின்று பேரின்பக்‌ காதல்‌ பாடினர்‌. 
ஆண்டாள்‌ கண்ணனைக்‌ காதலனாகவே கொண்டு பாடினாள்‌. தேசியகவி 
சுப்பிரமணிய பாரதியும்‌ அவ்வாறே பாடினார்‌. 

சஇவபெருமானைப்‌ பாட்டுடைத்‌ தலைவனாகக்‌ கொண்டு 
அகப்பொருள்‌ துறைகள்‌ அமையப்‌ பாடப்பெற்ற சமயக்‌ கோவை நூல்‌ 
“தருக்கோவையார்‌' ஆகும்‌. இது 'இராசாக்கோவை' என்றும்‌ பாராட்டி 
அழைக்கப்படும்‌. ப 

“மண்ணுலக மன்னவனைப்‌ பாட்டுடைத்‌ தலைவனாகக்‌ கொண்ட . 
பாண்டிக்‌ கோவை முதலிய கோவை நூல்களைப்‌ போலாது திருச்சிற்றம்பல 
முடையானளைப்‌ பாட்டுடைத்‌ தலைவனாகக்‌ கொண்டமை இந்நூற்குதீ தனிச்‌ 
சிறப்புத்‌ தருவதாகும்‌' என்பர்‌ வித்துவான்‌ செ. வேங்கடராமச்‌ செட்டியார்‌. * 

“இருக்கோவையாரின்‌ பேரின்பக்‌ கருத்துஞ்‌ சிற்றின்பக்‌ கருத்தும்‌ 
அறியற்பாலன. முன்னையது சிவாநுபவம்‌ உடையார்க்கே முற்றிலும்‌ விளங்கு 
மென்றும்‌, பின்னையதனையே பிறர்‌ ஆயக்கடவரென்றம்‌, அநீநூற்கு உரை 
செய்த பேராசிரியர்‌ மொழிந்தனர்‌'' என்பர்‌ கா. சுப்பிரமணியபிள்ளை. * 

திருக்கோவையாரின்‌ பாடல்கள்‌ அனைத்தும்‌ கட்டளைக்‌ 
கலித்துறையில்‌ அமைந்து அதுவே பின்னர்‌ எழுந்த வ நூற்களுக்குரிய 
யாப்பு இலக்கண மரபாக நிலைத்துள்ளது எனலாம்‌. 

களவியற்‌ காரிகையில்‌ எடுத்தாளப்பட்டுள்ள ணக 
“இருச்சிற்றம்பலக்கோவை” என்று இடப்பெயர்‌ சுட்டியும்‌ ஒரு பெயர்‌ உண்டு. 
திருத்தணிகைவிசப்‌ பெருமாளையரும்‌, பெருமழைப்‌ புலவர்பொ. வே. சோமகந்தரனாரும்‌ 
திருக்கோவையாரின்‌ 400 பாடல்களுக்கு விளக்கவுரை தந்துள்ளனர்‌. 7 

. மாணிக்கவாசகசுவாமிகள்‌ அருளிச்செய்த : 'இருச்சிற்றம்பலக்‌ 
கோவையாருண்மை,” யாழ்ப்பாணத்து வண்ணைநகர்ச்‌ சுவாமிநாத 


பண்டிதரால்‌ 163பக்கங்களில்‌ வெளியிடப்பட்டது. 





73 ந. சஞ்சீவி, பதிப்பாசிரியர்‌, தெய்வத்தமிழ்‌, சென்னை, 1975, பக்‌. 157. 

72 இலக்கிய வரலாறு, இரண்டாம்‌ பாகம்‌, சென்னை, 1956, பக்‌. 276. 

75 ச.வே. சுப்பிரமணியன்‌, தா.வே. வீராசாமி பப்பு 

தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை - ஓர்‌ அறிமுகம்‌, திருவாசகம்‌, இருக்கோளவையார்‌ - ஏ.என்‌. 
பெருமாள்‌. உலகத்‌ தமிழாராய்ச்சிநிறுவனம்‌, சென்னை, 1975, பக்‌. 211. 

76 சைவ சமயாசாரியாராகிய மாணிக்கவாசக சுவாமிகள்‌ அருளிச்‌ செய்த இருக்கோவையார்‌, 
ஸ்ரீலஸ்ரீ அம்பலவாண தேசிக மூர்த்திகள்‌ ஆஞ்னஞையின்‌ படி திருமயிலை செந்தில்வேலு 
முதலியாரால்‌ சென்னை கலாரத்நாகர அச்சுக்‌ கூடத்திற்‌ பஇப்பிக்கப்பட்ட நூல்‌; மற்றும்‌ 
இருக்கோவையார்பழைய உரையும்‌ புதிய விளக்கமும்‌ 1970, சென்னையிலிருந்து வெளிவந்த நூல்‌. 


36 


 பல்சந்தமாலை 


களவியற்காரிகை உரைகாரர்‌ மேற்கோள்களை எடுத்தாளும்போது 
எட்டு இடங்களில்‌ முதலில்‌ ' திருக்கோவையார்‌, இரண்டாவது ' 
பாண்டிக்கோவை, மூன்றாவது பல்சந்தமாலை என்று அமைத்து 
இருப்பதால்‌, பல்சந்தமாலையும்‌ கோவையாகலாம்‌ என்ற எண்ணம்‌ 
வலியுறுகிறது என்பர்‌ மு. அருணாசலம்‌. இதனை அறிஞர்‌ ம, முகம்மது 

- உவைஸ்‌, பீ.மு.அஜ்மல்கான்‌ ஆகியோரும்‌ வலியுறுத்துகின்றனர்‌. 


தெய்வத்தின்‌ மேல்‌ (தல சம்பந்தமாக) 
தெய்வத்தினைப்‌ பாடும்‌ மரபினை ஒட்டி தல சம்பந்தமாக மதுரைக்‌ 
“கோவை, திருவாரூர்க்‌ கோவை, வெங்கைக்‌ கோவை, திருக்கழுக்குன்றக்‌ 
கோவை, திருப்பதிகக்‌ கோவை, பழனிக்‌ கோவை, மயூரகிரிக்‌ கோவை, ப 
சீகாழிக்‌ கோவை முதலியவாகப்‌ பல நூல்கள்‌ பின்னர்‌ பாடப்பட்டன. 
அம்பிகாபதிக்‌ கோவை 

564 செய்யுட்களைத்‌ தன்னகத்தே கொண்டு, சொல்லணி,, பொருளணி : 
முதலிய அணிகள்‌ யாவும்‌ ஒருங்கே அமைந்து கற்றார்‌ நெஞ்சம்‌ கனிவு 
கொள்ளுமாறு விளங்கும்‌ நூல்‌ 'அம்பிகாபதிக்‌ கோவை” ஆகும்‌. 
கவிச்சக்கரவர்த்து கம்பரின்‌ மகன்‌ அம்பிகாபதி, 'செளந்தரியலகரி'யைத்‌ 
தமிழில்‌ பாடிய வீரைக்‌ கவிராச பண்டிதர்‌ மகன்‌ வீரை அம்பிகாபதி, 
தண்டியலங்கார நூல்‌ செய்த தண்டியாசிரியர்‌ தந்தையார்‌ அம்பிகாபதி ஆகிய . 
இம்மூவரில்‌ ஒருவரோ, அல்லது இவரல்லாத தபர ர்‌ பாடியது 
- அம்பிகாபதிக்‌ கோவை ஆகும்‌. 

செய்யுள்‌ மிகுதியாக உள்ளதும்‌, சில புதியதுறைகளைக்‌ கொண்டதுமான 
அம்பிகாபதிக்‌ கோவை நூல்‌ கி. பி. 1899 இல்‌ திருநெல்வேலி ஆரியப்‌ பிரகாசினி 
அச்சுக்‌ கூடத்தில்‌ ஹரிஹரஜயரால்‌ முதன்‌ முதலில்‌ பஇுப்பிக்கப்‌ பட்டது. “பின்னர்‌ ' 
சென்னையிலிருந்து 358 பக்கங்களைக்‌ கொண்ட நூலாகவும்‌ வெளி வந்துள்ளது. ” 

அசதிக்‌ கோவை 
18 ஆம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த தமிழ்மூதாட்டி ஒளவையாரால்‌ 


17 செ. ரெ. இராமசாமிபிள்ளை, அம்பிகாபதி கோவை ஆராய்ச்சி உரையில்‌. . . 
18௮.௪. ஞானசம்பந்தன்‌ பொதுப்பஇுப்பாசிரியர்‌, தமிழ்நூல்‌ விவரஅட்டவணை, 1867 - 
1900, முதல்‌ தொகுதி, ஐந்தாம்‌ பகுதி, சென்னை, 1964, பக்‌. 590. 

19 வித்துவான்‌ மீ. பொன்‌ இராமநாதன்‌ செட்டியார்‌ எழுதிய உரையுடன்‌ சைவ சித்தாந்த 
நூற்பதிப்புக்‌ கழகத்தால்‌ 1952 இல்‌ வெளியான நூல்‌. 


37 


பாடப்பெற்றது ௮சஇக்‌ கோவை' ஆகும்‌. ௮சஇக்கோவை நூல்‌ இப்போது கிடைக்கப்‌ 
பெறவில்லை. ஆனால்‌ இதன்‌ சில பாட்டுக்கள்‌ மட்டும்‌ இடைக்கின்றன. 
ஓட்டக்கூத்தர்‌ ப 

சீகாழியோ, மணக்குடியோ, கூத்தனூரோ, மலரியோ எதுவாயினும்‌ 
சோழமண்டலத்தில்‌ உள்ள ஒரு ஊரில்‌ பிறந்தவர்‌ ஒட்டக்கூத்தர்‌. 
ஓட்டம்‌-பந்தயம்‌. ஓட்டம்‌ வைத்துப்‌ பாடிப்புகழ்பெற்றவராதலின்‌ 
ஓட்டக்கூத்தர்‌ என இவர்‌ பெயர்‌ வழங்கியது .(ி. சங்குப்‌ புலவர்‌, விக்கிரம்‌ 
சோழனுலா, 1960, பக்‌.20) ப _ 

குலோத்துங்கசோழன்‌ கோவை 

தந்துவாயர்‌ என்னும்‌ செங்குந்தர்கள்‌ (கைக்கோளர்‌) மரபிற்‌ பிரபல 
வித்துவானாகப்‌ பிறந்தவரான ஒட்டக்கூத்தர்‌” தம்மை ஆதரித்த குலோத்ததுஙக 
சோழன்‌ மீது அகப்பொருட்‌ துறைகளால்‌ அமைந்த கோவை யொன்றும்‌, 
உலாவும்‌, அந்தாதியும்‌ செய்தனர்‌. இவரது 'குலோத்துங்க சோழன்‌ கோவை" 
என்பது சொல்‌ நயமும்‌, பொருள்‌ நயமுங்‌ கனிந்து கற்பனைக்‌ களஞ்சியமாக 
ஒளிர்கிறது என்பர்‌ வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரியார்‌. “* இக்கோவை 510 
செய்யுட்களை உடையது. 

காங்கேயன்‌ நாலாயிரக்கோை 

ஒட்டக்கூத்தர்‌ பாடிய இன்னொரு கோவை காங்கேயன்‌ நாலாயிரக்‌ கோவை 
ஆகும்‌. நாலாயிரக்‌ கோவை என்பது நாலாயிரஞ்‌ செய்யுட்களை உடையதென்று 
அப்பெயரால்‌ ஊூக்கப்படுகிறது. துறைக்குப்‌ பத்துப்பத்தாக நானூறு துறைக்கும்‌ 
நாலாயிரம்‌ செய்யுள்‌ பாடியிருத்தல்‌ கூடும்‌' என்பர்‌ உ.வே. சாமிநாதையர்‌. 

தஞ்சைவாணன்‌ கோவை 

வையைக்‌ கரையில்‌ திருப்புவனம்‌ - மானாமதுரைக்கு இடைப்பட்ட 
நிலப்பகுதி மாறை நாடாகும்‌. மாறைநாட்டுத்‌ தஞ்சையில்‌ தஞ்சாக்கூரில்‌ 
வாழ்ந்து கொண்டிருந்த வாணன்‌ என்பவனைப்‌ பாட்டுடைத்‌ தலைவனாகக்‌ 
கொண்டது தஞ்சைவாணன்‌ கோவை ஆகும்‌. இது தொண்டை மண்டலத்து, 
செங்காட்டுக்‌ கோட்டத்தைச்‌ சேர்ந்த பொய்யா மொழிப்‌ புலவரால்‌ 
பாடப்பட்டது. * 

இருச்சிற்றம்பலக்‌ கோவையார்க்கு அடுத்த நிலையில்‌ வைத்துப்‌ 
பாராட்டப்படும்‌ பெருமை வாய்ந்த தஞ்சைவாணன்‌ கோவை சொல்‌ வளமும்‌, 
20 ௪.கு. கணபதி ஐயர்‌, ஒட்டக்கூத்தர்‌, சென்னை, 1957, பக்‌. 14. ப 
57 அஷ்டாவதானம்‌ வீராசாமி செட்டியாரவர்கள்‌௮ச்சிட்ட, விநோதரசமஞ்சரி, சென்னை, 
1987, பத்‌. 220. 
22 பரிதிமாற்கலைஞர்‌, தமிழ்‌ மொழியின்‌ வரலாறு, மதுரை, 1927, பக்‌. 94. 
23 தி.வை. சதாசிவபண்டாரத்தார்‌, தமிழ்‌ இலக்கிய வரலாறு, 13, 7/4, /5 ஆம்‌ 
நூற்றாண்டுகள்‌, அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 1977, பக்‌. 48. 


ங்‌ 


38 


"பொருள்‌ வளமும்‌ நிறைந்தது. நாற்கவிராச நம்பியின்‌ அகப்பொருள்‌ 
விளக்கத்திற்குச்‌.சிறந்ததோர்‌ இலக்கியமாக நிலவும்‌ சிறப்புடையது. 4245 
செய்யுட்களைக்‌ கொண்டது. திருநெல்வேலி சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ 
கழகத்தினரால்‌ வெளியிடப்பட்டது. ப 

குன்றத்தூர்‌ அட்டாவதானம்‌ த க்கறித நாவலர்‌ எழுதிய பேருரையும்‌, 
களவியல்‌ நிகழ்ச்சிகளுக்கு நாட்கள்‌ வரையறை செய்து அவர்‌ கூறியிருப்பதும்‌ 
'குறிப்‌பிடத்தக்கதொன்றாகும்‌. ப 

425 செய்யுட்களைக்‌ கொண்ட இந்த நூல்‌ சண்முகம்‌.பிள்ளை, ப.மு. 
செல்வராச முதலியாரால்‌ அமெரிக்க அச்சுக்கூடத்தில்‌ கி.பி. 1893 இல்‌ 
மறுபதிப்பு செய்யப்பட்டது. ** பின்னர்‌ திருநெல்வேலி சைவ ௫ித்தாந்த 
நூற்பதிப்புக்‌ கழகத்தினராலும்‌ இந்த நூல்‌ பதிப்பிக்கப்பட்டது. 

_ திருப்பதிக்‌ கோவை 

-. மாறனகப்‌ பொருளிற்‌ களவியல்‌, வரைவியல்‌, கற்பியற்‌ 

சூத்திரங்களுக்கு இலக்கியமாகத்‌ இருமால்‌ உகந்தருளிய நிலங்களின்‌ 
விஷயமாய்ச்‌ சற்றேறத்தாழ 855 துறைகள்‌ அமைந்த 587 கட்டளைக்‌ 
கலித்துறைகளாற்‌ பல்வகை நயமும்‌, ஒருங்கே அமைய இயற்றப்பட்ட 
கோவை 'தஇருப்பதிக்‌ கோவை ' ஆகும்‌. இதனை இயற்றியவர்‌ விவரம்‌. 
இடைக்கவில்லை. ; என்றாலும்‌, திருக்குருகைப்‌ பெருமான்‌ கவிராயரால்‌ 
இயற்றப்பட்டிருக்கக்‌ கூடுமென்று, செந்தமிழ்‌ உதவிப்‌ பத்திராசிரியர்‌ கி. 
இராமநுஜையங்கார்‌ தெரிவித்துள்ளார்‌. £ இவர்‌ இயற்பெயர்‌ சடையன்‌ 
என்றும்‌ இவர்‌ வேளாளகுலத்தைச்‌ சார்ந்தவர்‌ என்றும்‌ கூறுவர்‌ 


மு.அருணாசலம்‌. (இருக்குருகைப்‌ பெருமாள்‌ கவிராயர்‌, 1975, பக 4.) 
திருப்பதிகக்‌ கோவை 
சோழ நாட்டில்‌ இருப்புலியூரில்‌ சைவ வேதியர்‌ குலத்தில்‌ தோன்றிய 
உமாபதி சிவாசாரியாரால்‌ பாடப்பட்டது திருப்பதிகக்‌ கோவை ஆகும்‌. இது 
14 ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்தது என்பர்‌ முனைவர்‌ ந. வீ. செயராமன்‌. 
கப்பற்‌ கோவை 


பாண்டி நாட்டுக்‌ கப்பலூரைத்‌ தலைநகராகக்‌ கொண்டு அதனைச்‌ 





94 தமிழ்‌ நூல்‌ விவர அட்டவணை முதல்‌ தொகுதி, இரண்டாம்‌ பகுத 187 - 1900, வெ. 
கண்ணையன்‌ பொதுப்பஇப்பாசிரியர்‌, மு. சண்முகம்‌ பதிப்பாசிரியர்‌, சென்னை, 96, பக்‌. 62. - 
285 மாறகைப்‌ பொருளும்‌, திருப்பதிக்‌ கோவையும்‌ செந்தமிழ்‌ பிரசுரம்‌ 25. மதுரைத்‌ 
தமிழ்ச்சங்க முத்திரா சாலை, மதுரை, 1932, முகவுரை பக்‌. 1. 


39 


சூழ்ந்த நிலப்பரப்பை ஆட்சி புரிந்தவனும்‌, பாண்டியர்க்குப்‌ 
படைத்தலைவனாக விளங்கியவனுமாகிய கருமாணிக்கன்‌ என்ற தலைவன்‌ 
மேல்‌ பாடப்பட்டது 'கப்பற்‌ கோவை”யாகும்‌. 72 ஆம்‌ நூற்றாண்டின்‌ 
இடைப்பகுதியில்‌ பாடப்பட்ட இக்கோவை 400 பாடல்கள்‌ கொண்டதாகும்‌. 
இதன்‌ பிரதி ஒன்று எரிவாய்ப்பட்டு அழிந்து போயிற்று என்று மு. 
ராகவையங்கார்‌ “செந்தமிழ்‌' ஆறாந்தொகுதியில்‌ எட்டாம்‌ பகுதியில்‌ எழுதிய 
ஒரு கட்டுரையில்‌ தெரிவித்துள்ளார்‌. பின்னர்‌ உ.வே. சாமிநாத ஐயர்‌ நூல்‌ 
நிலையத்தில்‌ இதன்‌ ஏட்டுப்‌ பிரதிகள்‌ தஇிடைத்தன. * அரசாங்க உதவியோடு, 
1958 ஆம்‌ ஆண்டு, உ.வே.சா நூல்‌ நிலைய வெளியீடு எண்‌ 17 ஆக, 7. 
'சந்‌இரசேகரன்‌ பதிப்பாசிரியராகக்‌ கொண்டு இந்நூல்‌ வெளிவந்தது. 

திருவாரூர்‌ ஸ்ரீவைத்திய நாத தேசிகர்‌ உரையுடன்‌ இயற்றப்‌ பெற்றதும்‌ 
குட்டித்‌ தொல்காப்பியம்‌ என்னும்‌ சிறப்புப்‌ பெயர்‌ வாய்ந்ததுமான 'இலக்கண 
விளக்கம்‌” நூலில்‌ இக்கோவையிலிருந்து எட்டுப்பாடல்கள்‌ மேற்கோளாக 
எடுத்தாளப்‌ பெற்றிருக்கும்‌ சிறப்புப்‌ பெற்ற இக்கோவை 280 பக்கங்களுடன்‌ 
வெளிவந்துள்ளது. ” 

- சதமணிக்‌ கோவை 


அருள்நந்தி சிவத்தின்‌ மாணாக்கரும்‌, உமாபதி சிவத்தின்‌ குருவுமான 
கடந்தை மறைஞான சம்பந்தர்‌ பாடியது சதமணிக்‌ கோவை. 
(ம்‌.அருணாசலம்‌, தமிழ்‌ இலக்கிய வரலாறு, 76ஆம்‌ நூற்றாண்டு, 1985, பக்‌360) 
அண்ணாமலைக்‌ கோவை 
கமலைஞானப்பிரகாசரால்‌ பாடப்பெற்றது அண்ணாமலைக்‌ கோவை.ஆகும்‌. 
நெல்லை வருக்கக்‌ கோவை 
வேம்பத்தரர்‌ சங்கப்புலவரில்‌ ஒருவரான வீரை அம்பிகாபதுப்‌ 
பெருமாளையரால்‌ பாடப்பெற்றது நெல்லை வருக்கக்‌ கோவை ஆகும்‌. 
திருவாரூர்க்‌ கோவை 
தி.பி. 7572 இல்‌ திருவண்ணாமலைக்கு 25 மைல்‌ தூரத்திலுள்ள (20 க. மீ. ] 
தாழைநகரிற்‌ பிறந்தவ எல்லப்பபூபதி என்ற எல்லப்ப நயினார்‌ இயற்றிய 
திருவாரூர்க்‌ கோவை 496 செய்யுட்களை உடையது. * 


20 (பூ. அருணாசலம்‌, தமிழ்‌ இலக்கிய வரலாறு, 14ஆம்‌ நாற்றாண்டு, பக்‌. 324. 

27 கப்பற்‌ கோவை, (.. ஸ்ரீநிவாஸன்‌ முன்னுரை, சென்னை 4958, பக்‌. ௦0 

28 ந.சி. கந்தையாபிள்ளை, தமிழ்ப்புலவர்‌ அகராதி, புலவர்‌ அகரவரிசை, சென்னை, 
1960, பக்‌. 73. 


40 


சந்திரவாணன்‌ கோவை 


காஞ்சிபுரத்துக்கு அருகிலுள்ள பூதூரில்‌ கி.பி. 1658 இல்‌ வடுக நாத 
முதலியாரின்‌ புதல்வராகப்‌ பிறந்தவர்‌ அந்தகக்கவி வீரராகவ முதலியார்‌. 
இலங்கை அரசன்‌ பரராசசேகரனிடம்‌ பரிசில்‌ பெற்று வந்தவர்‌. இவர்‌ 
இயற்றிய நூல்‌ சந்திரவாணன்‌ கோவை ஆகும்‌. 

ஒரு துறைக்‌ கோவை 

அகத்்‌தணைக்‌ கோவைகளில்‌ கிளவித்‌ தலைவனைத்‌ தவிர்த்துப்‌ 
பாட்டுடைத்‌ தலைவன்‌ ஒருவனைப்‌ பற்றித்‌ தொடர்ந்து ஒவ்வொரு 
பாடலிலும்‌ அவன்‌ பெயர்‌, நாடு, கொடைப்பண்பு, வீரம்‌ முதலியவற்றை 
அடைமொழி யாகவோ உவமையாகவோ சார்த்திப்‌ பாடுவது ஒரு 
மரபாயிற்று. பல்வறே துறைகளைப்‌. பாடாமல்‌ ஓரே துறையைப்‌ பற்றி 
நானூறு பாடல்‌ பாடித்‌ திறமையை வெளிப்படுத்தும்‌ முறை உருவாயிற்று. 

... இரகுநாத சேதுபதி ஒரு: தூறைக்‌ கோவை ப 

பாண்டி நாட்டிலுள்ள பொன்னங்கால்‌ என்னுமிடத்தில்‌ பிறந்தவர்‌ 
அமிர்தகவிராயர்‌ (இ.பி. 1657 - 1678). இராமநாதபுரத்தை ஆண்ட தளவாய்‌ 
இரகுநாத சேதுபதியால்‌ (௫.பி..1649 - 1685) ஆதரிக்கப்பட்டவர்‌. தம்மை 
ஆதரித்த அரசனின்‌ புகழை நிலைநாட்ட 'ஒரு துறைக்‌ கோவை: நூலைப்‌ 
பாடினார்‌. ஒரு துறைக்‌ கோவையின்‌ முதல்‌ நூலான இதனை கி.பி. 1589 இல்‌ 
சென்னை கேசவலு நாயுடு ஸ்ரீ மட்டுவார்‌ குழலாம்பாள்‌ அச்சுக்கூடத்தில்‌ 
பதிப்பித்தார்‌. “'நாணிக்கண்‌ புதைத்தல்‌” என்னும்‌ ஒருதுறைப்‌ பொருள்‌ பற்றி 
அமைந்தது இந்த நூலாகும்‌. 

திருச்செந்தூர்க்‌ கோவை 

இராமநாதபுரம்‌ கடாரம்‌" ஊரைச்சேர்ந்த சைவப்‌ புலவர்‌ சர்க்கரைப்‌ 

புலவர்‌ (1645 - 1670). இவர்‌ பாடியது இருச்செந்தூர்க்‌ கோவையாகும்‌. 
ப தாமோதரன்‌ கேள்விக்‌ கோவை ப 

சேதுபதியின்‌ அமைச்சர்‌ தாமோதரனால்‌ சிறுகம்பையூர்‌, கொந்தன்‌ 
குளம்‌, கூத்தக்குடி ஆகிய இடங்களில்‌ மானியம்‌ அளிக்கப்பட்ட சர்க்கரைப்‌ 
புலவர்‌ அமைச்சரின்‌ வேண்டுகோளின்‌ படி வேதாந்த சூடாமணி சித்தாந்த 
உரை: செய்ததோடு நில்லாமல்‌, அமைச்சர்‌ தாமோதரன்‌ மீது கேள்விக்‌ 
கோவையும்‌ பாடியவர்‌. இவரை பொன்னெட்டிமாலை சர்க்கரைப்‌ புலவர்‌. 


என்றும்‌ அழைப்பார்கள்‌. 


41 


திருவெங்கைக்‌ கோவை 

17 ஆம்‌ நூற்றாண்டில்‌ காஞ்சிபுரத்தில்‌ வாழ்ந்த குமாரசுவாமிப்‌ பண்டாரம்‌ 
என்பவரின்‌ புதல்வராக வீர சைவ மதத்தில்‌ பிறந்தவர்‌ சிவப்பிரகாச சுவாமிகள்‌. 
விரும்பிய வண்ணங்‌ கவிபாட வல்லவரான இவர்‌ தருமபுரம்‌ ஆதீனத்திலிருந்த 
வெள்ளியம்பலத்தம்பிரானிடம்‌ இலக்கணங்கற்றவர்‌; துறைமங்கலத்தில்‌ வாழ்ந்தவர்‌. 

வீரமாமுனிவருக்கு எதிராக 'ஏசுமத நிராகரணம்‌: என்னும்‌ நூலை எழுதிய 
இவரால்‌ பாடப்பெற்றது வேங்கைக்‌ கோவை (திருவெங்கைக்‌ கோவை) ஆகும்‌. 

பாம்பலங்காரர்‌ வருக்கக்‌ கோவை 

தொண்டை நாட்டில்‌ தென்‌ களத்தூரில்‌ செங்குந்தர்‌ குடியிற்‌ பிறந்தவர்‌ 
படிக்காசுப்‌ புலவர்‌ (1686 - 1724). வைத்திய நாத தேசிகரிடம்‌ இலக்கணங்‌ 
கற்றவர்‌. இவர்‌, இரகுநாத சேதுபதி, வள்ளல்‌ சீதக்காதி முதலியோரைப்‌ 
பாடிய பல பாடல்கள்‌ உண்டு. தொண்டை மண்டல சதகம்‌ பாடிய இவர்‌ 
'பாம்பலங்காரர்‌ வருக்கக்‌ கோவை' என்ற நூலையும்‌ இயற்றியவர்‌. 

சீகாழிக்‌ கோவை 

சோழமண்டலத்தில்‌ தில்லையாடியில்‌ கார்காத்த வேளாளர்‌ குலத்தில்‌, 
நல்ல தம்பிப்‌ பிள்ளை - வள்ளியம்மையின்‌ நான்காம்‌ புதல்வராகப்‌ பிறந்தவர்‌ 
அருணாசலக்‌ கவிராயர்‌ (1712 - 1779). (எஸ்‌.எஸ்‌. அருணகிரிநாதர்‌, தமிழ்ப்‌ 
பெருமக்கள்‌, பக்‌.23) தருமபுர ஆதீனத்து அம்பலவாணத்‌ தம்பிரானிடம்‌ 
இலக்கண இலக்கியங்கற்று கோழியில்‌ வந்து தங்கி, அத்தலத்தில்‌ இருந்து 
சகாழிக்‌ கோவை பாடியவர்‌. பயா. மணலி முத்துக்‌ கிருட்டிண 
முதலியாரால்‌ ஆதரிக்கப்‌ பெற்றவர்‌. 

குற்றாலக்‌ கோவை. 
இருநெல்வேலி மாவட்டம்‌ திருச்சேரமங்கை (நாங்குனேரி) வட்டம்‌ விசய 
நாராயணம்‌ என்னும்‌ ஊரில்‌ பரம்பரைச்‌ சைவ வேளாண்‌ குடியில்‌ தோன்றியவர்‌ 
மகாகவிதஇரிகூட ராசப்பகவிராயர்‌. ” இளமையிலேயே இருக்குற்றாலத்திற்குக்‌ கிழக்கே 
உள்ள மேலகரத்தில்‌ வாழ்ந்து வந்த இவர்‌ உலகப்‌ பிரசித்தி பெற்ற குற்றலாக்குறவஞ்சி 
யினை இயற்றியவர்‌. இவர்‌ பாடிய கோவை நூல்‌ குற்றாலக்‌ கோவை ஆகும்‌. 
சேற்றூர்க்‌ கோவை : 

18 ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த சிவஞான முனிவரின்‌ மாணாக்கரில்‌ 
ஒருவரான சங்கரமூர்த்தி கவிராயர்‌ இராசபாளையத்தில்‌ கார்காத்த வேளாள 
மரபிற்‌ பிறந்தவர்‌. கன்னிவாடி ஜமீன்தார்‌ மீது கோவை பாடி யானைக்‌ ட்‌ 
ஊரும்‌ பெற்றவர்‌. இவர்‌ பாடியது 'சேற்றூர்க்‌ கோவை ' ஆகும்‌. 


29 ௧. வச்சிரவேல்‌ முதலியார்‌ எழுதிய முகவுரை, திருக்குற்றாலத்‌ தலபுராணம்‌, 
திருவாவடுதுறை ஆதீனம்‌, 1973, பக்‌. 11. ப 


42 


மயூரகிரிக்‌ கோவை 
பாண்டிய நாட்டில்‌ இருப்புன வாயிலுக்கு அருகிலுள்ள சிறுகம்பை 
என்ற ஊரில்‌ பிறந்த சாந்துப்புலவர்‌ 18ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்தவர்‌. இவர்‌ 
பாடியது 'மயூரகிரிக்‌ கோவை' ஆகும்‌. 
பழமலைக்‌ கோவை 
78 ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த வீர சைவ மதத்தினர்‌ சாமிநாத தேசிகர்‌. 
இவர்‌ இயற்றிய நூல்‌ 'பழமலைக்‌ கோவை'. 1952 இல்‌ ௨. வே. சாமிநாதையர வர்கள்‌ 
இதனை மறுபஇப்புச்‌ செய்துள்ளார்‌. 
கரவை வேலன்‌ கோவை 
யாழ்ப்பாணத்து நல்லூரில்‌ வில்லவராய முதலியாரின்‌ மகனாகப்‌ 
பிறந்தவர்‌ சின்னத்‌ தம்பிப்‌ புலவர்‌ (1776 - 1780) ப 
கரவை என்பது கரவெட்டியென்ற ஊராகும்‌. கரவை வேலன்‌ 
கோவை இவர்‌ பாடிய நூலாகும்‌. ்‌ 
திருக்கழுக்குன்றக்‌ கோவை 
78 ஆம்‌ நாற்றாண்டைச்‌ சேர்ந்த சிவஞான முனிவரின்‌ மாணாக்கரில்‌ 
ஒருவர்‌ சோமசுந்தரம்‌ பிள்ளை. இவர்‌ இயற்றிய நூல்‌ திருக்கமுக்குன்றக கோவை. 
விஞ்சைக்‌ கோவை 
18 ஆம்‌ நூற்றாண்டின்‌ முற்பகுதியில்‌ தொண்டை நாட்டில்‌ வாழ்ந்தவர்‌ 
பலபட்டடைச்‌ சொக்கநாதப்‌ புலவர்‌. சொக்கர்‌ மீதும்‌, மீனாட்சியம்மை மீதும்‌, 
பல பாடல்கள்‌ புனைந்தவர்‌. இவர்‌ இயற்றிய நூல்‌ 'விஞ்சைக்‌ கோவை' ஆகும்‌. 
ஒருதுறைக்‌ கோவைகள்‌ ப 
'வண்டோச்சி மருங்கணைதல்‌' என்னும்‌ துறை பற்றிய சசிவர்ணன்‌ 
கோவையையும்‌,: 'வெறிவிலக்கு' என்னும்‌ துறையில்‌ கீழ்வேளூர்க்‌ குருசாமி 
தே௫கர்‌ பாடிய தியாகேசர்‌ கோவையையும்‌ ஒரு துறைக்கோவை இலககியங்‌ 
களாக உ.வே. சாமிநாதையர்‌ எடுத்துக்‌ காட்டியுள்ளார்‌. 
செண்டத்தூர்‌ ஐயாத்‌ துரை முதலியார்‌ மீது துரைச்சாமிப்‌ பாவலர்‌ 
பாடிய ஒரு துறைக்‌ கோவை 108 பாடல்கள்‌ உடையது. 
சோடசாவதானம்‌ பொன்னுங்கூடக்‌ கவிராயர்‌ சாப்டூர்‌ எனும்‌ மருதூர்‌ 
ஜமீந்தார்‌ நாயகசாமி நாயக்கர்‌ மீது ஒருதுறைக்கோவை பாடியுள்ளார்‌. 
கல்போது பிச்சுவையரும்‌ ஒருதுறைச்‌ காவை . பாடல்களை 
இயற்றியுள்ளார்‌. 
வைத்தியலிங்கம்‌ என்பவரும்‌ 'ஒருதுறைக்கோவை ' பாடியுள்ளார்‌. 


43 


இராசராச சேதுபதி ஒருதுறைக்கோவை 

சேது சமத்தான மகா வித்துவான்‌ ரா. இராகவையங்கார்‌ 

முத்துராமலிங்க சேதுபதி என்ற இராசராச சேதுபதி மீது 400 பாடல்களைக்‌ 
கொண்ட ஒருதுறைக்‌ கோவை பாடியுள்ளார்‌. ” 
வருக்கக்‌ கோவை 

அகர முதலான தமிழ்‌ எழுத்துக்களின்‌ வரிசைப்படி தொடக்கம்‌ 

அமைந்ததும்‌, ஒவ்வொரு எழுத்திற்கும்‌ ஒரு பாடல்‌ எனப்படும்‌ வருக்கக்‌ 

கோவை என்பதொரு கிளையும்‌ இதிற்‌ பிரிந்து (வளர்ந்தது. வடகரை 

சமஸ்தானம்‌ முத்துசாமித்‌ துரையவர்கள்‌ பேரில்‌ பாடப்பெற்ற வருக்குக்‌ ப 

கோவையும்‌, செம்புலிப்‌ பெரிய சுவாமித்துரை அவர்கள்‌ பேரில்‌ கவகுருநாதக்‌ ன்‌ 

கவிராயர்கள்‌ பாடிய வருக்கக்‌ கோவையும்‌ இதற்கு சான்றாக அமைந்துள்ளது. 


திருவாவடுதுறைக்‌ கோவை: 


திருவாவடுதுறையிற்‌ கோயில்‌ கொண்டெழுந்தருளியிருக்கும்‌ ஸ்ரீ 
மாசிலாமணி ஈசர்‌ மீது இருவாவடுதுறையாதீனத்துச்‌ சுப்பிரமணி முனிவர்‌ 
இயற்றியது 'இருவாவடுதுறைக்‌ கோவை" ஆகும்‌. இது துறைசைக்‌ கோவை ப 
எனவும்‌ வழங்கப்படும்‌. (துறசை- தருவாவடுதுறையென்னும்‌ பெயரின்‌ மரூ௨) 
சிவஞானமுனிவரின்‌ மாணவரான இவர்‌ 18. ஆம்‌ நூற்றாண்டின்‌ 
பிற்பகுதியைச்‌ சேர்ந்தவர்‌. தொட்டிக்கலைச்‌ சுப்பிரமணிய முனிவரெனவும்‌ 
அழைக்கப்பட்டவர்‌. 19043 இல்‌. பதிப்பிக்கப்‌ பெற்ற இந்த நாலை, உ.வே. 
சாமிநாதையர்‌ 7926 இல்‌ திரும்பவும்‌.அரும்பதவுரை முதலியவற்றுடன்‌ 

பஇப்பித்தார்‌. 457 பாடல்களைக்‌ கொண்ட நூல்‌ இது. ்‌ 

_ கலைசைக்‌ கோவை 

சிதம்பரத்தைச்‌ சார்ந்த காட்டு மன்னார்‌ கோயிலில்‌, கார்‌ காத்த 
வேளாளர்‌ மரபில்‌ பிறந்த தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர்‌ இயற்றிய 

இன்னொரு கோவை நூல்‌ 'கலைசைக்‌ கோவை” ஆகும்‌. 
்‌ சென்னைக்குச்‌ சமீபமாயுள்ள ஆவடி அருகே உள்ளே தொட்டிக்கலை 


யென்னும்‌ தலத்தில்‌ எழுந்தருளியுள்ள ஸ்ரீசிதம்‌்பரேசரைப்‌ பாட்டுடைத்‌ 


30 ரா. இராகவையங்கார்‌, இராசராச சேதுபதி ஒருதுறைக்கோவை, இிதம்பரம்‌, 1984. 

31 திருநெல்வேலி தில்லாவிலுள்ள வட.கரையாதிக்கத்தின்‌ சரித்திரம்‌, வாலம்‌ //, 
பலவித்துவான்களியற்றிய பதினான்கு (ர) ரந்தங்கள்‌, மதுரை,1976, பக்‌. 188- 208. 315- 33]. 
32 தொட்டிக்கலைச்‌ சுப்பிரமணிய முனிவர்‌ இயற்றிய திருவாவடுதுறைக்‌ கோவை, 


உ.வே.சா. பதிப்பு, சென்னை, 1996. (128 பக்கங்களைக்‌ கொண்ட நூல்‌. 


44 


தலைவராக வைத்து பாடப்பட்டது இக்கோவை. தொட்டிக்கலை என்பதன்‌ 
மரூ௨ கலைசையென்பதால்‌ . இது 'கலைசைக்‌. கோவை' என்று 
அழைக்கப்பட்டது. 457 பாடல்களைக்‌ கொண்ட இந்தக்‌ கோவை நூல்‌ 
உ.வே. சாமிநாதையரவர்களால்‌ பகுப்பிக்கப்பட்டது.  “ 
அருளம்பலக்‌ கோவை 
யாழ்ப்பாணத்தைச்‌ சார்ந்த வல்லுவெட்டி என்ற ஊரில்‌ கதிர்காம பூபதி 
முதலியாரின்‌ மகனாகப்‌ பிறந்தவர்‌ குமாரசுவாமி முதலியார்‌. 19 ஆம்‌ 
நூற்றாண்டின்‌ டட டல வாழ்ந்த இவர்பாடியது 'அருளம்பலக்‌ கோவை” ஆகும்‌. 
அலங்காரக்‌ கோவை - ப 


- இராமநாதபுரம்‌ சிற்றரசில்‌ தலைமை பெற்று கி. ப. 1890 வரை வாழ்நீத 
ப டட ர தேவர்‌ யமகம்‌ பாடுவதில்‌ வல்லவர்‌.. இராசமன்னார்‌ 
கோவில்‌ தலபுராணம்‌ பாடிய இவர்‌ “அலங்காரக்‌ கோவை யையும்‌ 
'இயற்றியுள்ளார்‌. 
ன சொக்கலிங்க நாயகர்‌ வருக்கக்‌ கோவை 

அழகிய சிற்றம்பலக்‌ கவிராயர்‌ மரபில்‌ வந்த மங்கைபாகக்‌ கவிராயர்‌ 

சொக்கலிங்க நாயக்கர்‌ மீது வருக்கக்‌ கோவ என்னும்‌ நூல்‌ பாடியுள்ளார்‌. 
ப ப குனத்தூர்க்‌ கோவை 

6 - 4 - 17875 இல்‌ சிதம்பரம்பிள்ளை - அன்னத்தாச்சி புதல்வராகத்‌ 
“தோன்றியவர்‌ மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை. 75 நூல்களுக்கு மேல்‌ பாடிய 
இவரிடத்துக்‌ கல்வி பயின்ற மாணவருள்‌ ஒருவர்‌ ௨. வே. சாமிநாதையர்‌ ஆவார்‌. 

மாயூரம்‌ முன்சீப்‌ வேதநாயகம்‌: பிள்ளை தமிழ்‌, ஆங்கில மொழிகளில்‌ 
சிறந்த தேர்ச்சி பெற்றவர்‌. தருமபுர ஆதீனத்‌ தலைவருக்கு அடங்காமல்‌ 
விரோதமாக . நீதிக்குப்‌ புறம்பாக நடக்க ஆரம்பித்த மலைக்கோட்டை 
தாயுமானவர்‌ கோயில்‌ கட்டளைத்‌ தம்பிரானின்‌ வழக்கில்‌, முன்சீப்‌ 
வேதநாயகம்‌ பிள்ளை நியாயத்தின்‌ பக்கம்‌ நின்றார்‌. அதனை அறிந்த, மீனாட்சி 
சுந்தரம்பிள்ளை அவர்‌ மீது 438 செய்யுட்களைக்‌ கொண்ட ஐந்திணைக்‌ கோவை 


நூலான குளத்தூர்க்‌ கோவையை 1858 இல்‌ பாடினார்‌. “ 





33 மதுரைத்‌ தமிழச்சங்க முத்திராசாலையுடன்‌ 1935 இல்‌ செந்த மிழ்ப்‌ பிரசுரம்‌ 
வெளியிட்ட 138 பக்கங்களைக்‌ கொண்ட நூல்‌. 

34 உ.வே. சாமிநாதையர்‌, ஸ்ரீமீனாட்சிசந்தரம்‌ பிள்ளையவர்கள்‌ சரித்திரம்‌, 
1938, பக்‌. 152. (இதன்‌ மறுபதிப்பினை 1986 இல்‌ தஞ்சாவூர்‌ தமிழப்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌ வெளியிட்டுள்ளது]. 


45. 


ப வியாசைக்‌ கோவை 

இருமயிலைத்‌ இருக்குளத்தின்‌ தென்கரையிலுள்ளதும்‌, இப்பொழுது 
சித்திரச்‌ சத்திரமென்று வழங்கப்பெறுவதுமாகிய சத்திரத்தைக்‌ கட்டுவித்து 
அதற்குப்‌ பலவகையான வருவாய்களையும்‌ ஏற்படுத்தி புகழ்பெற்று 
விளங்‌்இயவர்‌ வியாசர்‌ பாடி விநாயக முதலியார்‌. அவர்‌ மீது மீனாட்சி சுநீதரம்‌ 
பிள்ளை பாடியது வியாசைக்‌ கோவை ஆகும்‌. இக்கோவையின்‌ முதல்‌ நூறு 
பாடல்களுக்குப்‌ பின்‌ மீதியுள்ள 300 பாடல்களையும்‌ அவரது மாணவரும்‌ 
கும்பகோணம்‌ அரசினர்‌ கல்லூரி ஆசிரியருமான சி. தியாகராச செட்டியார்‌ 
(1826 - 1888) பாடியது என்று ௨. வே. சாமிநாதையர்‌ எக்கர்‌ ட 

சீகாழிக்‌ கோவை 


பதான்‌ நூற்றாண்டில்‌ அருணாசலக்‌ ன்‌ இயற்றிய சீகாழிக்‌ 
கோவை பற்றி முன்னரே தெரிவித்துள்ளோம்‌. 19 ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
திருவாவடு துறை ஆ$£னத்து மகாவித்துவான்‌ திரிசிரபுரம்‌ ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம்‌ 
பிள்ளையவர்‌ களால்‌ பாடப்பட்டது கோழிக்‌ கோவை ஆகும்‌. 

ஸ்ரீமீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளையவர்களின்‌ பிரபந்தத்திரட்டு எனும்‌ ஆயிரம்‌ 
பக்கங்களை நெருங்குகிற அந்த நாலில்‌ 871 வது பக்கத்தில்‌ பாடல்‌ எண்‌ 1152 
என்ற எண்ணில்‌ துவங்கி, 354 பக்கத்தில்‌ 1704 என்ற எண்ணில்‌ நிறைவடையும்‌ 
- வண்ணம்‌ கோழிக்‌ கோவை நூல்‌ வெளிவந்துள்ளது. 

இ.பி. 187௪ இல்‌ மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளை காலமானார்‌. இரண்டு 
கோவைகளை முழுமையாகவும்‌, ஒரு கோவையில்‌ நாறு பாடல்களையும்‌ 
பாடிய இவர்‌ தமிழ்‌ இலக்கிய உலகில்‌ என்றும்‌ நிலைத்து: வாழ்பவராவார்‌. 

திருச்செந்தூர்க்‌ கோவை 

வண்ணச்‌ சரபம்‌ திருப்புகழ்‌ சுவாமி, தண்டபாணி சுவாமி எனவும்‌ 
அழைக்கப்படும்‌ முருகதாச சுவாமிகள்‌ (1840 - 1௪99) திருநெல்வேலியில்‌ 
வேளாண்குடியிற்‌ பிறந்தவர்‌. பல நூற்களை இயற்றியுள்ள இவரால்‌ பாடப்‌ 
பெற்றது 'திருச்செந்தார்க்‌ கோவை”: ஆகும்‌. 

மருங்காபுரிக்‌ கோவை 

பாண்டிய நாட்டில்‌ கொடுங்குன்றம்‌ என்ற ஊரில்‌ பிறந்த வெறிமங்கை 
பாகக்கவிராயர்மருங்காபுரி சிற்றரசராற்‌ போற்றப்பட்டவர்‌. தம்மை ஆதரித்த 
மருங்காபுரி சிற்றரசர்‌ மீது குறவஞ்சி, உலா முதலியன இயற்றியதோடு 
நில்லாமல்‌ மருங்காபுரிக்‌ கோவையும்‌ பாடியுள்ளார்‌. 





35 மேலது பக்‌. 161. 


46 


... கோடிச்சுரக்‌ கோவை 
கொட்டையூர்‌ சிவக்கொழுந்து பண்டாரம்‌ என்றும்‌ அழைக்கப்படும்‌ 
கொட்டையூர்‌ சிவக்கொழுந்து தே௫ூகர்‌ இ.பி. 7889. இல்‌ இயற்றியது 
கோடீச்சுரக்‌ கோவை ஆகும்‌. 
பேளுச்க்‌ கோவை 
்‌ கொங்கு நாட்டின்‌ 24 பிரிவுகளில்‌ ஒன்றாகிய ஆறை நாட்டின்‌ உட்பிரிவான. 
பேரூரில்‌ கோயில்‌ கொண்டிருக்கும்‌ பட்டீசப்‌ பெருமான்‌ மீது பாடப்‌ பெற்றது 
'திருப்பேரூர்‌ பட்டீசர்க்‌ கோவை ஆகும்‌. 
கோவைக்குத்‌ தெற்கே 76 இ.மி. ர்க ஒராட்டுக்‌ குப்பைச்‌ 
செட்டிப்‌ பாளையத்தைச்‌ சேர்ந்த முத்து நயினாத்தை முதலியார்‌ என்பவர்‌ 
பாடியது இந்த நூலாகும்‌. * இதில்‌ 36 பாடல்கள்‌ மட்டுமே கிடைத்துள்ளன. 
இந்த நூல்‌ 55 பக்கங்களைக்‌ கொண்டு அச்சாகியுள்ளது.. 
தாண்டவராயப்‌ பிள்ளை கோவை 
சர்க்கரைப்‌ புலவரால்‌ ட ட தாண்டவராயப்‌ பிள்ளைக்‌ கோவை 


என்பர்‌ முனைவர்‌ ந.வீ. செய ராமன்‌. “* 
- அலங்காரக்‌ கோவை 


இரிசிரபுரம்‌ ட. பிள்ளையால்‌ பாடப்பெற்றது அலங்காரக்‌ 

கோவையாகும்‌. 
- ஐந்திணைக்‌ கோவை 

கொட்டாம்பட்டியில்‌ 18824 இல்‌ பிறந்தவர்‌ கருப்பையா பாவலர்‌. இவர்‌ 
பாடியது 'ஐந்திணைக்‌ கோவை: ஆகும்‌. ஐந்திணை நெறி யளாவுதலின்‌ 
.ஐந்தணைக்‌ கோவை யெளவும்‌ இவ்வகை நூல்‌ பெயர்‌ பெறும்‌ என்பர்‌ 
உ.வே.சாமிநாதையர்‌. _ 
சிராமலைக்‌ கோவை ர 

ததை கைவன்‌ மென்னும்‌ சிறப்புடைய திருச்சிராப்பள்ளியிலுள்ள 
மலையிற்‌ கோயில்‌ கொண்டெழுந் தருளியுள்ள தாயான செல்வரைப்‌ 
பாட்டுடைத்‌ தலைவராகக்‌ கொண்டு பாடப்‌ பெற்றது சிராமலைக்‌ கோவை. 
இதனைப்‌ பாடியவர்‌ பெயர்‌ அறியப்‌ படவில்லை. இது சிரகிரிக்‌ கோவை 
என்றும்‌ வழங்கப்படும்‌. இந்நூலின்‌ ஏட்டுப்பிரதி திருநெல்வேலி சாலீ 
வாடீசுவர ஓதுவாரவர்கள்‌ வீட்டிலிருந்து உ.வே. சாமிநாதையருக்கு 
இடைத்தது. இதனை செந்தமிழ்ப்‌ பத்திரிகையில்‌ அவர்‌ வெளியிட்டார்‌. 
36 பேரூர்க்கோவை, கோவை ௫. எம்‌. ராமச்சந்திரன்‌ செட்டியாரின்‌ முன்னுரையுடன்‌, 

சென்னை, 1955, யகவுரை பக்‌, 5, 041, 

37 சிற்றிலக்கியச்‌ செல்வங்கள்‌, பக்‌ 193. 


47 


வித்துவான்‌ வி.மு. சுப்பிரமணிய ஐயரும்‌, சிரஞ்சீவி வித்துவான்‌ கி.வா. 
ஜகந்நாதை யர்‌, மு. நடேச முதலியார்‌ ஆகியோர்‌ உதவியுடன்‌ 1937 இல்‌ ௨. வே, 
சாமிநாதையர்‌ 19347 இல்‌ உ.வே. சாமிநாதையர்‌ 720 பக்கங்களைக்‌ ரன ப 
நூலாக வெளியிட்டார்‌. இக்‌ கோவை 48 செய்யுட்களை உடையது. 
நல்லூர்க்‌ கந்தசாமிக்‌ கோவை ப 

யாழ்ப்பாணத்தில்‌ கரணவாயென்ற ஊரில்‌ சைவகுருக்கள்‌ மரபிற்‌ . 
பிறந்தவர்‌ செவ்வந்திநாத தேசிகர்‌ (1907 - 1932) வித்துவான்‌ சி. கணேசை 
யரிடம்கல்வி பயின்ற இவர்‌ இயற்றியது 'நல்லூர்க்‌ கந்தசாமிக்‌ கோவை' ஆகும்‌. 

ஆனந்தரங்கன்‌ கோவை 

இ. பி. 1709 மார்ச்‌ 30 இல்‌ சென்னை ப ரத்முரின்‌ யாதவ குலத்தில்‌ 
திருவேங்கடம்பிள்ளை என்பவரது புதல்வராகப்‌ பிறந்தவர்‌ ஆனந்தரங்கள்‌ 
பிள்ளை. வரலாற்றுப்‌ புகழ்பெற்ற துபாஷி (பலமொழி வல்லவர்‌) யாகப்‌ 
பணியாற்றிய இவர்‌ மீது இருவாரூரைச்‌ சேர்ந்த இயாகராய தே௫கர்‌ 
்‌ (இலக்கண விளக்கம்‌. இயற்றிய வைத்தியநாத தேசிகரது குமாரர்‌] 
என்பவரால்‌ இ.பி. 1739 இல்‌ பாடத்‌ தொடங்கு, 1755 இல்‌ நிறைவு செய்யப்‌ 
பட்ட 400 செய்யுட்களைக்‌ கொண்டது ஆனந்தரங்கன்‌ கோவை ஆகும்‌. சிலர்‌ . 
(இதனை இயற்றியது சதாசிவ தேசிகர்‌ என்றும்‌ கூறுவர்‌), இந்தக்‌ கோவை 
நூலுக்கு கடலூர்‌ ந. பலராம ஐயர்‌ (1876 - 1943) உரை இயற்றியுள்ளார்‌. 1920 
இல்‌ இந்தப்பணி நிறைவடைந்தும்‌, அப்போது நூல்‌ வெளிவரவில்லை. 
அதன்‌ பின்‌ 1985 களில்‌ சி.எம்‌. இராமச்சந்திரன்‌ செட்டியாரவர்களின்‌ கொங்கு 
றலரில்‌ தாறு பாடல்கள்‌ வரை வெளிவந்துள்ளது. பின்னர்‌ கால இடை 
வெளிக்குப்‌ பின்‌ 1955 இல்‌ வித்துவான்‌ பேராசிரியர்‌ ந. சுப்பிரமணியன்‌ ' 
அவர்களின்‌ முகவுரையோடு, அரசாங்க உதவியோடு இந்த நூல்‌. 75 
பக்கங்களில்‌ வெளிவந்துள்ளது. ” 


மதுரைச்‌ சொக்கநாகர்‌ வருக்கக்‌ கோவை 
'திருநெல்வேலியில்கப்‌்பிரமணிய பிள்ளையின்‌ மகனாகப்‌ பிறந்த நல்ல சிவன்‌ 
பிள்ளை (1888 - 1958) இயற்றிய நூல்‌ மதுரைச்‌ சொக்கநாதர்‌ வருக்கக்‌ கோவை. 
நீல கண்டேச்சுரக்‌ கோவை 
- திருத்துறைப்‌ பூண்டிக்கு அருகில்‌ உள்ள பின்னத்தூரைச்‌ சேர்ந்தவர்‌ 
நாராயண சாமி ஐயர்‌ (1862 - 1974) நற்றிணைக்கு உரை எழுதியுள்ள இவர்‌ 
இயற்றியது நீல கண்டேச்ரக்‌ கோவை. 


38 சிராமலைக்‌ கோவை, உ.வே. சாமிநாதையர்‌ பதிப்பு, மதுரை, 1937. 
௮9 ஆனந்தரங்கன்‌ கோவை, சென்னை 1955. 


42 


அரதைக்‌ கோவை 
நீல கண்டேச்சுரக்‌ கோவை இயற்றிய பின்னத்தூர்‌ நாராயணசாமி ஐயர்‌ 
சிவபுராணம்‌, இவ€தை போன்ற பல நூற்களை இயற்றியுள்ளார்‌. அவர்‌ 
பாடிய மற்றொரு கோவை 'அரதைக்‌ கோவை ' ஆகும்‌. 
மதுரைக்‌ கோவை ப 
1934 இல்‌ எஸ்‌. வையாபுரிப்‌ பிள்ளையால்‌ பதிப்பிக்கப்பட்டது மதுரைக்‌ 
கோவை. இதனை இயற்றியவர்‌ வேம்பத்தூர்‌ ( வேப்பற்றூர்‌, நிம்பை, -: 
குலசேகரச்‌ சதுர்வேதி மங்கலம்‌] சங்கர நாராயணர்‌ ஆவார்‌. மதுரையில்‌ 
கோயில்‌ கொண்டெழுந்தருளியுள்ள சொக்கேசப்‌ பெருமானைப்‌ 
பாட்டுடைத்‌ தலைவராகக்‌ கொண்டது; திருவிளையாடற்புராண சரிதங்கள்‌ 
. சுட்டிக்‌ காட்டப்பட்டுள்ளது; 408 பாடல்களையுடையது. 
பரங்கிரிக்‌ கோவை 
709 ஆம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியிலும்‌ 20ஆம்‌ நூற்றாண்டின்‌ முற்‌ பகுதியிலும்‌ 
வாழ்நீதவர்‌ மு.ரா. அருணாசலக்கவிராயர்‌. சேற்றார்‌ ஜமீனில்‌ வாழ்ந்த 
இராமசாமிக்‌ கவிராயரின்‌ மகனாகப்‌ பிறந்த இவர்‌ தமிழ்‌ இலக்கிய உலகிற்கு 
அருந்‌ தொண்டாற்றியுள்ளார்‌. இவர்‌ பாடியது 'பரங்கிரிக்‌ கோவை” ஆகும்‌. 
இன்னபிற கோவைகள்‌ 
அம்பிகாபதி இயற்றிய நெல்லை வருக்கக்‌ கோவை, காவு பால சித்தரின்‌ 
காவுபால சித்தர்‌ ஆணிக்‌ கோவை, குமரசேனாசிரியரின்‌ குமர சேனாிரியர்‌ 
கோவை, சட்டை முனியின்‌, சடாட்சரக்‌ ' கோவை, தாண்டவராயரின்‌, 
இருமயிலைக்‌ கோவை, த.மிழ்க்கோவை, வங்கர்‌ கோவை, நந்திக்‌ கோவை, 
தானக்‌ கோவை, காரிக்‌ கோவை, இராமீகரக்‌ கோவை, அண்ணாமலைக்‌ 
கோவை, அண்மையில்‌ வெளிவந்த நாகர்கோவில்‌ கிருஷ்ணன்‌ கோவிலைச்‌ 
சேர்ந்த கவிஞர்‌ வெண்பா வேந்தன்‌ அவர்களின்‌ வெண்பாக்கோவை ஆகிய 
கோவைகளும்‌ தமிழில்‌ பாடப்‌ பட்டுள்ள செய்திகளை அறிகிறோம்‌. 
அடியேனின்‌ சிற்றறிவிற்கு எட்டாமல்‌, காலகதியில்‌ வெளிவராமல்‌ 
மறைந்துபோன ஒரு சில கோவைகளும்‌ இருக்கக்கூடும்‌. 
மும்மணிக்‌ கோவை 
தம்முன்‌ நிறங்கள்‌ வேறுபட்ட புருடராகம்‌, வைடுரியம்‌, கோமேதகம்‌ 
என்னும்‌ மூவகை மணிகளாற்‌ கோக்கப்பெற்ற கோவையைப்‌ போலவே, : 
தம்முன்‌ வேறுபட்ட. ஆசிரியப்பா, வெண்பா, கட்டளைக்‌ கலித்துறை 
என்னும்‌ மூவகைச்‌ செய்யுட்கள்‌ முப்பதால்‌ கோக்கப்‌ பெற்ற பாமலை. 


மும்மணிக்கோவை. 


49 


ஸ்ரீமத்‌ குமர குருபர சுவாமிகள்‌ நடராசப்‌ பெருமான்‌ மீது அருளிச்‌ செய்த 
சிதம்பரச்‌ செய்யுட்கோவை, தருமபுரம்‌ மாசிலாமணி தேசிகர்‌ மீது பாடிய 
பண்டார மும்மணிக்‌ கோவை”: பிரசித்தி பெற்றவை. ” 

கோயமுத்தார்‌ கந்தசாமி முதலியாரின்‌ பேரூர்‌ மும்மணிக்‌ கோவை (1888), 
கனக சபை நாயகரின்‌ 'சடாரணியம்‌ சுப்பிரமணிய சுவாமியார்‌ மும்மணிக்‌ 
கோவை (1881), மாயூரம்‌ கிருஷ்ணானந்த யோகிகளின்‌ ஞான சித்தமும்‌ மணிக்‌ 
கோவை (7896), கல்லிடைக்குறிச்சி சிதம்பரநாதக்‌ கவிராயரின்‌ திருநெல்லை 
மும்மணிக்கோவை (3867), சொக்கலிங்க சிவப்‌ பிரகாச பண்டார சந்நிதியின்‌ 
குமார தேவ சுவாமிகள்‌ மும்மணிக்‌ கோவை ( 1882), காயாறு ஞான கந்தரையரின்‌ 
மயிலாசலம்‌ ஸ்ரீ சிவஞான சுவாமிகள்‌ மும்மணிக்‌ கோவை(1879), தத்துவராய 
சுவாமிகளின்‌ மும்மணிக்‌ கோவை (1809), தெ.௫. துரைசாமிப்‌ பிள்ளையின்‌ 
திருப்புன்கூர்‌ மும்மணிக்‌ கோவை (1895), பால சுப்பிரமணிய ஐயரின்‌ 
கொப்புடைநாயகி மும்மணிக்‌ கோவை (1896), ௧. வேலுசாமி பிள்ளையின்‌ 
சிதம்பரம்‌ கற்பக விநாயகர்‌ மும்மணிக்‌ கோவை (1885) * போன்ற பல 
மும்மணிக்‌ கோவைகளின்‌ விவரங்களை அறியமுடிகிறது. 

உ.வே. சாமிநாதையர்‌ 1932 இல்‌ மதுரை மும்மணிக்‌ கோவையையும்‌, 1934 


இல்‌ வலிவல மும்மணிக்‌ கோவையையும்‌ மறுப்திப்புச்‌ செய்துள்ளார்‌. 


இஸ்லாமியக்‌ கோவை இலக்கியங்கள்‌ 

பக்தி மார்க்கம்‌ என்ற நிலையில்‌ தமிழ்‌ இலக்கியத்தின்‌ பல்வேறு 
பிரிவுகளுடனும்‌ தொடர்புடைய நூல்களை இயற்றி தமிழுக்குப்‌ புகழ்‌ சேர்த்த 
முஸ்லிம்‌ புலவர்கள்‌, அகப்‌ பொருள்‌ சுவையுடைய கோவை இலக்கிய 
வடிவத்திலும்‌ சில படைப்புகளைத்‌ தந்துள்ளனர்‌. 

அகப்‌ பொருட்‌ சுவையுடைய கோவை இலக்கியங்கள்‌, இஸ்லாமிய 
நெறிகளுக்கு உட்பட்டு படைக்கும்‌ முயற்சியில்‌ ' கோவை: இயற்றிய 
ஆசிரியர்கள்‌ கத்தி மேல்‌ நிற்பது போன்ற நிலையில்‌ நின்று, மரபுக்‌ குட்பட்டும்‌ 
தாம்‌ பின்பற்றும்‌ இஸ்லாமிய நெறிக்கும்‌, பாட்டுடைத்‌ தலைவருக்கும்‌ 
களங்கம்‌ ஏற்படாவண்ணம்‌ பாடல்களைப்‌ பாடவேண்டிய நிலையில்‌ 
இருந்தனர்‌. இஸ்லாமியத்‌ தமிழ்‌ இலக்கிய வரலாற்றில்‌ முதல்‌ நிலையில்‌ 
'பல்சந்தமாலை' என்னும்‌ இலக்கியம்‌ உள்ளது; இது ஒரு 'கோவை' நூலாக 
இருந்திருக்க வேண்டும்‌ என்று ஆய்வாளர்கள்‌ கருதுகின்றனர்‌. 





40 ஸ்ரீமத்‌ அருணந்தித்‌ தம்பிரான்‌ 937 இல்‌ பதிப்பித்த 36 பக்கங்களைக்‌ கொண்ட நூல்‌. 
41 தமிழ்‌ நூல்‌ விவர அட்ட வணை (1867 - 19001 முதல்‌ தொகுதி, இரண்டாம்‌ பகுதி, 
சென்னை, 1862, பக்‌ ?/2- 717. ச்‌ 


0 


மும்மணிக்‌ கோவை 


நாகூரில்‌ வாப்புராவுத்தரின்‌ புதல்வராகப்‌ பிறநீத குலாம்‌ க லு நாவலர்‌ 
மகாவித்வான்‌ மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளையின்‌ மாணவர்‌ 28 நூற்களை இயற்றியவர்‌; 
புலவர்‌ ஆற்றுப்படை பாடி அதனை பாண்டித்‌ துரைத்‌ தேவர்‌ தலைமையில 
அரங்கேற்றியவர்‌. அண்ணல்‌ நபிகள்‌ நாயம்‌ (ஸல்‌) அவர்கள்‌ மீது இவர்‌ பாடியது 
மும்மணிக்‌ கோவை' ஆகும்‌. வெண்பா ஆசிரியப்பாவும்‌, நேரிசையாய்‌ இருக்க அவற்றுடன்‌ 
கலித்‌ துறையும்‌ இணைந்து வர முப்பது செய்யுட்களில்‌ இதனைப்‌ பாடியுள்ளார்‌. _ 
பதானந்தக்‌ கோவை 


திருச்சியைச்‌ ஷ்‌ சித்‌தரக்கவி பாடுவதில்‌ வல்லவரான சையது இமாம்‌ 
புலவர்‌ அவர்களால்‌ 1915 இல்‌ பாடப்பட்டது பதானந்தக்‌ கோவை ஆகும்‌. 
இறைவனின்‌ இறுதித்‌ தூதர்‌ அண்ணல்‌ நபி (ஸல்‌) அவர்களின்‌ விண்ணேற்றப்‌ 
பயணத்தை (மிஃராஜ்‌) வருணித்துப்‌ பாடும்‌ இதல அகப்‌ வ 
செய்திகள்‌ எதுவும்‌ இடம்‌ பெறவில்லை. ட 3 

ஆசாரக்‌ கோவை 

£ழக்கரையைச்‌ சார்ந்த மு.௮.௧. ௮ப்துல்‌ மஜீது பாடிய ஆசாரக்‌ கோவை 
7902 இல்‌ பஇப்பிக்கப்பட்டது. இந்நூலின்‌ ஒவ்வொரு பாடலின்‌ அடியையும்‌ 
“முஹம்மது தம்பி மாமரைக்காய சகாயனே' என்று தம்மை அரவணைத்த 
பரவலரை நினைவு கூறும்‌ வண்ணம்‌ பாடியுள்ளார்‌. புரவலரின்‌ குணநலச்‌ 
சிறப்புக்களை உள்ளடக்கச்‌ செய்திகளைக்‌ கொண்டு மட்டும்‌ இக்‌ கோவை 
அமைந்துள்ளது. இதில்‌ அகப்பொருட்‌ செய்திகள்‌ இல்லை. ப 

கொள்கை மணிக்‌ கோவை 


195௪ ஆம்‌ ஆண்டு மீ.௨. கான்‌ முஹம்மது  இன்வவிலட்‌ தன்னல 
விளக்கும்‌ செய்யுட்களை கோர்வை செய்து எழுதி வெளியிட்டுள்ள கொள்கை 
மணிக்‌ கோவையிலும்‌ அகப்‌ பொருட்‌ செய்திகளைக்‌ காண முடியவில்லை. 

முஹம்மது காசிம்‌ பொன்‌ மொழிக்‌ கோவை ர 

வாழ்க்கை சிறப்படைய வழிமுறைகளை வழங்கும்‌ செய்யுட்கள்‌ 
அடங்கிய நூல்‌; முஹம்மது காசிம்‌ என்னும்‌ நல்லோரின்‌ நெறிமுறைகள்‌ 
பேசப்‌ படுகின்றன. இதன்‌ 'இறைநேசன்‌' யாத்‌ துள்ளார்‌. இஸ்லாமியக்‌ 
கருத்துக்கள்‌ அடங்கிய மேற்சொன்ன. 'கோவை' என்னும்‌ பெயரினைத்‌ 
தலைப்பாகப்‌ பெற்றிருக்கும்‌ இந்த நூல்கள்‌ அகப்பொருள்‌ சார்ந்தனவாக 
இல்லை என்பதால்‌ இவைகளை கோவை என்னும்‌ சிற்றிலக்கியப்‌ பிரிவின்‌ 
பாற்‌ சேர்த்திடல்‌ இயலாது. ப _ 

மக்காக்‌ கோவை 

அகப்பொருள்‌ கோவை நூற்கள்‌ மூன்றினை இஸ்லாமியத்‌ தமிழ்‌ பெற்றுள்ளது. 

நாகூர்‌ தர்கா வித்துவான்‌ செவத்தமரைக்காயர்‌ பாடியது மக்காக்‌ கோவை. 


ன 


இது கி.பி. 1890 இல்‌ நாகப்‌ பட்டினம்‌ மகாராணி கைத்தொழில்‌ பாடசாலை 
அச்சுக்கூடத்தில்‌ அச்சிடப்பட்டு, திருச்சி .வெ. நாராயண சுவாமிப்‌ 
பிள்ளையவர்களால்‌ பார்வையிடப்பட்டு வெளி வந்த கோவை நூலாகும்‌. 

487 கலித்துறைச்‌ செய்யட்களும்‌, நூலுக்குப்‌ பொருள்‌ உதவி செய்த நாகூர்‌ 
தர்கா மேலாளர்‌ சின்னமரைக்காயர்‌ மாலுமியார்‌ அவர்களை வாழ்த்திப்‌ 
பன்னிரெண்டு செய்யுட்கள்‌ 'வாழி' என்னும்‌ தலைப்பில்‌ தனியாகவும்‌ 
கொண்டது இக்கோவை. 

இஸ்லாமியரின்‌ புண்ணியத்தலமான மக்கமா நகரினையும்‌, இறுதித்‌ தூதர்‌ 
நாயகம்‌ பெருமானார்‌ (ஸல்‌) அவர்களையும்‌ சிறப்பித்துப்‌ பாடப்‌ பெற்றது 
இக்கோவை ஆகும்‌. அதிகமான அளவில்‌ அரபுச்‌ சொல்லாட்சி இதில்‌ 
- காணப்படுகிறது. ட ஆ 

விஜயன்‌ அப்துல்‌ ரகிமான்‌ அகப்பொருள்‌ பலதுறைக்‌ கோவை 

கொலை, கொள்ளை, கொடுமை செய்து திரிந்த கொடியவன்‌ ஒருவனை 
அடக்கி வென்றதால்‌ 'விஜயன்‌ அம்பலம்‌' என்ற பட்டம்‌ பெற்ற பரம்பரையில்‌ 
வந்தவர்‌ அப்துல்‌ ரகுமான்‌. இராமதாதபுரம்‌ நத்தம்‌ என்ற ஊரைச்‌ சேர்ந்த இவர்‌ 
மீது கி.பி. 1911 இல்‌ சோதுகுடி எம்‌.கே.எம்‌. அப்துல்‌ காதிறுராவுத்தர்‌ பாடியது 
'விஜயன்‌ அப்துல்‌ ரகுமான்‌ அகப்பொருள்‌ பலதுறைக்‌ கோவை! ஆகும்‌. 

ஷம்சுத்தாசீன்‌ கோவை 

நெல்லை மாவட்டம்‌ பாளையங்‌ கோட்டையில்‌ மாஜிஸ்‌ மூரேட்டாகப்‌ 
பதவி வகித்த, பிரபல வர்த்தகர்‌, வெட்டுவாங்குளம்‌ கிராம இனாம்‌ தாருமான 
மேலப்பாளையம்‌ கொடை வள்ளல்‌ வ.செ.த. ஷம்சுத்தாசீன்‌ அவர்கள்‌ மீது 
சதாவதானி செய்குத்தம்பிப்‌ பாவலர்‌ அவர்களால்‌ பாடப்பட்டது 
'ஷம்சுத்தாசீன்‌ கோவை: ஆகும்‌. 

நமது மாவட்டத்தில்‌, நாம்‌ குடியிருக்கும்‌ பாளையங்‌ கோட்டைக்கு 
அருகில்‌ உள்ள மேலப்பாளையத்தில்‌ வாழ்ந்த வ.செ.த. ஷம்சுத்தரசீன்‌ மீது 
கோவை நூல்‌ ஒன்று மகாமதி சதாவதானி செய்குதம்பிப்‌ பாவலரால்‌ பாடப்‌ 
பட்டிருக்கிறது என்பதனை அறிந்தேன்‌. இந்தக்‌ கோவை நாலை எப்படியும்‌ 
தேடிக்‌ கண்டுபிடித்திட வேண்டும்‌ என்று முயன்றேன்‌. எங்கெல்லாமோ 
அலைந்து திரிந்தேன்‌. 

கே.யி.எஸ்‌. ஹமீது 

அண்மையில்‌ பாளையங்கோட்டையில்‌ மாநிலத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ சார்பில்‌ 
பாவலர்‌ விழாவிற்கான ஏற்பாடுகள்‌ செய்யப்பட்டிருந்தது. அந்த விழாவிற்கு 
பாவலரின்‌ புதல்வர்‌ அகில இந்திய வாடினாலியில்‌ பணியாற்றி ஒய்வு பெற்ற 
வாஞ்சைமிகு அண்ணன்‌ கே.பி.எஸ்‌. ஹமீது அவர்களும்‌ வந்திருந்தார்கள்‌. 
விழாவில்‌ உரையாற்றும்‌ போது பாவலரின்‌ நூற்கள்‌ தேடி எடுத்துப்‌ 


22 


பதிப்பிக்கப்பட வேண்டும்‌' என்று பேசினேன்‌.. 'அருகிலிருக்கும்‌ 

மேலப்பாளையம்‌ வ.செ.த. ஷம்சுத்தாசீன்‌ மீது கோவை ஒன்று பாவலரால்‌ 

பாடப்பட்டுள்ளது. அந்த நூல்‌ இடைத்தால்‌ இறைவனின்‌ அருளால்‌ 

பதிப்பித்து விடலாம்‌', என்றும்‌ கூறினேன்‌. அருகிலிருந்த அண்ணன்‌ 

கே.பி.எஸ்‌. ஹமீது அவர்களும்‌ அதற்கு முழுமனதுடன்‌ ஒப்புதல்‌ தநீதார்கள்‌. 
௬சீந்திரம்‌ சி. குமரேசபிள்ளை 


பாவலரின்‌ விழாவிற்கு பெருமைக்குரிய வித்துவான்‌ சைவத்‌ ல்‌ ௪... 


குமரேசபிள்ளை அவர்களும்‌ வந்திருந்தார்கள்‌. 'என்னிடம்‌ அநீத கோவை நூல்‌ 
இருக்கிறது” என்றார்கள்‌. : ஆண்டுகள்‌ பல தேடித்‌ திரிந்தும்‌. அகப்படாத நூல்‌ 


அஇர்ஷ்டவசமாக நமக்கு கிடைக்கப்‌ போகிறது என்று மகிழ்ந்தேன்‌. அவர்களிடம்‌ .... 


தொடர்பு கொண்டேன்‌. அவர்களே அடியேன்‌ இல்லத்திற்கு வநீது அந்தக்‌ கோவை 
ப நூலைத்‌ தந்தார்கள்‌. அவர்களுக்குப்‌ பெரிதும்‌ நன்றிக்‌ கடன்பட்டுள்ளேன்‌. தமிழ்‌ 
ப இலக்கியத்திற்கும்‌, சைவத்‌ திற்கும்‌ சேவை செய்து வரும்‌ அன்னாரின்‌ அன்பையும்‌, 
பண்பையும்‌ எண்ணி எண்ணி மகிழ்கிறேன்‌. இவர்கள்‌ சதாவதானி செய்குதம்பிப்‌ 
பாவலர்‌ அவர்கள்‌ வரலாற்றை. 'செந்தமிழ்‌ வளர்த்த செய்குதம்பி' என்றும்‌ நூலாக 
யாத்துள்ளார்‌. 
.... இந்நூலை இல்ல சதர்க வெளியிட ஏற்கனவே என்னன்ன 
- மேலப்பாளையம்‌ 1/57 ஷம்சுத்தாசீன்‌ தரகனார்‌ அறக்கட்டளை, ஹாமீம்‌ 
பள்ளி மதரஸா குடும்ப அறக்‌ கட்டளையினரிடம்‌ தெரிவித்த போது உடனே 
அதனை நாூலாக்கிட மனமுவந்து முன்வந்தனர்‌: அவர்களுக்கு மென்மேலும்‌ 
எல்லா வளங்களையும்‌ இறைவன்‌ அருள்வானாக! 

அன்னைத்‌ தமிழுக்கு சேவையாகவும்‌ இஸ்லாமியத்‌ தமிழ்‌ 
இலக்கியத்திற்கு, துணையாகவும்‌ ““ஷம்சுத்தாசன்‌ கோவை” நூல்‌ அமைந்திடும்‌ 
என்று எண்ணுகிறேன்‌. தமிழில்‌ போதிய பாண்டித்தியம்‌ பெற்றிராத... 
அடியேனது முயற்சியினைத்‌ தொடர்ந்து, பாவலரின்‌ அச்சில்‌ வராத, 
மறுபதிப்புக்‌ காணாத பலநூற்களும்‌ அச்சிலேற தமிழ்‌ ர வல்‌ ப 
புரவலர்களும்‌ மூயன்றிட வேண்டும்‌; ப 

இந்த முயற்சியால்‌, தமிழ்‌ இலக்கியமும்‌,  ர்வன்றியர்‌ தமிழ்‌ 
இலக்கியமும்‌ துளியேனும்‌ செழித்து வளர உதவும்‌ என்று நம்புகிறேன்‌. 
இதுபோன்ற பல நூல்களை வெளிக்‌ கொண்டுவர இறைவன்‌ அருள்மழை 


பொழிவானாக/ 


23 


சதாவதானி செய்குத்தம்பிப்‌ பாவலரின்‌ 
வாழ்க்கை நிகழ்ச்சிகள்‌ 
அன்னைத்‌ தமிழுக்கு அணிசெய்திட்ட பெரும்பணியில்‌ சமயச்‌ 
சழக்கில்லாமல்‌,சைவமும்‌, சமணமும்‌, வைணவமும்‌, இஸ்லாமும்‌, 
கிறிஸ்தவமும்‌, பெளத்தமும்‌, ஒன்றையொன்று "முத்தும்‌ வகையில்‌ 
முயற்சிகளை மேற்கொண்டன. மங்காச்சிறப்புடைய, மாறா இளமையுடைய 
முத்தமிழுக்குத்‌ தொண்டாற்றிய முஸ்லிம்‌ புலவர்கள்‌ பலர்‌. அதில்‌ 
சரித்திரத்தில்‌ மறைக்கப்‌ பட்டவர்கள்‌ சிலர்‌, மறக்கடிக்கப்‌ பட்டவர்கள்‌ சிலர்‌. 
சாகா சரித்திரத்தில்‌, வாழும்‌ வரலாற்றில்‌ கால வெள்ளத்தைக்‌ கடந்து வாழ்நீது 
கொண்டிருப்ப வர்கள்‌ சிலர்‌. வளரும்‌ தலைமுறையினரால்‌ எண்ணிப்‌ 
பார்க்கப்படுபவர்‌ இலர்‌. அவ்வாறு எண்ணிப்‌ பார்க்கப்பட்டு, எந்நாளும்‌ 
போற்றப்பட வேண்டியவர்‌ சதாவதானி செய்கு தம்பிப்பாவலர்‌ என்றால்‌ அது 
மிகையாகாது. தனக்கென தன்னேரில்லாத்‌ தனிச்சிறப்புப்‌ பெற்ற அந்த 
மகாமதிப்‌ புலவரின்‌ வாழ்க்கை ல்‌ ப 
படுிறப்பு 
சூஃபி ஞானி எனப்‌ போற்றப்படும்‌ சித்த வித்தகர்‌ ர னமர்கது க்‌ வின்‌ 
பரம்‌. பரையில்‌, நாஞ்சில்‌ நாட்டில்‌, பண்டக சாலையும்‌ சண்டை செய்‌ களமும்‌ 
தன்னகம்‌ கொண்ட பழம்பெரும்‌ பதியாம்‌ கோட்டாறு எனனும்‌ : 
பகுதிக்குட்பட்ட இளங்கடை என்னும்‌. எழில்‌ சேர்‌ ஊரில்‌, பக்கீர்‌ மீரான்‌ 
சாகிய்‌- இடலாக்குடி சந்தித்‌ தெருவில்‌ வழ்நீத அமீனா தம்பதியாருக்கு 1874 
ஜீலை 31 இல்‌ தோன்றியவர்‌ செய்கு தம்பிப்‌ பாவலர்‌. 
கல்வி 
ஜந்து ,வயதில்‌ திருகுர்‌ஆனை ஓதத்‌ தொடங்கினார்‌. இளங்கடை 
ஆதாரப்பள்ளியில்‌ எட்டாவது வயதில்‌ அரைவகுப்பில்‌ சேர்க்கப்பட்டு, 
இருபது நாளில்‌ அவர்‌ தம்‌ அறிவாற்றல்‌ கண்டு முதல்‌ வகுப்பில்‌ அனுப்பப்‌ 
பட்டு, ஆறு மாதங்களில்‌ நான்கு வகுப்புக்களையும்‌ படிப்படியாக முடித்துக்‌ 
கொண்டார்‌.சங்கர நாராயண அ௮ண்ணாவியாரிடம்‌ கல்வி கற்றார்‌. 
சென்னையில்‌ திருப்பாடல்‌ திரட்டு 
ஹலரத்ஞானியார்சாகிப்‌ அவர்களின்‌ 'மெஞ்ஞானத்திருப்பாடல்திரட்டு'நூலினை 
அச்சிட்டுவெளிக்கொணரும்‌ முயற்சியில்‌ 19வதுவயதில்‌சென்னை சென்றார்‌. சென்னை 
ஸ்ரீபத்மநாப விலாசம்‌ அச்சுக்கூடத்தில்‌ அந்த எண்ணம்‌ நிறைவேறியது. (அதே ௮ச்க்‌ 
கூடத்தில்‌ 1919 இல்‌ அச்சிடப்பட்டது தான்‌ ஷம்சுத்தாசன்‌ கோவை) 


54 


இட்டாயார்த்தசாரதி நாயுடு 

செய்கு தம்பிப்பாவலரின்‌ தமிழாற்றலில்‌ மனத்தைப்‌ பறிகொடுத்த அச்சக 
உரிமையார்‌ இட்டா பார்த்தசாரதி நாயுடு அவர்கள்‌ பாவலரைத்‌ தமது 
அச்சகத்திலேயே தலைமைப்பிழை திருத்துவார்‌ பொறுப்பினைத்‌ தந்து 
சென்னையிலே வைத்துக்‌ கொண்டார்‌. பத்ம நாப விலாசம்‌ பல நூல்களை 
அச்சிட்டு வெளியிட்டது. ' தமது 27வது வயதில்‌ சீறாப்‌ புராணத்திற்கு உரை 
- எழுதி வெளியிட்டவர்‌ பாவலர்‌. 

தேவாமிர்தப்‌ பிரசங்கக்‌ ப ன்தியம்‌ 

வடலூர்‌ ராமலிங்க சுவாமிகள்‌ பாடிய தீஞ்சுவை அமுதமான கவிதை களை 
'இருஅருட்பா' என்று பெரிதும்‌ போற்றி வந்தனர்‌ தொழுவூர்‌ வேலாயுத முதலியார்‌, 
கோ. வடிவேலுச்‌ செட்டியார்‌, மறைமலை அடிகள்‌. இது அருட்பா' தான்‌ என்று 
.. வாதிட, கதிரைவேற்‌ பிள்ளை, திரு.வி.க முதலியோர்‌ அதை 'மருட்பா' என்று கூறி 
வந்தனர்‌. மருட்பாக்‌ காரர்கள்‌ கூட்டம்‌ நடத்திய இடத்திலேயே மறுநாள்‌. 
மறுப்புரைப்போர்‌ கூட்டம்‌ நடைபெறும்‌. நமது பாவலர்‌ அவர்கள்‌ ஆணித்தரமான 
உரை அங்கு நிகழ்த்துவார்‌. அது கேட்டு அருட்பா' அணியினர்‌ பாவலரை மகிழ்ந்து 
போற்றினார்கள்‌. “ 

காஞ்சிபுரம்‌ வீதிகளில்‌ ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு பெரிய 
கோயிலில்‌, பூரண கும்ப மரியாதையுடன்‌ பாவலர்‌ அவர்கள்‌ வரவேற்கப்‌ 
பட்டு, 'தேவாமிர்தப்‌ பிரசங்கக்‌. களஞ்சியம்‌' என்ற பட்டம்‌ சூட்டியும்‌. 
கெளரவிக்கப்பட்டார்‌. “ 

| மான காவ்தான்‌ ப 

கி.பி. 1906 இல்‌ தமது குரு சங்கர நாராயண ட்டம்‌ 
பார்ப்பதற்காக கோட்டாற்றிற்கு வந்தார்‌ பாவலர்‌. ஆற்றக்கோயா எனும்‌ 
காரணப்‌ பெயரையுடைய ஹசாறரத்து செய்யிது முஹம்மது அபூபக்கருல்‌ 
ஐதுரூஸ்‌ தங்கள்‌ எனும்‌ பெரியார்‌ இடலாக்குடி வந்திருந்தார்‌. அவரது 
தலைமையில்‌ ஷோடச (16) அவதானங்களை : அற்புதமாகச்‌ செய்து 
“ஷோடசாவதானி' என்ற பட்டம்‌ பெற்றார்‌ பாவலர்‌. | 

சதாவதானி 

1907 மார்ச்‌ 10இல்‌ விக்டோரியா நிளைவு மண்டபத்தில்‌ கண்ணபிரான்‌ 
முதலியார்‌ தலைமையில்‌ பாவலர்‌ நூறு செயல்களைக்‌ கொண்ட சதாவதானம்‌ 
செய்யப்‌ போகிறார்‌ என்ற அறிக்கைகள்‌ திருச்சி, லால்குடி, தஞ்சை, மதுரை, 
காஞ்சிபுரம்‌, திருநெல்வேலி முதலிய இடங்களுக்கும்‌, தமிழ்நாடு முழுவதும்‌ 
பறந்தது. கூட்டம்‌ பெருந்திரளாகக்‌ கூடியது. காஞ்சி மகாவித்துவான்‌ 
இராமசாமி நாயுடு, தஞ்சாவூர்‌ சுப்பிரமணிய ஐயர்‌, பச்சையப்பன்‌ கல்லூரி 
49 செ. சதாசிவம்‌, சேரநாட்டுத் தமிழ்ப்‌ பெருமக்கள்‌ வரலாறு, நாகர்‌ கோவில்‌, 1947, பாகம்‌॥!, பகீ60. 
49 கே.பி. செய்குதம்பி, பதிப்பாசிரியர்‌, சதாவதானி செய்குதம்பிப்‌ பாவலர்‌, சென்னை, 1987, பக்‌ 27, 


25 


தமிழ்த்‌ துறைத்‌ தலைவர்‌ வேங்கடசாமி நாயுடு, பலவர்்‌ கா. நமசிவாய 
முதலியார்‌, ஹிந்து ஜி. சுப்பிரமணிய ஐயர்‌, தமிழ்த்தென்றல்‌ திரு.வி.க, 
ரசிகமணி டி.கே. சிதம்பரநாத முதலியார்‌ மற்றும்‌ பலரது முன்னிலையில்‌ 
சதாவதான சாதனை புரிந்து சரித்திரத்தில்‌ நிலைத்து நிற்பவர்‌ பாவலர்‌. 
ப ப ம்காமதி 

மகமதஇயருள்‌ இவர்‌ மகாமதியர்‌ என்பதால்‌ “.மகாமதி' என்றும்‌ 
சதாவதானம்‌ புரிந்ததால்‌ 'சதாவதானி' என்றும்‌ பட்டங்கள்‌ சூட்டிக்‌ 
கெளரவிக்கப்பட்டவர்‌ பாவலர்‌. சதாவதானம்‌ நிகழ்ந்த அன்று பாவலர்கள்‌ 
பலர்‌ பாமாலை சூட்டிப்‌ புகழ்ந்தனர்‌. அது 'சதாவதானச்‌ சிறப்பு எனும்‌ சிறு 
நூலாக வெளி வந்துள்ளது. ப 

தழுமணம்‌ 

பாவலர்‌ தமது 88 வது வயதில்‌ 1907 இல்‌ ** புதினைந்து வயதான 
முஹம்மது பாத்திமா பீவியை மணம்‌ முடித்தார்‌. பாவலர்க்கு மக்கள்‌ ஜர்‌. 
அதில்‌ ஆண்கள்‌ நால்வர்‌. கோட்டாற்றில்‌ குடும்ப வாழ்க்கையை நடத்த 
பாவலர்‌ நூல்‌ வாணிகம்‌ செய்தார்‌. பாவலரிடம்‌ பாடம்‌ கேட்டுச்‌ சென்ற 
புலவர்களும்‌ பலர்‌. ” 
இந்திய ௬தந்திரப்‌ போரில்‌ 

1920 ஆம்‌ ஆண்டுகளில்‌ நாஞ்சில்‌ நன்னாட்டில்‌ விடுதலை இயக்கம்‌ 
தோன்றி வளர்ந்தது. டாக்டர்‌ எம்‌.இ. நாயுடுவின்‌ வலக்கரமாக தூய 
கதராடையும்‌, காந்திக்‌ குல்லாயும்‌ அணிந்து திகழ்ந்த பாவலரின்‌ 
சொல்லாற்றல்‌ காங்கிரஸ்‌ இயச்கத்துக்குப்‌ பெரிதும்‌ வலுவூட்டியது. தென்‌ 
தமிழ்நாட்டில்‌ காங்கிரஸ்‌ இயக்கத்திற்குப்‌ பிரச்சாரம்‌ செய்து பெரு வெற்றி 
பெற்றத்‌ தந்தவர்‌ பாவலர்‌. னு ப 

"இரவிப்புதூரில்‌ 

1984 இல்‌ இரவிப்புதூரில்‌ கதர்‌ அணிவதை வற்புறுத்தி பேசிய பாவலர்‌ 
கூறை என்றால்‌ திருமணத்திற்குரிய புதுஆடை அதற்கு கைத்தறி ஆடைகளை 
எடுப்பது வழக்கம்‌; இறப்பின்‌ போது பிணத்திற்கு போர்த்திட புது ஆடை 
எடுப்பர்‌. அது மில்‌ துணியாக இருக்கும்‌. எனவே மண வாடையாக நாட்டுத்‌ 
துணியும்‌, பிணவாடையாக மில்‌ துணியையும்‌ அணிவர்‌. நீங்களெல்லாம்‌ 
மணமக்களா? பிணமக்களா 2 என்று கேட்டார்‌; பரபரப்பு எற்பட்டது. மில்‌ 
உடைகள்‌ வீசி எறியப்பட்டு, வானளாவச்‌ செந்தீ எழுந்தது; சுதந்திரத்‌ த 
பரவியது. 26 





44௬௬ நாகராசன்‌, அவதானக்‌ கலை, சென்னை, 1983 பக 96. 
45செ. பசுலுமுகியிதீன்‌, மகாமதிப்‌. பாவலர்‌, சென்னை, 1986, பக்‌ 15, 16. 
.. 46௫. குமரசே பிள்ளை, அவதானக்‌ கலைஞர்‌, சென்னை, 1968, பக்‌ 102. 


லட 


9.5.7. செய்கு மன்சூர்‌ 
1937 தேர்தலில்‌ பாளையங்‌ கோட்டையில்‌ காங்கிரஸ்‌ வேட்பாளராக நின்ற 
5.7. செய்கு மன்சூருக்கு ஆதரவாகப்‌ பிரச்சாரம்‌ செய்த பாவலர்‌ மஞ்சள்‌ 
- பெட்டி, மங்கலப்‌ பெட்டி, வெள்ளைப்‌ பெட்டி, வெறும்‌ பெட்டி ' என்று 
பேசினார்‌. வாக்குகள்‌ எண்ணப்பட்ட. போது, எதிரணியில்‌ நின்ற 
வேட்பாளரின்‌ வெள்ளைப்பெட்டி திறந்தபோது அந்த முதற்பெட்டியில்‌ ஒரு 
'வாக்குகூட இல்லாதிருந்தது பாவலரின்‌ வார்த்தைகளின்‌ வலிவு தான்‌ என்ன? 
* தேர்தல்‌ காலங்களில்‌ இவர்‌ ஆற்றிய சொற்பொழிவுகளால்‌ நாட்டு மக்கள்‌ 
காங்கிரசுக்‌ கட்சிக்கே வாக்களித்து வெற்றி பெறச்‌ செய்தனர்‌. 
ட இறுதி. 
இ.பி. 1950 பிப்ரவரி 14 ஆம்‌ நாள்‌ பாவலரின்‌ இவ்வுலக வாழ்வு நிறைவு 
பெற்றது. ர ரர ப 
'ஒரும்‌ அவதானம்‌ ஒரு நூறு செய்திந்தப்‌ 
பாரில்‌ புகழ்‌ படைத்த பண்டிதனைச்‌ 
சீரிய செந்தமிழ்ச்‌ செல்வனை செய்கு தம்பிப்‌ பரவலனை 
எந்த நாள்‌ காண்போம்‌ இனி 
என்று அவலமுற்று நாஞ்சில்‌ நாட்டு நல்லிசைப்‌ புலவர்‌ கவிமணி தேசிக 


விநாயகம்‌ பிள்ளை பாடியுள்ளார்‌. ” 


ம.ப. செயிக்தலைவராகவும்‌, செ.ப. ஜமால்‌ முகம்மது செயலாள ராகவும்‌ 
கொண்டு, இயங்கிய சதாவதானி பாவலர்‌ மன்றம்‌, 1961 இல்‌ 'செய்குத்‌ தம்பிப்‌ 


பாவலர்‌ நினைவு மலர்‌: ஒன்றினை வெளியிட்டது. 





47 ௪. குமரேச பிள்ளை செந்தமிழ்‌ வளர்த்த செய்கு தம்பி, சுசீந்திரம்‌, 1997, பகீ 
114 செ. திவான்‌, விடுதலைப்‌ போரில்‌ தமிழக முஸ்லிம்கள்‌, பாளையங் 
கோட்டை, 1994, பக்‌ 169. 

48 சொ. முருகேச முதலியார்‌, குமரி நாட்டுப்‌ புலவர்கள்‌, சென்னை, 1995, பக்‌ 30. 
. 89 சி. குமரேசன்‌, குமரி மாவட்டப்‌ புலவர்கள்‌ சுதந்திரம்‌, 1987, பக்49. 
ச. குமரசேபிள்ளை, சதாவதானி செய்குத்‌ தம்பிப்‌ பாவலர்‌, நாகர்கோயில்‌, 
1980, பக்‌ 17, 


ர 


மகாமதி செய்கு தம்பிப்‌ பாவலரின்‌ 
... இலக்கியப்‌ பணிகள்‌ 


பழந்தமிழ்ப்‌ புலவர்‌ மரபில்‌ வைத்து எண்ணிப்‌ போற்றத்‌ தகுந்த பாவலர்‌ 
அவர்களின்‌ நூற்கள்‌ இப்புவி உள்ள காலம்‌ வரை நிலைத்து நிற்கும்‌ க 


எவருக்கும்‌ சந்தேகம்‌ இருந்திட முடியாது. 
பத்திரிகை ஆசிரியர்‌ 
சென்னையில்‌ 'யதார்த்தவாதி:, 'இஸ்லாமிய மித்திரன்‌' என்ற இரு 
செய்தித்தாள்களை நடத்தியவர்‌ செய்குத்‌ தம்பிப்‌ பாவலர்‌. 


உரைநடை நூற்கள்‌ 
தேவலோகக்‌ கிரிமினல்‌ கேஸ்‌ 


பரத்தை க்த்இிறிம்‌, சூர்ப்பநகை பங்கம்‌, வாலிவதம்‌, னன்ன அலம்‌ 
அதற்கு அப்பில்‌, அரம்பைப்பலவந்தப்‌ புணர்ச்சி, கோபிகாஸ்திரீகள்‌ 
வஸ்திராபகரணம்‌, துரோபதை வஸ்திரா பகரணம்‌, அதற்கு புனர்‌ விசாரணை, 
அதற்கு அப்பீல்‌, சேகன்‌ பலவந்தம்‌: என 8 விஷயங்களை 250 பக்கங்களில்‌ 
எழுதி வெளியிட்ட பாவலர்‌, அந்த நூலின்‌ 3ம்‌ பதிப்பை 1908இல்‌ பர்டன்‌ 
அண்டு கோ சொந்தக்காரர்‌ 7.4. பொன்னுசாமி முதலியார்‌ அவர்களின்‌ 
துணைவியோரடு, பிரஸிடென்ஸி அச்சியந்திர சாலையிற்‌ அச்சிட்டு 
வெளியிட்டார்‌. ஒரு ரூபாய்‌ எட்டணா விலையில்‌ வெளியான அந்த நூலின்‌ 
முதற்பக்கத்தில்‌ பாவலரே கையொப்பமிட்டு, கையெழுத்து இல்லாத 
புஸ்தகங்கள்‌ திருட்டுப்‌ புஸ்தகங்கள்‌ என்றும்‌ அறிவித்தார்‌. 

வேதாந்த விவகாரக்‌ கிரிமினல்‌ கேஸ்‌ 

1923 இல்‌ ஒரு ரூபாய்‌ நாலணா விலையில்‌, சென்னை எம்‌. ஆதி அண்டு 
கம்பெனியாரின்‌ சந்திரா பிரஸில்‌ பஇப்பிக்கப்பட்டு, மதுரைத்‌ தமிழ்ச்‌ 
சங்கத்துப்‌ புலவர்களுள்‌ ஒருவரான செய்கு தம்பிப்‌ பாவலரால்‌ 313 
பக்கங்களைக்‌ கொண்டு வெளியிடப்பட்ட நூல்‌ 'வேதாந்த விவகாரக்‌ 
திரிமினல்‌ கேஸ்‌: ஆகும்‌. 

சீறாப்‌ புராண உரை ப 

இ.பி. 7902 இல்‌ சீறாப்‌ புராணத்தின்‌ விலாதத்துக்‌ காண்டம்‌, நுபுவ்வத்துக்‌ 
காண்டங்களை.உரையுடன்‌ வெளியிட்டவர்‌ பாவலர்‌. சென்னை 68,-ஆசாரப்‌ பன்‌ 
தெருவில்‌ இயங்கி வந்த இட்டா பார்த்த சாரதி நாயுடுவின்‌ அலுவலகத்திலேயே 
(முகம்மதிய புத்தக ஷாப்‌' என்ற பெயரில்‌ பாவலர்‌ இந்த நூலை மூன்று ரூபாய 
விலைக்கு விற்றார்கள்‌. 855 பக்கங்களைக்‌ கொண்டு வெளிவந்த அந்த நூலின்‌ 


58: 


இறுதியில்‌ இரண்டாம்‌ பாகம்‌ விரைவில்‌ வெளிவரும்‌ என்றும்‌ 
அறிவித்திருந்தார்‌. ஹிஜுறத்துக்‌ காண்டத்திற்கு உரை எழுதி 1026 பக்கங்களில்‌ 
இ.பி. 1908 இல்‌, மேலப்பாளையம்‌ பிரபல வர்த்தகர்‌ வ.௮. மலுக்கா 
அலித்தரகனாரவர்களுக்கு உரிமையாக்கி பாவலர்‌ வெளியிட்டார்‌. பின்‌... 
7912லும்‌, 1999லும்‌, நாச்சி குளத்தார்‌ பதிப்பாக 1999லும்‌ இவ்‌ உரைகள்‌ 
தொடர்ந்து வெளிவந்துள்ளது. 'சீறா நாடகம்‌' என்னும்‌ நரலையும்‌ பாவலர்‌ 
எழுதினார்‌. தபிகள்‌ நாயகத்தின்‌ ஜீவிய சரித்திரத்தையும்‌ பாவலர்‌ உறை: 
நடையில்‌ எழுதியுள்ளார்‌... 
பாவலரின்‌ செய்யுள்‌ நூல்கள்‌ 
திருக்கோட்டாற்றுப்‌ பதிற்றுப்‌ பத்தந்தாதி 

ஒரு பாடலின்‌ இறுதியில்‌ நிற்கும்‌ அடியோ, சீரோ, அசையோ, எழுத்தோ, 
சொல்லோ அடுத்த பாடலின்‌ ஆதியில்‌ வருமாறு பாடுவது அந்தாதி. இது 
சிற்றிலக்கிய வகைகளில்‌ ஒன்று. ர்‌ ப 

பாவலர்‌ தம்‌ ஊராகிய கோட்டாற்றில்‌ வாழ்ந்த தம்‌ குல குருவாகிய 
ஞானியார்‌ அப்பா மீது பாடிய நூல்‌ திருக்கோட்டாற்றுப்‌ பதிற்றுப்‌ பத்தந்தாதி. 

கோட்டாற்றுப்‌ பிள்ளைத்‌ தமிழும்‌ பாவலர்‌ பாடியுள்ளார்‌. * 

கல்வத்து நாயகம்‌ இன்னிசைப்‌ பாமாலை 

மலர்‌ பல கோக்கப்பட்டு அணிபெற அமைவது மாலை: பாடல்கள்‌ பல 
சேர்க்கப்பட்டு ஒரு கருத்தை விளக்கும்‌ நூல்‌ மாலை ஆகும்‌. கீழக்கரை: 
கல்வத்து நாயகம்‌ என்னும்‌ இஸ்லாமிய மாமேதையின்‌ மீது பாவலரால்‌'. 
பாடப்‌ பெற்ற காப்புச்‌ செய்யுள்‌. நீங்கலாக நூறு பாடல்களை உடைய, சுரிதகம்‌ 
இல்லாத்‌ தரவு கொச்சகக்‌ கலிப்பாவெனும்‌ ஓரினப்‌ பாக்களால்‌ கோக்கப்‌ 
பட்ட மாலை 'கல்வத்து நாயகம்‌ இன்னிசைப்‌ பாமாலை”: ஆகும்‌. இதன்‌ 
முதற்பதிப்பு 1990 லும்‌, அதன்பின்‌. மேலப்பாளையத்திலிருந்து ஒரு பதிப்பும்‌ 
வெளியாகியுள்ளது. 

நபிகள்‌ நாயக மான்மிய மஞ்சரி 

மான்மியம்‌ என்றால்‌ பெருமை. மஞ்சரி என்பது பூங்கொத்து. அண்ணல்‌ நபிகள்‌ 
நாயகம்‌ (ஸல்‌) அவர்களது பெருமையாகிய பூங்கொத்து என்னும்‌ பொருளில்‌ 
பாவலரால்‌ பாடப்பட்ட நூல்‌ 'நபிகள்‌ நாயக மான்மிய மஞ்சரி' ஆகும்‌. ்‌ 

இஸ்லாத்தின்‌ ஐம்பெரும்‌ கொள்கைகளையும்‌ எடுத்து இயம்புகிற இந்த நூல்‌, 
நான்கு அடிகளால்‌, நான்காவது அடி மிக்கு வந்த வெண்டளைக்‌ கொச்சகக்‌ 


கலிப்பாக்கள்‌ 108 கொண்டது. உத்தமபாளையம்‌ கே.௪. முகமது இஸ்மாயில்‌ 





50 செய்கு தம்பிப்‌ பாவலரின்‌ நபிகள்‌ நாயகமான்மிய மஞ்சரி, அகரம்‌ பதிப்பு, 1976, பச்‌ 36. 


50 


அவர்களின்‌ பொருளுதவியோடு நாஞ்சில்‌ ஆரிது முயற்சியுடன்‌ 1976 இல்‌ முதற்‌ 
பதிப்பு வெளி வந்தது. ப 
- திருநாகூர்த்‌ திரிபந்தாதி 
செய்யுள்‌ அடிகள்‌ நான்கிலும்‌ முதலெழுத்து முதல்‌ பத்தெழுதீதுக்கள்‌ வரை 
"சொல்லால்‌ ஒன்றிப்‌ (பொருளால்‌ வேறுபட்டு நிற்பது: யமகம்‌ எனப்படும்‌. 
இரண்டாம்‌ எழுத்து முதல்‌ பத்தெழுத்துக்கள்‌ வரை சொல்லால்‌ ஒன்றிப்‌ பொருளால்‌ 
வேறுபட்டு நிற்பது திரிபு எனப்படும்‌. இவை சொல்லணியைச்சார்ந்தவை. யமகப்‌ 
பாடல்களை அந்தாதியாகப்‌ பாடுவது யமக அந்தாதி யென்றும்‌, திரிபுப்‌ 
பாடல்களை அந்தாதியாகப்‌ பாடுவது இரி பந்தாதி யென்றும்‌ கூறுவர்‌. ” 

நாகூர்‌ ஆண்டவர்‌ அருள்‌ வேண்டி பாவலர்‌ பாடிய நூல்‌ திருநாகூர்‌ திரிபத்தாதி 
என்றாலும்‌, இந்த நூலுள்‌, நாகூர்‌ஆண்டவனின்‌ பெயர்‌ஐயன்‌, நாகையன்‌, நாயகம்‌, 
அண்ணல்‌ என்பவை போன்ற சொற்களிலேயே வருகின்றன. 

நீதி வெண்பா 

பாவலர்‌ சொல்லிலும்‌, செயலிலும்‌ நீதியை விரும்புபவர்‌. அறிஞரிடையே 
உரையாடிக்‌ கொண்டிருக்கும்‌ போதும்‌, மாணவர்களுக்கு கற்பித்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ போது, இடித்துரைத்தும்‌, போற்றியும்‌ உணர்த்த வேண்டிய 
நீதிகளை உணர்த்தி வந்தார்‌. அவ்வாறு பாவலரால்‌ நீதிகள்‌ வெண்பாக்களாகவே 
பாடப்பட்டது. அவைகளும்‌, பாவலரின்‌ தனிப்‌ பாடல்களும்‌ அச்சேறாத 
நிலையிலேயே இருக்கின்றன. 

ப அச்சில்‌ வராத நூல்கள்‌ ப 

உத்த பாளையம்‌ முகமது இஸ்மாயில்‌ கோவை, சசிவோத்தமக்‌ கோவை, 
- அழகப்பகி கோவை ஆகியவை அச்சில்‌ வராத முழுமை பெறாத பாவலரின்‌ 
- தூற்களாகும்‌. சசிவோத்தமக்‌ கோவை சர்‌.௪ி.பி. இராமசாமி ஐயர்‌ மீது 
பாடியதாகூல்‌. * 

ட்‌ நாகைக்‌ கோவை 

செய்குத்‌ தம்பிப்பாவலர்‌ நாகைக்‌ கோவை பாடியுள்ளார்‌. ஆனால்‌ 

அதுவும்‌ இதுவரையில்‌ அச்சேறவில்‌ை 1 தது 


3/9. கும ேசபின்வை, பத்தமிழ்‌ வளர்த்த செய்குதம்பி, சசிந்திரம்‌, 886, பகுஇி.3, பக்‌ 24. 
28 தமிழ்‌ வளர்த்த பெரியோர்கள்‌, தமிழக அரசு வெளியிடு, பக்‌.20. 
53 ஆர்‌.பி.எம்‌.கனி, இஸ்லாமிய இலக்கியக்‌ கருவூலம்‌, தென்காசி, 1963, பக்‌ 176, [98. 


60 


கலைக்‌ கடலின்‌ ஷம்சுதாசீன்‌ கோவை 

தொண்டிச்‌ சான்றோர்களால்‌ 'கலைக்கடல்‌: என்றும்‌, இண்டுக்கல்‌ 
சான்றோர்களால்‌ 'அல்லாமா டாக்டர்‌' என்றும்‌, நாஞ்சில்‌ நாட்டவர்களால்‌, 
தமிழ்ப்‌ பெரும்புலவர்‌", என்றும்‌ 'செய்கு' என்று தந்தையாராலும்‌, 'தம்‌.பி' 
என்று தாயாராலும்‌ பாவலர்‌” என்று பாரோராலும்‌ பாராட்டப்‌ பெற்றவர்‌ 
செய்கு தம்பிப்‌ பாவலர்‌. 

மேலப்பாளையத்தில்‌ பிறந்து வாழ்ந்து,  வொண்றிடுடள்‌ மறைந்த 
பெரியார்‌ ஷம்சுத்தாசின்‌ அவர்கள்‌ மீது ஷெய்கு தம்பிப்‌ பாவலரவர்களால்‌ . 
பாடப்பெற்ற 'கோவை' ஷம்சுத்தாசன்‌ கோவை ஆகும்‌. ப 

சொல்‌ பொருள்‌ அணிகள்‌ பல அமைந்து கற்றோர்‌ வியக்கும்‌ வண்ணம்‌, 
425 கட்டளைக்‌ கலித்துறைச்‌ செய்யுட்களைக்‌ கொண்டு விளங்குவது இக்‌ 
கோவை ஆகும்‌. ப . 

425 பாடல்களிலும்‌ ஷம்சுத்தாசீன்‌ பெயர்‌ 

.இக்கோவை நூலில்‌ இஸ்லாமியக்‌ கொள்கை விளக்கங்கள்‌ என்று 
அதிகம்‌ இடம்‌ பெறவில்லை. தமிழ்ப்பா மரபுகளும்‌ பழக்க வழக்கங்களுமே 
- இடம்‌ பெற்றிருக்கின்றன. அறபுச்‌ சொல்லாட்சி மிகவும்‌ குறைவாகவே 
உள்ளது. பாட்டுடைத்‌ தலைவரான ஷம்சுத்தாசீன்‌ பெயர்‌ இதில்‌ இடம்‌ 
பெற்றுள்ள 225 பாடல்களிலும்‌ இடம்‌ பெற்றிருக்கிறது. எத்துறையைச்‌ சார்ந்த 
பொருளாயினும்‌ அங்கு தம்‌ நெஞ்சில்‌ நிறைந்துள்ள புரவலரைப்‌ போற்ற 
ஆசிரியர்‌ மறந்துவிட வில்லை என்பது தெளிவாகத்‌ தெரிகிறது. 


மாரியென வாரி வழங்கும்‌ வள்ளல்‌ 
பாட்டுடைத்‌ தலைவரான வள்ளல்‌ வ.செ.த. ஷம்சுத்தாசீன்‌ அவர்களது 
சிறப்பைப்‌ பற்றி கோவையின்‌ இறுதியில்‌ ஷெய்குத்‌ தம்பிப்‌ பாவலர்‌ பாடிய 
பாடல்‌ இதோ: 


54 கே.பி.எஸ்‌. ஹமீது (பாவலரின்‌ மைந்தர்‌) மாகாணத்‌ தமிழ்ச்‌ சங்கத்தில்‌ ஆற்றிய 
உரையினை 31. 7.99 இல்‌ நேரில்‌ கேட்டவர்‌ பஇிப்பாசிரியர்‌ செ. திவான்‌. 

& மூ. முகம்மது உவைஸ்‌, பீ.முூ. அஜ்மல்கான்‌, இஸ்லாமியத்‌ தமிழ்‌ இலக்கிய வரலாறு, 

தொகுதி 3, மதுரை காமராசர்‌ பல்கலைக்‌ கழக வெளியீடு, 1994, பக்‌ 319, 321. 


61 


்‌* செய்யா ளெனவருத்‌ தேவியு நானுஞ்‌ செகதலத்தோர்‌ 
மெய்யாருயிரென மேவிக்‌ கலந்தன மேலுமின்றும்‌ 
பொய்யா வரத்துர வோன்‌ மூம்சுத்தாசின்‌ பொருப்பிலவன்‌ 
கையாம்ப்‌ பொழிபொழி மாதமும்‌ மாரி கன மழையே 


ட்‌ ஷம்சுத்தாசீன்‌ கோவை னன்‌ பாடல்‌ 220) 


தலைவியும்‌ நானும்‌ ஒருடலும்‌ அதனிடத்துப்‌ பொருந்திய உயிரு மெனச்‌ 
சேர்ந்தோம்‌. இனி எக்‌ காலத்தும்‌ பொய்க்காத ஆசிர்வாதத்தையுடைய 
அறிஞனான ஷம்சுத்தாசீன்‌ கைகளைப்‌ போன்று பெருமை பொருந்திய 
மேகமே, மாதத்திற்கு மூன்று மழைகளைப்‌ பொழிவாயாக! பொழிவாயாக 
எனக்‌ கூறுகின்றான்‌ தலைவன்‌. க * ழி 
வள்ளல்‌ ஷம்சுத்தாசீன்‌ அவர்களது பெருமையினை முழுவதுமாக 


அறிந்திட, இலக்கிய இன்பம்‌ பெற்றிட தமன்‌ கோவை: முழுவதும்‌, 


இதோ உங்கள்‌ கரங்களில்‌ -லம்யம 


செ. திவான்‌. 
(பதிப்பாசிரியர்‌) 


6.4.2000 

கல்வித்‌ தந்தை சுலைமான்‌ இல்லம்‌ 
7067, 44 திருவனந்தபுரம்‌ சாலை .. 
பாளையங்கோட்டை. 

(2) 0862 - 579665. 


62 


ஹாமீம்‌. 
பிஸ்மில்லாஹி 


கடம கம ௯. வஷ ணை 


 ஒம்சுத்தாசன்‌ கோவை 





இது பிரபல ' வர்த்தகரும்‌ .... வெட்டுவாங்குளமாதிய 
கிராமங்களுக்கினாந்தாரும்‌ பாளையங்கோட்டை ஆனரெரி 
மாஜிஸ்ட்டிரேட்டுமான மேலப்பாளையம்‌ ஸ்ரீமான்‌ வ. செ. த. ஷம்சுத்தாசீன்‌ 
தரகனாரவர்கள்‌ மீது ப 

மதுரைத்‌ தமிழ்ச்சங்கத்துப்‌ புலவரு ளொருவரான தேவாமிர்தப்‌ பிரசங்கக்‌ 
களஞ்சியம்‌ மகாமதி, சதாவதானி கோட்டாறு கா. ப. செய்குதம்பிப்‌ 


பாவலரவர்கள்‌ இயற்றியது. 

மேலப்பாளையம்‌, வித்வான்‌ வ. அ. மல்க்கான்‌ அலி சாகிபவர்கள்‌ 
இயற்றிய அரும்பதவுரையோடு சென்னை ஸ்ரீபத்மநாப விலாச 
அச்சுக்கூடத்திற்‌ பஇிப்பிக்கப்பட்டது. ப 


ப 1919. 
இப்புத்தகத்தில்‌ அடங்கியவை 

சாத்து கவிகள்‌ 

பாயிரம்‌ 

ஷம்சுத்தாசீன்‌ கோவை 

ஷம்சுத்தாசீன்‌ கோவை அரும்பதவுரை 

அபிதான விளக்கம்‌ 

அகப்பொருட்செய்தி நாள்‌ வரையறை 

விஷய சூசிகை 


செய்யுள்‌ முதற்‌ குறிப்பகராதி 


கண ௬௯ ௭௭ ரர ர௭4 0. 


ஹாமீம்‌. 


பிஸ்மில்லாஹி. 
சாத்தூகவிகள்‌ 
னல்ல வய ஏ கமல்‌ 


சென்னை கிறிஸ்டியன்‌ காலேஜ்‌ தமிழ்ப்‌ பண்டிதரும்‌ ஸர்வகலாசங்கத்துத்‌ 
தமிழ்ப்‌ பரீகூகருமான ஸ்ரீலஸ்ரீ, கா. ஸ்ரீ. கோபாலசாரியாரவர்களால்‌ . 
இயற்றப்பட்டது. ப 

ப கட்டளைக்‌ கலித்துறை. 

கோட்டாறு வந்தசெய்‌ குத்தம்பிப்‌ பாவலன்‌ கூறுதமிழ்ப்‌ 

பாட்டாருங்‌ கோவைமே லப்பானையத்துதி பானுதென்சொன்‌ 

மாட்டா தரஞ்செயும்‌ ஷம்சுத்தா சீன்கன வான்றருமேற்‌ 

கூட்டாம்‌ படர்ந்து புகழ்மணாம்‌ வீசிக்‌ குலாகின்றதே. 

மதுரைவாசியும்‌, இப்பாட்டுடைத்‌ தலைவரது இரங்கூன்‌ தலைமை 
ஆபீஸ்மானேஜரும்‌ இரங்கூன்‌ சோலியா முஸ்லீம்‌ சங்கத்தின்‌ மாஜி 
காரியதரிசியுமான வித்வான்‌, ம-ள-ள-ஸ்ரீ ம. கா. மு. காதிறுமுஹியித்‌ 
தீனவர்கள்‌ இயற்றியது. 

அறுசீர்க்கழி நெடிலடி யாசிரிய விருத்தம்‌. 

அன்னவயல்‌ சூழ்மேலப்‌ பாளயமா மருநகரா னயலார்க்‌ கென்று 
நன்னலமே நாடும்வட கரைஜஹெய்கு மன்சு றென்னாமத்‌ தோன்செம்‌ 
இன்னலமே சடமெடுத்தா லன்னஷம்சுத்‌ தாசிமெனு மெழிலோன்‌ யார்க்கும்‌ 
- பன்னவமே பணிக்கவிந்தப்‌ பாரிலவ தரித்தவள்ளல்‌ பாரி பொப்பரன்‌, 
அத்துவித சித்தாந்த வருணிலைக்கோர்‌ பொருணிலையா யகில மெல்லாஞ்‌ 
சித்திபெற வந்துதித்த செய்யதிரக்‌ கோடைவளா்‌ செல்வ ரென்னும்‌ 
வித்தக மெய்ஞ்‌ ஞானேசர்‌ வீறுமலர்த்‌ தாட்டுணையே வேண்டி நாளும்‌ 
பத்தியொடு மனம்வாக்குக்‌ காயமெலா மொருசேரப்‌ பணித்த தூயன்‌, 
சீரார்‌ தென்னாட்டிற்‌ நிகம்பாளை பங்கோட்டைச்‌ செழும்ப திக்குப்‌ 
பேரரு மானரரி மாஜிஸ்ற்றேட்‌ டானபெரும்‌ பெற்ற யாள 
னேராள வண்மையெட்டு வாங்குளமர்‌ தியபலவூர்க்‌ கினாம்தா ரிந்தத்‌ 
தாராளும்ஜுர்ஜ்ஜுமன்னன்றகைமையுணார்ந்தளித்தமெடல்தரிக்கப்‌ பெற்றோன்‌. 


64 


தென்னாட்டிற்‌ குமரிகல்கத்‌ தாகடலூர்‌ புதுவைசென்னை தேர்தெ லுங்க 
நன்னாட்டிறி காக்கியநா. டாவிலுங்கொச்‌ சி.பதிலு நவிலும்‌. பர்மா 
வின்னாட்டிற்‌. நிகழிரங்கோன்‌ ஞவ்வுமாண்‌ டலேமீஞ்சா னின்னு முள்ள 
பன்னாட்டி லும்பரந்த வாணிபச்சா லைகள்பல படைத்த யோகன்‌, 
வறியவருக்‌ கீவதுவே பீகையென வள்ளுவனந்‌ நாள்வ குத்த 
நெறியதனுக்‌ கிலக்கியமா நிற்பர்சிலர்‌ நித்தநித்த நிறையச்‌ சொன்னங்‌ 
குறியறிந்து கொடுப்பதன்றிக்‌ குடியிருக்க குடில்பல்சதங்‌ குயிற்றி ஹாமீம்‌ 
புரியதென்னும்‌ பெயர்புனைந்து வறிஞருக்கெ லாமளித்த புண்ட சீலன்‌. 


எத்தானத்‌ தினுமன்ன தானமதே யேற்றமென விசைப்பர்‌ பல்‌ லோ 
ரத்தானத்‌ தினுமிக்க தாகும்வித்தி பபாதான மதற்கீ றைந்து 
பத்தாயரி ரங்கொடுத்தக்‌ குடியேற்றத்‌ தார்க்காகப்‌ பள்ளி மொன்றுங்‌. 
கத்தாவைத்‌ தொழுதிடற்கோ ராலயமுங்‌ கட்டிவைத்த கனத பாளன்‌, 
ஆக்கமிலாத்‌. தனமதென்று மதைப்படைத்த மாந்தரெலா மவனி மிது 
நோக்கமுதற்‌ காதுகரங்‌ கால்களெனு மங்க மொடு நோயில்‌ லாத 
வாக்குமிருந்‌ தாலுமவை யில்லாராய்‌ வாழ்வரென வழங்கு முன்னோர்‌ 
வாக்கையெலாம்‌ பொய்யாக்க வாக்கையெடுத்‌ தவதரித்த வாபப்மை யாளன்‌ 
இன்னாசெய்‌ தார்நாண விதஞ்செய்த லேமுறையென்‌ ியம்பு மாறே. 
மின்னாளுந்‌ தானுமில்ல மிழிந்தயலி' னோரிடத்து மேவுங்‌ காலை 
யொன்னாரி னுரைக்கிணங்கி யுபயபுத்தி ரர்க்கும்விட வுண்டி யிந்த 
வன்னானுக்‌ காயிரங்கி யபயமுட னர்தீதமளித்‌ தாண்ட வண்ணல்‌. 
இத்தகைய வாண்டகைமேற்‌ கோவையொரு நானூற்றி னோடி. ரண்டு. 
பத்ததன்மே லைந்துகவி யாலியற்றிப்‌ பார்க்களித்தான்‌ பக௫௬ மந்த 
வுத்தமனா ரோவென்னி னுரைக்குதுங்‌ கோட்‌ டாறுநக ருறைந்திடுஞ்‌ செப்‌ 
குத்தம்பிப்‌ பாவலனா முத்தமிழின்‌ சாகரமாங்‌ குரிசின்‌ மாதோ, . 
தேவாமிர்‌ தப்பிரசங்‌ கக்களஞ்சி யம்மெனவற்‌ தெரிந்த மேலோர்‌ 
நாவான்ம காமதியா னெனவுமிரு பட்டங்க ணல்கப்‌ பெற்றுப்‌ 
பூவாருஞ்‌ சென்னைமிசை யவதான மொருநூறும்‌ புரிந்த விந்தப்‌ 
பாவாண ருள்‌ கோவைப்‌ பயன்விரித்த லெவர்க்கும்வெகு பார மும்மா: 
நல்லாகசிரியன்‌ பத்திராதிபரும்‌ மதுரைத்‌ தமிழ்ச்சங்கத்துப்‌ 
புலவருளொருவரும்‌ சென்னை வேப்பேரி குயின்மேரி காலேஜ்‌ 


65 


தமிழ்ப்பண்டிதருமான ம-ள-ள-ஸ்ரீ கா. நமச்சிவாய முதலியார்‌அவர்கள்‌ 
இயற்‌ நியது. 

அ நுசர்க்கதிநெடிலடி யாசிரிய விருத்தம்‌. 
பாமருவும்‌ புகழ்படைத்த மேலப்பா சயம்புரக்கும்‌ பண்பு வாய்ந்தோன்‌ 
நாமருவுங்‌ கவிவாணார்‌ நயமருவப்‌ பொருள்வயங்கும்‌ நல்மே சான்றோன்‌ 
காமருவு கொடையாளன்‌ வூம்சுத்தாசின்‌ பெயர்கொள்‌ காவ லோன்மேற்‌ 
தேமருவு சுவைமரூவு கோவைதால்‌ வளம்பெறவே செய்திட்‌ டானால்‌, 


எவ்வகைய பனுவலைய மிம்மென்னு மளவையினி லியற்ற வல்லோன்‌ 
செவ்வியநறி றமிழ்ப்புலவன்‌ ஜெய்குதம்பிப்‌ பாவலனாத்‌ திகழு மேலோன்‌ 
அல்வியலின்‌ நூலகத்துக்‌ காணுமரும்‌ பொருளனைத்து மறவித்‌ தானால்‌ 
திவ்வியநற்‌ புலமைபமுத்‌ டட. அலியென்னுகஞ்‌ சீரி யோனே, 
இந்நாலாசிரியரது மாணாக்கருளொருவரான தெங்கம்‌ புதார்‌ வித்வான்‌ 
ம-ள-ள-ஸ்ரீ சாத்தானகுட்டி ப்பிள்ளை அவர்கள்‌ இயற்றியது. 
அறுசீர்க்‌ கழிநெடிலடி யாசிரிய விருத்தம்‌. 
சீரேறு கலையுடையான்‌ செய்யதிரக்‌ குணமுடையான்‌ சேணு லாவுங்‌ 
காரேறு கரதலத்தான்‌ காட்சிமிகு ஹாமிமெனக்‌ கழறு மூரான்‌. 
பாரேறு புகழமுடையான்‌ பரம்பொருளை யுளறிறுத்தும்‌ பான்மையுள்ளான்‌ 
தாரேறு செழமுமார்பன்‌ மம்சுத்தா சீன்பெயர்கொள்‌ தக்கோன்‌ மீதே 
தெள்ளியபாற்‌ கடல்கடைந்து தேவர்பொருட்‌ டாலமுதம்‌ திரட்டுமாபோ, 
ஸெொள்ளியதிந்‌ தமிழ்க்கடலி னுயர்வுபெறு மகப்பொருளி லோதுமன்பி, 
னுள்ளியவைந்‌ திணைக்கோவை யெனவொருநூலுவந்திசைத்தானுலகமுய்யத்‌ 
தள்ளியவெவ்‌ வினைதுணித்த திக்கோனை யாவனெ னச்‌ சாற்றக்‌ கேண்மோ. 
விண்பட்ட தருமலிபூம்‌ பொதிகையில்வாம்‌ குறு(முனிவன்‌ விரித்த வைந்து, 
பண்பட்ட விலக்கணமு மிலக்கியமு (முலகுவம்பப்‌ படித்துத்‌ தேர்ந்தோன்‌, 
கண்பட்ட மணிபோலவான்‌ கருதுமுயிர்‌ பான்மையுளான்‌ கற்றோர்போற்று 
மெண்பட்ட புகழுடையா னிகழ்வடையான்‌ கோடைநகரிருந்து வாழ்வோன்‌. 


முன்னரிப சென்னைதனில்‌ மூதறிஞர்‌ பலர்கூட முறை யே நூறு 
பன்றரிய வவதானப்‌ பண்பெடுத்துக்‌. காட்டிமிகு பரிசு பெற்றோ 
னுன்னரிய புலவரெனு முடுக்களிடை மாமதியா யொளிரு மேலோன்‌ 
மன்னரிய நலனுடையான்‌ ஹெய்குதம்பிப்‌ பாவலனா மதிவல்‌ லோனே, 


வ்கல சிக. க படை ௮௭. 


இந்நாலாசிரியரது மாணாக்கருளொருவரான பறக்கை, வித்வான்‌ 

ம-ள-ள-ஸ்ரீ தா. மாணிக்கவாசகம்பிள்ளை இயற்றியது. 
அறுசீர்க்‌ கழிநெடிலடி யாசிரிய விருத்தம்‌. 

கார்தழுவுஞ்‌ கோலையிடைக்‌ கனிதேனுங்‌ கைமாவின்‌ கடமுங்‌ காவு 
மேர்தமுவுஞ்‌ செந்தமிழம மிடைச்சேரி யானைந்து மிருஞ்செஞ்‌ சரந்தும்‌ 
போர்தமுவி யிருமருங்கும்‌ பொன்வீசி மணநாறும்‌ பொருனைப்‌ பாங்கர்ப்‌ 
பார்தழுவும்‌ பாளையத்தோர்‌ பழம்பதிஹா மீன்புரமென்‌ பாரர்கண்மன்னோ 
அந்நகரான்‌ றன்னிடையே யடைந்தவர்க்குக்‌ குறிப்பறிந்தங்‌ கருளு, மாற்றாற்‌, 
பொன்னகரான்‌ றருநிகரான்‌ புயவொளியான்‌ முதனிகரான்‌ பொருந்து கீர்த்திக்‌, 
கென்னிகரான்‌ ஒம்சுத்தா சின்புயத்திற்‌ கெற்றிடவே பியற்றுக்‌ கோவை, 
- பன்னரிய துறையிணைத்த பாமாலை நானறும்பணி தீதான்‌ மாதோ, 
சொன்னலமும்‌ பொருணலமுந்‌ தொடைநலமு நடைநலமுத்‌ துறையிற்‌ றோன்று; 
- மின்னலமு மிதனிடையே யெழின்மடக்குச்‌ சிலேடையுட னெதுகை மோனைப்‌ 
பன்னலமும்‌ பழந்தமிழாற்‌ பழுத்தொழுகு மிந்நூலைப்‌ பண்டு ளோர்செய்‌, 
. நன்னலமு முறுகோவை நடுவிருத்தி நாவார நவிற்ற லாமே, 
அன்னவன்யா ரெனிலுரைப்ப னருந்தமிழைப்‌ பண்டறிஞர்க்‌ கருளிவைத்த, 
முன்னவனே யிப்புவியின்‌ முன்னினனென்‌ றன்றோர்கண்‌ மொழிய மாற்றான்‌, 
சென்னைதனி லவதானஞ்‌ செய்துபல கற்றறிஞர்‌ தேர்ந்துரைத்த, 
மன்னவனாய்‌ மிகச்சிறந்தோன்‌ மதிவலர்க்கு மிடியேறா மகிமை சான்றோன்‌. 
- அருளுருவோ பொருளுருவோ வன்புருவோ வின்புருவோ. வான செல்வன்‌, 
கருவுருவோ வினிபிலதான்‌ காசினியிற்‌ புக்குருவே கற்ற யாரும்‌ 
வெருளுறவே விடைபகர்வோன்‌ வேறுமுள -வெம்மதமும்‌ வேறென்‌ னாம 
லொருபொருளேகட வ்ளென வுரைபகர்வோன்‌ வரைதலுறா வுண்மை மிக்கோன்‌, 
திருவாரு நலம்படைத்த திருநகராங்‌ கோட்டாற்றிற்‌ சிறப்புற றேங்கு, 
்‌. மொருவாத நண்புடையா னொரளிர்பக்கீர்‌ மீறானன்‌ பொருவா நெஞ்சன்‌, 
தருவான கொடைக்கரத்தான்‌ றன்மகவென்‌ றுலகுதித்தான்‌ றழங்கும்‌ வேலை, 
பொருவாத நற்கலையான்‌ புலவர்மகா மதியனெனப்‌ (கத்மபற்தாக்‌ 
மாவாரு மேருதனை மருவினருக்‌ குயர்வருளு மாறே கல்விக்‌, . 
 காவாரு மடைமினறுட னரும்புலமைக்‌ காளாக்கு மருமை. வாய்ந்‌ தோன்‌, 
நாவாரு நறுந்தமிழை நன்றெனக்கு மருள்குரவன்‌ ஞான ரூபன்‌, 
பாவாரு நாவடையான்‌ பண்புடைசெய்்‌ குத்தம்பிப்‌ பாவலோனே,. :. 


இந்நூலாசிரியரது மாணாக்கருளொருவரான கோட்டாறு வித்வான்‌ 
ம-ள-ள-ஸ்ரீ, பி. ஆறுமுகம்பின்ளை அவர்கள்‌ இயற்றியது. 


ப கொச்சகக்கலிப்பா. . 


பூமணக்கும்‌ பொழிலுமெழிற்‌ புனன்மணக்குந்‌. தடமுமரு 
ணாமணக்குற்‌ தமிழுமிரு: நலமணக்கும்‌ புலனுடைய்‌ 


தேமணக்கு மறிவினருந்‌ திகழவமர்ந்‌ துய்ருறுநறி 
கோமனாக்கும்‌ புகழ்மணக்குங்‌ கோட்டா றெனும்பதியில்‌. ப 
எண்ணருமெய்ஞ்‌ ஞானியா ரெனுமுனிவர்‌ மகமரபே 
பண்ணியால்‌ லறப்பயனும்‌ பகர்தரும்பன்‌ னூலுணர்வி 
னுண்ணியபக்‌ கீர்மிறான்‌ கோன்மையுஞ்செற்‌ தமிழணங்கு 
நண்ணியமெம்‌ யோகமுமே நல்லுருக்கொண் டெழுந்‌ தவெனை 
உதித்துமிகு கலைதெளிந்து முட்பொருளின்‌ ப்யனுனத்திற்‌ 
பதித்துமயங்‌ கியபொருட்குப்‌ பகர்தருக்க நூலோரும்‌ 
மதித்திடநல்‌ லுரை வழங்கி மணாந்தருசிர்‌ வள்ளுவர்‌ நூல்‌ . 
விதித்தபடி நடைபயின்று விளங்குறுஞ்சற்‌ குணமேலோன்‌ 
செந்நெல்வளர்‌ திருநாகூர்க்‌ குத்திரிபா மற்தாதி ப 


பன்னருந்‌ தண்‌ கோட்டாற்றுக்‌ குப்பதிற்றுப்‌ பத்துமுதற்‌.. 
சொன்னவன்றன்‌ நூயபெரும்‌ புகமுடையான்‌ துகளடையான்‌ 
அன்னவனா ரென்னின்மிக வன்புளனால்‌ வம்பிலனே. 


என்னிதயத திருளுடைலித்‌ தெழிறருதற்‌ கெற்நாளும்‌ 
தன்னருகிற்‌ றனியிருத்தித்‌ தகுகலைகள்‌ பலமொழிந்தே 
யுன்னரும்பே ரீரைம்பா னவதான மொருங்கியற்றும்‌ 
பன்னருஞ்சிர்‌ செய்குதம்பிப்‌ பாவலவன்‌ பரிவினொடு. 
பண்பரவு புகழ்மேலப்‌ பாளையமாம்‌ பெரும்பதியில்‌ 
விண்பரவு கொடையாலே மேவியசி ரேவிரும்பும்‌ 
எண்பரவு மெமில்ஒூம்சுத்‌ தாசீனா மிருந்தவன்றன்‌ 
நிண்பரவு புயவலியின்‌ சிறப்பொளிறறி கெண்ணியரோ, 
எழுத்துமுத லிலக்கணமு மிலக்கியத்தின்‌ பெருஞ்‌ செறிவும்‌ 
பழுத்தொழுகிப்‌ படிக்குநர்க்கும்‌ பகருநர்க்கும்‌ பழகுநர்க்கும்‌ 
விழுத்தகுசி ஈரிவதர மேன்மையடை மகப்பொருளால்‌ 
வழுத்தினனைந்‌ திணைக்கோவை மகிதலத்து வளமைய ற 


68 


சொற்கண்டு பொருள்கண்டு தொடைகண்டு நடைகண்டு 

முற்கண்ட நற்சுவையே முதிர்கண்ட வந்நூற்குக்‌ - 

கற்கண்டு சர்க்கரைமுக்‌ கனியமிழ்திறி றுணைகாணேன்‌ 

மற்கண்ட நாக்கொண்டு வாயார வாழ்த்துதற்கே, 
இந்நாலாசிரியரது மாணாக்கரு னொருவரும்‌ கோட்டாறு 

ஹையர்கிரேட்‌ செகின்டரி ஸ்கூல்‌ தமிழ்ப்‌ பண்டிதருமானபறக்கை, 

ம-ள-ள-ஸ்ரீ எம்‌. குமாரசாமிப்பிள்ளை அவர்கள்‌ இயற்றியது. 

நேரிசை வெண்பா. 

வெற்றி தருங்கரத்தான்‌ வேள்ஷவம்சுத்‌ தாசீனாங்‌ 

கொற்றவன்றன்‌ மார்பங்‌ குலவுதற்கே - கற்றவர்கள்‌ 

- உய்குமமழு தாப்புனைந்தா னோரைந்‌ திணைக்கோவை 

செய்குதம்பி பாவலவன்‌ றேற்ந்து, 


௮௮ வம க கன ரு ௮ 


இந்நாலாசிரியரது மாணாக்கருளொருவரானகோட்டாறு வித்வான்‌, 
ம-ள-ள-ஸ்ரீ, கிருஷ்ணசாமிப்பிள்ளை அவர்கள்‌ இயற்றியது. 


நேரிசையாசிரியப்பா. 


திருவளர்‌ தாமரைத்‌ தீம்பொழி லுடுத்த 
மருவளர்‌ பாண்டி. வளநாட்‌ டின்கண்‌ 
தண்டுறை மேவுற்‌ தாம்பிர வன்னியும்‌ 
வண்டுறை சோலையு மருங்கு விளங்கும்‌ 
ஹாமீம்‌ புரமெனு மரும்பதி வாழுஞ்்‌ 
சோம்‌ வெண்குடை தூக்கிய செல்வன்‌ 
தக்கோன்‌ மூம்சுத்‌ தாசி னெனும்புகம்‌ 
மிக்கோ னாகம்‌ விளங்க வைற்திணைக்‌ 
கோவை யென்னுங்‌ குலவிய வாரம்‌ 
மேவச்‌ சூட்டினன்‌ விரிநீர்க்‌ கோடைப்‌ 
பதிவாம்‌ செல்வன்‌ பண்புறு குணத்தோன்‌ 
கதிபெற வெற்குத்‌ தமிழ்கற்‌ பித்தோன்‌ 


09 


தொல்காப்‌ பியமுதல்‌ தோன்றி லஷணமும்‌ 

பல்காப்‌ பியமும்‌ பயிறகு நாவினன்‌ 

சென்னைய முதலாச்‌ சொன்னபன்‌ னயமுநீ 

தோன்றப்‌ பாடுநீ தூயநற்‌ கவிஞ 

னுன்னு மவதான மொருநூரறும்‌ 

பன்னிய செய்குத்‌ தம்பிப்பா வலனே, 

இந்நாலாசிரியரது மாணாக்கருளொருவரான தாமரகுளம்‌ ம-ள-ள-ஸ்ரீ, 
எம்‌. சிவதானுக்கவியராயரவர்கள்‌ இயற்றியது. 
நேரிசை வெண்பா. 

மபொன்னணிகொண் மாடமலி ஹா மீம்புரிக்கேர்‌ ப 
மன்னனென வந்துதித்த வள்ளலெனும்‌ - மின்னோர்‌சேர்‌ 
கோவை பலபுனைந்த கோன்மைஷஞம்சுத்‌ தாசீன்மேல்‌ 
கோவையமொரன்று செய்தளித்தான்‌ கூர்ந்து. 
சீரார்செய்‌ குத்தம்பிச்‌ சீரியன்றன்‌ தம்பாவை 
ஆரார்‌ புகமாதா ரம்புவியிற்‌ - பேறாரும்‌ 
கண்மணியா யென்னுட்‌ கலந்துநின்ற கற்பகமா 
பெண்ணுங்‌ கவிராச ரேறு, 


ஹாமீம்‌. 
பிஸ்‌ மில்லாஹி. 
சிறப்புப்பாயிரம்‌. 

சென்னை பச்சையப்பன்‌ காலேஜ்‌ தமிழ்ப்பண்டிதர்ம்‌-ள-ள-ஸ்ரீ, 

கா. ர. கோவிந்தராஜ முதலியார்‌ அவர்கள்‌ இயற்றியது. 
அறுசீர்க்‌ கழிநெடிலடி யாசிரிய விருத்தம்‌. 

சீர்கொண்ட குணங்கருக்குச்‌ செவ்விபநல்‌ லியவிடமாய்த்‌ திகழு நல்லோன்‌, 
மர்கொண்ட நிலமெல்லா மெழில்கொண்ட தன்புகழே பிலக வைத்து, 
நார்கொண்ட மனத்தோர்க ஊன்மொழிகொண் டினீதுரைக்கு நலமே கொண்டோன்‌, 
கார்கொண்ட கொடைச்கரத்தோன்கவின்கொண்ட நன்முகத்தோன்கனிந்த சொல்லோன்‌. 
உய்யுநெறி முறைக்கு றுநல்‌ லுறுதியெலா மினி துணரா வுலக முய்யச்‌ 
செய்யவமு தனையவருந்‌ திங்கவிகள்‌ பலவியற்றிச்‌ சிறந்தோர்‌ தாமும்‌, 


0. 


அ௮ப்யனெனப்‌ பணிந்திடச்சா ரருண்ஞானி யரிர்சாய்பா மலர்‌ பெ௱ற்பறர்‌, 
துப்பவடி மிீணைக்கமலந்‌ துன்னவுறு கயமெனவே துலங்கு நெஞ்சன்‌, 
இசையாருங்‌ களிமழலை யேய்ந்து றுதன்‌ மக்களுக்கா யந்த நஞ்ச, 
வசையாரு மொருவனுக்கு மதிபுலத்தா னலம்பு.ரிந்து மாசை த.நீத, 
அசையாத வறநெறியோ னளிமினுக்கோ ராகரமா யமைந்த மேலோன்‌, 
இசை யாரும்‌ விழைதருஞ்‌ சிர்‌ வெட்டுவாங்‌ குளந்தனககிங்‌ சினாநீதா ரானோன்‌ 


தண்மதிநேர்‌ குனிர்முகத்துச்‌ சார்சென்னு மரசர்பிறான்‌ றந்த வொட்சில்‌, 
முண்மதிசிப்‌ பெரற்பதக்க மாண்புறுதன்‌ றகைமையிணால்‌ வாய்க்கப்‌ பெற்றோல்‌; 
பண்மதிக்கு மொழிமழலைப்‌ பைங்குழுன்மெல்‌ லிடைமடவார்‌ பார்த்து ற௱நாள்‌, 
“பிண்மதிக்கு மிகத்தனார்ந்து மெலிவுற்று மணங்கவலும்‌ வேளே போல்வான்‌... 
பேசரிய பெருஞ்செல்வன்‌ பெருமைமிகு வாணிபத்திற்‌ பிறங்கு கிற போன்‌, 
. மாசிலருண்‌ முகம்மதிறை மாமறையி னெறியகலா மாண்பார்‌ நெஞ்சன்‌, 
தேசுறுநல்‌ வூம்சுத்தா சினெனப்‌ பேர்‌ செறிந்திலகு செம்மை மோன்றன்‌, 
ஆசிலருங்‌ குணங்களெலா மகத்துன்னி யதனாலா மன்பு தூண்ட. 

- பொன்னணியி னன்மணிகள்‌ பொருத்தியவாத்‌ தன்னரிய புலமை சான்றன்‌ 
பன்னணிகொண்‌ டினிதிலகும்‌ பாக்களிடை யவன்புக ழே பதிய வைத்து, 
_ மன்னவிரு மியற்றமிழின்‌ வளஞ்சார்ந்த கோவையொன்று வழங்கி ஸணானால்‌, 
- முன்னருஞ்சொற்‌ புலவேரர்கண்‌ மூதறிஞ னிவனென்றுமொழிய மன்னோ. 
அன்னவன்றா னல்லாறா மருங்கோட்டின்‌ வரம்புக்கு எமைத லாலே 
இன்னலைஞ்சேர்‌ கோட்டாறென்‌ றினிதியம்பும்‌ பதியினிடை யிலகி வாழ்வேன்‌ 
உன்றைஞ்சீ ரவதான மொருநூறு நன்சியற்றி யுவகை யோடு, 

. மன்னுமெழிற்‌ சொற்புலவே௱ர்‌ மாமதியென்‌ ிசைத்திடேநன்‌ மாண்பு பெற்றோ, 
பண்டை யருந்‌ தமிழ்நூற்கள்‌ பலவுணர்ந்தேர கரியகுறான்‌ பகர்ந்த மாசில்‌, 
.ஏண்டயங்கு நெறிநிற்போ னிசைசெய்குத்‌ தம்பிப்பா வலனென்றோதும்‌ 
பண்டழையுங்‌ கவிவாண்ன்‌ பண்புடைய நட்பாளன்‌ படியிற்‌ சீர்த்தி 
தடட தழைவீத்தோ னின்மொழிபன்‌ பன்னலஞ்சுரர்ந்‌ திலகு வோனே. 


அன்னவனக்‌ கோவையகத்‌ தரும்பொருளை யாவருமே யறியும்‌ வண்ணம்‌ 
பன்னும்ரும்‌. பதவுரையைப்‌ பகுத்தளித்தான்‌ பாங்காகப்‌ "பகரிற்‌ செய்ய 
பொன்னினுக்கும்‌ பொன்னாகிப்‌ பொல்குணத்தான்‌ வாணிபத்‌ தின்‌ புலமைமிக்கான்‌ 
உன்னருஞ்சிர்ப்‌ புகழ்மணமிவ்‌ வுலகமெலாம்‌ பரவவுறு முறுதி யாளன்‌ 


71 


கற்றவர்க்கு நற்றுணைவன்‌ கனிதோற்கு மின்மொழியன்‌ காசி னெஞ்சன்‌ 
நற்றிறஞ்சார்‌ செந்தமிழ்நா னவிலுமரும்‌ பொருட்டுறைக ணயந்தநாவன்‌ 
செற்றமிலாக்‌ கோட்டாற்றுச்‌ செய்யவருண்‌ ஞானியர்பாற்‌ செழித்த வன்பன்‌ 
பற்றியநீர்க்‌ கருமுகில்பேற்‌ பாவலர்பாற்‌ றண்ணளிசெய்பண்பின்‌ மிக்கோன்‌, 
பொன்றலில்சீர்‌ முகம்மதிறை புனிதமறை வழியொழுகும்‌ புலமா ரன்பன்‌ 
என்றனக்கு மின்றுணைவ ஸனெமிலார்ந்து பொலீழமுகத்த னியைந்தசெல்வன்‌ 
மன்றல்செறி குழன்மடவரர்‌ வளர்தணங்க டோயவிழை வளங்‌ கரணமார்பன்‌ 
துன்றுமல்க்கானலியெனுஞ்சிர்‌ தோய்பெயர்கொனற்றவத்துத்துப்பன்‌ மன்னோ, 


சிறப்புப்பாயிரம்‌ 
முற்றிற்று. 


வ க வள வ வை வம்‌ ணை. 


ன்‌ 


ஹாமீம்‌. 
பிஸ்மில்லாஹி. 
ஷம்சுத்தாசன்‌ கோவை 
ப வ வை ர ள்‌ லன ப 
காப்பு. 
ப கட்டளைக்கலித்துறை. 
திருவார்‌ மருமநற்‌ செய்குமன்‌ சூர்தினஞ்‌ செய்தவமோ 
ர௫வா யமைந்தபு மான்ஷம்சுத்‌ தாசி னுவந்தணியுங்‌ 
கரவா ரகப்பொரு ளைந்திணைக்‌ கோவை கழறநித 
மருவா ரரவி னகமப்பொருட்‌ குள்ள மமைக்குதுமே. 
களவியல்‌. 
அஃதாவது-பொருளதிகாரத்துட்‌ கூறப்பட்ட உருவும்‌ திருவும்‌ பருவமும்‌ குலனும்‌ 
குணனும்‌ அன்பும்‌ பிறவுந்‌ தம்முளொத்த பதினைந்தாண்டும்‌ பத்து மாதமுஞ்சென்ற 
தலைவனும்‌ பஇனோராண்டும்‌ பத்துமாதமுஞ்சென்ற தலைவியும்‌ கொடுப்போரும்‌ 
பிறருமின்றி யூழ்‌ வயத்தாற்‌ றாமேயெதிர்ப்பட்டுப்‌ புணர்தற்றன்மை. இங்கனம்‌ புணர்தல்‌ 
அகப்பொருளிற்‌ கூறிய எண்வகை மணத்துட்‌ காந்தருவ மணமாய்க்‌ கைக்கிளை முதல்‌ 
வரைவிடை வைத்துப்‌ பொருள்‌ வயிற்‌ பிரிதலீறாகிய பதினேழு கிளவித்‌ 
தொகைகளையுடையது; அவை வருமாறு:- 
கைக்கிளை. 
அஃதாவது-தலைவன்‌ மாட்டாவது தலைவி மாட்டாவது நிகமுமொரு 
தலைக் காமம்‌; அவற்றுளிது-தலைவன்‌ பாற்படு மொருதலைக்‌ காமமாய்க்காட்சி, 
ஐயம்‌, துணிவு, குறிப்பறிதல்‌ என நான்கு வகைப்படும்‌; அவை வருமாறு:- 
காட்சி. 
(இ-ள்‌.) தலைவன்‌ தலைவியை ஒரு பூஞ்சோலையிடத்துக்‌ காணுதல்‌. 
மாவே தழைத்து வனசமுங்‌ கோங்கு மருவியல்லிப்‌ 
பூவே புணர்ந்து புதுநற வேற்றளி பூண்டுபுகழ்கீ 
கோவே யெனவரு வோன்யும்சுத்‌ தாசீன்‌ குளிர்சிலம்பின்‌ 
காவே சிறப்ப நடுவிலொர்‌ பூங்கொடி காண்கின்றதே. [ப] 


பம. 
(இ-ள்‌.) கண்ட தலைவன்‌ இவள்‌ எந்த வுலகத்துப்‌ பெண்ணோ? வென்று 
சந்தேகப்படுதலைக்‌ கூறுதல்‌. ப 
வானோ புவியோ மலையோ கடலோ மதியிரவி 
தானோ வனசத்‌ தனித்தவி சோவுற்ற தண்டமிழ்க்கோர்‌ 
கோனோ வெனவருள்‌ வோன்யூம்சுத்‌ தாசின்‌ குளிர்சிலம்பின்‌ 
கானோ டொளிதரு வாளிர௫ டந்தவக்‌ காவகமே, ப (2) 
..... துணிவு ப 
(இ-ள்‌. ) சந்தேகிக்கப்பட்ட தலைமகள்‌ பாதம்‌-பூமியிற்‌ படிதலாலுங்‌ கண்புடை 
பெயர்ச்சியாலும்‌ பூலோகத்துப்‌ பெண்ணெனத்‌ தெளிந்து கூறுதல்‌. 
காலே, பதிந்தன கண்ணே யிமைத்தன காணுமலா்‌ 
மேலே புலர்ந்தன மெய்ந்நிழல்‌ கண்டன மேவுமிவற்‌ 
றாலே யரசர்பி ரான்னும்சுத்‌ தாசி ருட்சிலம்பின்‌ 
பாலே யமரிட மன்றிமற்‌ நில்லையிப்‌ பாவையர்க்கே, (3) 
குறிப்பறிதல்‌. 
(இ-ள்‌.) தெளிந்த தலைமகன்‌ தலைவியின்‌ வேட்கை அவள்‌ பார்வையாற்‌ 
றன்னிடத்துள்ள தென்றறிதலைக்‌ கூறுதல்‌. 
படையேறு கைத்தலத்‌ தோன்ஷம்சுத்‌ தாசீன்‌ பனிவரைகோர்‌ 
தடையே யிலருளர்‌ நெஞ்சென்‌ நிரண்டொரு தண்கமலப்‌ 
புடையே சுமந்தஞர்‌ நீத்தல்செய்‌ பண்டிதர்‌ போன்றவிவ 
சிடையே யிலையா லினித்தன மோவற்கிங்‌ கெய்துறு மே, (4 
கைக்கிளை - முற்றிற்று. 
இயற்கைப்‌ புணர்ச்சி. 
அஃ்தாவது-தெய்வத்தானாவது தலைவியானாவது கூடுதல்‌; அவற்றுளிது - 
தலைவியாநீ கூடுதலென்க. அது: வேட்கையுணர்த்தல்‌, மறுத்தல்‌, உடன்படல்‌, 
கூட்டமென நான்கு வகைப்படும்‌; அந்தான்கும்‌ இரந்து பின்னிற்றற்‌ கெண்ணல்‌ முதலிய 
பதினாறும்‌ பிறவு மாகிய விரிகளையு/டையன; அவை வருமாறு: - 
இரந்துபின்‌ னிற்றற்‌ கெண்ணல்‌. 
(இ-ள்‌.) தலைவன்தலைவியையாசித்துப்‌ பின்னிற்றற்கு நினைத்தல்‌. 
தேடித்‌ தனந்தரு வோன்வம்சுத்‌ தாசின்‌ செழுஞ்சிலம்பில்‌ 
வாடி யலையேல்‌ வருவாய்‌ மனமே முகிழ்ந்திரத்தற்‌ 


74 


கோடு. யுறுவோ முறுவா யமுதோ டோளிர்வரைபேோற்‌ 


கோழு.த்‌ அப்‌ ரொன்றிரண்‌ டீகுவர்‌ கூடுநர்க்கே. (57 
இரந்து பின்‌ னிற்றல்‌. 
(இ-ள்‌.) ரர கா டடத னார்‌: ட ர பின்னே 
நிற்றல்‌. 


கெம்போ டொளிர்புயத்‌ 'தோன்வ ம்சுத்‌ தாசன்‌ கிளார்வரைசெர்‌ 

வம்போடு கூந்தன்‌ மடமயி லேயுன்றன்‌ வார்தனப்பொற்‌ 

கொம்போட விட்ட கொமுமுரத்‌ துன்னிரு கூர்விழியா ன 
மம்போட வைப்பி னமையங்கொ லோவென்ற னாருயிரே, (6. 


முன்னிலையாக்கல்‌. 
(இ-ள்‌.) தலைவி நிற்பது தன்காரியத்திற்கு வேண்டுங்‌ டட பகன்‌ 
அவளைத்‌ தலைமகன்‌ முன்னிலையாக்கி மொழிதல்‌. ப 
கோடும்‌ பிறைநுதற்‌ கோமள மேயுளங்‌ கூர்ந்தெவரும்‌ 
பாடும்‌ புகழ்ப்பெரு மான்ஷம்சுத்‌. தாசின்‌ பனிவரையர்ப்‌ 
நாடும்‌ பொழிலுஞ்‌ சுனையு மடுத்துண்ற னாரியரோ ப 
டாடுநீ ணர்‌ தாய்தனித்‌ தாவென்கொ லாதரமே, 22 


- வண்டோச்சி மருங்கணைதல்‌. 
(இ-ள்‌.) தலைவன்‌ தலைவியினது கூந்தலிலுள்ள வண்டுகளை யோட்டுதல்‌ 
போலத்‌ தலைவியினது பக்கத்திற்‌ சார்தல்‌. ப 
. தாதை யெனப்புரப்‌ போன்ஷூம்சுத்‌ தாசின்‌ றமிழ்க்கிரிசோர்‌ 
பேதை யிவள்பா லளிகா ளிசைவகை பேசியிவள்‌ 
கோதை யடைந்தீர்‌ மறந்தீ ரொருநூல்‌ கொளுமியனரர்‌ 
மேதை யுறுவீர்‌ செலுவீ ரிசைவலர்‌ மேவகமே, ்‌ (5 
மெய்‌ தொட்டுப்‌ பயிறல்‌. 

(இ-ள்‌.) தலைவன்‌ தலைவி சரீரத்தினோ ருறுப்பைபத்‌ தீண்டிப்பழகுதல்‌;' 

அஃதாவது - தோளைத்‌ தொட்டுரை யாடல்‌. 
சொற்கண்ட வாணர்‌ தெொடையொடு பூந்தொடை சூடுமுயர்‌ 
மற்கண்ட திண்புய மால்ஒஷம்சுத்‌ தாசீன்‌ மலையவெற்பிந்‌ 
கற்கண்டு வேண்டுங்‌ கனதன நம்மிரு கைப்பட்டதான்‌ ரத 
முற்கண்ட மெய்ப்பொரு ளோர்க்களு ரேதித முந்துறுமே. [52௫ 


7 


பொய்பாராட்டல்‌. 
(இ-ள்‌.) தலைமகன்‌ தலைமகள்மாட்டுள்ளது மில்லதுங கூறிப்புகழ்ந்து 
கொண்டாடுதல்‌. ஆயின்‌; உள்ளது கூறுதலும்‌ பொய்பாராட்டலோவெனின்‌? 
அற்றன்று. பழட வரவன்‌ இல்லது கூறுவான்‌ உள்ளதை விட்டுவிடுவா 
_னல்லனென்க. 
- எல்லாரு மேத்துமிக்‌ கோன்வூம்சுத்‌ தாசி னிருஞ்சிலம்பில்‌ 
வல்லாருங்‌ கொங்கை மடமயி லேயுன்றன்‌ வார்குமுற்சிர்‌ 
செல்லார வேண்டி யலைவாய்ப்‌ பயமிகச்‌ சென்றலரி 
யல்லாரு மேலுமக்‌ கோசலம்‌ விட்டங்‌ கழுங்கிடுமே. _ (/0) 
இடம்பெற்றுத்‌ தழால்‌. ப 

இ- ள்‌.) தலைவன்தலைவியைத்தழுவுதற்கு வாய்த்த இட ததனடித கூறுதல்‌. 
முற்தத்‌ தவத்தின்‌ முழுதுல கேத்த முதிர்ந்துதித்த 
சந்தத்‌ தடமுலை யீர்நுந்தங்‌ கட்கணை தைத்தவலஞ்்‌ 
சிந்தத்‌ தயங்குமென்‌ சிந்தா குலமறச்‌ சேர்ந்ததர | 
விந்தத்‌ திருப்பத வேள்ஷஹம்சுத்‌ தாசீன்‌ வியன்பொழிலே. ்‌/// 

வ ழிபாடு மறுத்தல்‌. 

-(இ-ள்‌.) இரந்து பின்னிற்றன்‌ முதலாகப்‌ பொய்பாராட்ட லீறாகத்‌ லன 

வழிபட்டதனைத்‌ தலைவி மறுத்தல்‌. 
பண்ணேறு மென்மொழிப்‌ பாவலர்‌ பேோற்றுநற்‌ பைந்தமிழ்ச்சிர்‌ 
விண்ணேறு மாறமைத்‌ தோன்ஷூம்சுத்‌ தாசீன்‌ வியன்சிலம்பிற்‌ 


_.நண்ணேறு சாந்தஞ்‌ சமைந்தளி தேறலுஞ்‌ சார்ந்தளவி 
லெண்ணேறு போதங்கொண் மாதவி யேயெம்மை யேற்றரு ளோ (2) 


இடையூறு கிளத்தல்‌. 
(இ-ள்‌.) தலைவி வெட்கமுற்றுக்‌ கண்ணை மூடிக்கொண்டு நிற்றலினா லெழுந்த 
துன்பத்தைக்‌ கூறுதல்‌. 
பாட்டாற்றி வந்தநற்‌ பாவலர்‌ வேண்டும்‌ பரிசனைத்துங்‌ 
கேட்டாற்ற வல்லபு மான்ஷம்சுத்‌ தாசீன்‌ கிளார்வரைபபீர்‌ 
தேட்டாற்‌ நிகழ்ந்த செழுந்தன நீத்துக்கை சேரலர்போற்‌ 
கோட்டாற்றை விட்டுய ராமீன்‌ புரங்கொளுங்‌ கொள்கைநன்றே, 72] 


நீடுநினைந்திரங்கல்‌. 
(இ-ள்‌.) புணர்ச்சி யெய்தாமையா லிவளுள்ள மெஞ்ஞான்றியையுமோ? வென 
நெடுநேரந்‌ தலைவனினைந்து தலைவியைப்‌ பார்த்துக்‌ கூறுதல்‌. 


76 


பாராளு மன்னர்பி ரான்ஷும்சுத்‌ தாசின்‌ பனிவரைசோர்‌ 

காராளுங்‌ கூந்தற்‌ கனியமு தேயுன்‌ கனகவட 

மாராளுங்‌ கும்பத்‌ திணையே துணையாய்‌ மதித்தெழுந்துண்‌ 

ண்ராளு மந்தக்‌ கடி.தட நீந்தி நிலைப்பதென்றே. (1/4 
ப மறுத்தெதிர்‌ கோடல்‌. ப 
(இ-ன்‌.) முன்வழிபாடு மறுத்ததனை மறுத்துத்‌ தலைவி தலைவன்‌ கூறிய 
சொல்லை யேற்றுக்‌ கோடலைக்‌ கூறுதல்‌. போரேற்றா னென்பதற்குப்‌ 
போரெடிர்ந்தானென்புழிப்போல, எதிர்தல்‌ - ஏற்றல்‌. 

- கோடா தரு ள்குணத்‌ தோன்ஹம்சுத்‌ தாசின்‌ குளிர்வரைவாய்‌. 

வாடா மலர்த்தொடை மன்னர்‌ தங்‌ காமவெவல்‌ வாரிபொங்கி 

யோடா தெழுந்துறி னெஞ்சே நமக்கோ ர௬றுந்துணையாம்‌ 

நாடா தடுத்தெதிர்‌ நிற்குங்கொ லோதற்த நாணணையே [727 


வறிது நகை தோற்றல்‌. 
(இ-ள்‌.) தலைவி முகத்திலே சிறுநகை தோன்றுதல்‌. 
பொன்னா யொர௱ளிருமிப்‌ பூங்கொடி. தன்னுளப்‌ போக்களைத்து 
மென்னா மெனமயங்‌ கேந்தறம்‌ மேக்க விரட்கரசர்‌ 
மன்னா யபொளிருமெம்‌ மான்றாம்சுத்‌ தாசின்‌ மலையவெற்பின்‌ 
மின்னா யொளிர்ந்தது மெல்லிநல்‌ லாண்முத்த வெண்ணகை யே, (/8) 
இக்கவி உரைப்போருங்‌ கேட்போரு மின்மையாற்‌ கவிக்கூற்றென்று 
கொள்க. 
முறுவற்‌ குறிப்புணர்தல்‌. 
(இ-ள்‌.) தலைவி சிறுநகையின்‌ குறிப்பைத்‌ தலைவனுணார்தல்‌. 
பகைதந்த மன்னர்‌ தினந்தந்த மூல பலந்தனக்கோர்‌ ட 
தகைதந்த வண்ணஙல்பி ரான்ஷஒம்சுத்‌ தாசின்‌ றமிழ்ச்சிலம்பில்‌ 
வகைதந்த வேரளி கொண்டோர்‌ முலைக்கொடி மையலரு 
ணகைதந்த தாலினி மன்றம்‌ சுகமிவ ணண்ணிடுமே, [7 
முயங்குத லுறுத்தல்‌. 
“ (இ-ள்‌.) தலைவி புணர்ச்சிக்குடன்பட்ட அருமையை வற்புறுத்திக்‌ கூறுதல்‌. 
கலையான வந்த கவிவாணார்‌.. தம்மைக்‌ கனககுவி 
யபலையாள வைத்தபு மான்றூம்சுத்‌ தாச னருஞ்சிகர 


ரீ 


மலையாளங்‌ கண்டந்தக்‌ கோட்டா றடைந்தன்‌ மாமதன்வாய்ச்‌ 
சிலையாளஞ்‌ செய்தரு தேரர்‌ தெரிந்தினிச்‌ சேருதுமே, 
கல்வியின்‌ மகிழ்தல்‌. 

(இ-ள்‌.) தலைவன்‌ தலைவியைக்‌ கலத்தலான்‌ மகிழ்தல்‌. 
திடங்கண்ட வாணர்பி ரான்வூம்சுத்‌ தாசின்‌ செழுங்கிரிசேர்‌ 
விடங்கண்ட வேல்விழி மாதர சேயுன்றன்‌ மெய்படுமோ 
ரிடங்கண்ட சொர்க்கந்தற்‌ தின்பக்‌ கனி(பமு திந்தெனைபுன்‌ 
றநடங்கண்ட வாநந்த வெள்ளத்து னாழ்த்த தகைமைநன்றே, 


புகழ்தல்‌. 


(இ-ள்‌.) தலைவியினது நலத்தைத்‌ தலைவன்‌ வியந்து பாராட்டல்‌. 


குன்றா மணிப்புயக்‌ கோன்ஷம்சுத்‌ தாசின்‌ குளிர்வரைவாய்‌ 
-மின்றா ரணிகுழ லேயர விந்தமுன்‌ மெல்லடிச்சி' 
ரொன்றார வாடி யலைவாப்ப்‌ பயமலிந்‌ தேங்கு கண்ணீர்‌ 


பொன்றா திறைத்தொரு கானின்றண்‌ ணாந்தங்கண்‌ பூத்தது வே. 


(78) 


(79) 


(20 


இப்பதினாறு துறைகளுள்‌, இரந்து பின்னிற்றற்‌ கெண்ணல்‌ முதல்‌ 
நீடுநினைந்திரங்கலீறாகிய பத்தனுள்‌, வழிபாடு மறுத்தலொழிந்த ஒன்பதும்‌ 
வேட்கை யுணர்த்தற்கும்‌, வழிபாடு மறுத்தலொன்றும்‌ மறுத்தற்கும்‌, 


மறுத்தெதிர்கோடலும்‌ வறிதுநகை தோற்றலுமாகிய 
உடன்படற்கும்‌, ஏனைய நான்குங்‌ கூட்டத்திற்கு முரியன. 
இயற்கைப்‌ புணர்ச்சி முற்றிற்று. 


வன்புறை 


இரண்டும்‌ 


அ௮ஃதாவது-தலைவி ஐயுற்றவழி ஐயந்தீரத்தலைவன்‌ வற்புறுத்திக்‌ கூறல்‌: 
அஃது-ஐயந்தீர்த்தல்‌, பிரிவறிவுறுத்தலென இருவகைப்படும்‌; அவை: 
. ஏற்புறவணிதல்‌ முதல்‌ இடமணித்தென்ற லீறாகிய ஏழுவிரிகளையுடையன: 


அவை வருமாறு: - 


ஏற்புற வணிதல்‌. 


(இ-ள்‌.) புணர்ச்சியிடத்துத்‌ தலைவி புனைந்த முத்தார முதலிய கொங்கையணி 


குழலணிகள்வேறுபட்டவற்றைத்தலைவன்றன்கையினால்‌ வேறுபாடுதீரப்‌ புனைதல்‌. 


பொன்னணி சேர்புயத்‌ தோன்ஷம்சுத்‌ தரசன்‌ பொலன்கிரிவாழ்‌ 
மின்னணி நுண்ணிடை மெல்லிநல்‌ லாயுண்‌ மெலிந்திரங்கேன்‌ 


78 


முன்னணி பின்னணி முற்றும்‌ வகுத்து முதலிடைகான்‌ 
மன்னணி யாவுநின்‌ னாய(மு மின்புற மாட்டுவனே, . நீக 
அணிந்துழிநாணிய துணர்ந்து தெளிவித்தல்‌. 

(இ-ள்‌.) தலைவன்‌ அவ்வாறு புனைந்துழித்‌ தலைவி பாங்கியாலணியப்பட்ட 
அணிக்கு இவர்‌ கையாலணியும்‌ அணி வேறுபடுமென்றும்‌, அதைப்‌ 
பாங்கியறியில்‌ ஐயம்பிறக்குமென்றும்‌, நாணுற்றுவெட்கப்பட்டாளாக, 
அதைத்தலைவனறிந்து தலைவியைத்‌ தெளிவித்தல்‌. . 

பாவிய லாப்நீதருள்‌ வோன்ஷம்சுத்‌ தாசின்‌ பணிவரையி 

னோவிப மன்ன. வொளிர்முகத்‌ தாயுன்ற னுண்மைசெறி 

காவியங்‌ கைவைத்‌ தெழுத்தொடு சொற்பொருள்‌ கண்டழியாப்‌ ப 

பாவிய லோதி முடித்தே னணியும்பின்‌ னாய்தரவே. (22) 


ப ப பெருநயப்‌ புரைத்தல்‌. ப 
(இ-ள்‌.) இனி, தலைவன்‌ வருவானோ? வாரானோ? வென்று தலைவிமுகம்‌ 
வேறுபட; அதைத்தலைவன்குறிப்பாலுணர்ந்து தனது மிகுந்த காதலைக்‌ கூறுதல்‌. 
காதுங்‌ கனிந்துட்‌ கரைதரப்‌ பாடளி கா௱றிமி ன 
னேசது மொருகைப்‌ பிடியனம்‌ போனடறந்‌ தோங்குமி௫ 
போது முலைமுத்தந்‌ தந்துரை யாடற்‌ புதவலியொன்‌ 
ஆன்ம பரும்புகழ்‌ மால்ஹம்சுத்‌ தாசி னிறும்பகத்தே. ப ப 
தெய்வத்திறம்‌ பேசல்‌. ப ப 
ச . (இ- ள்‌.) மேற்கூறியதைத்‌ தலைவிதெளியா தவளாகத்‌ இரக்கச்‌ ப 
அவளுழ்வலியின்‌ நிறத்தைக்‌ கூறுதல்‌. 
நிதியா லுயர்ந்த துரைஷும்சுத்‌ தாசி ளெடுவரைவாய்த்‌ 
துதியா ரயில்விழித்‌ தூாமொழி யேயுடற்‌ றோமொழியே 
மதியா தியற்றும்‌ வலியூள தாயின்‌ மருவரு மோர்‌ 
விதியாம்‌ பிணையிழ்‌ பிணைப்புறு நம்மையும்‌ வெல்லரீதே. (247/ 
பிரியோனென்றல்‌. 
(இ-ள்‌.] தலைவன்‌ பிரிவனென்னுங்‌ கவற்சியால்‌ தலைவி யுடல்‌ விளர்ப்பக்கண்ட 
தலைவன்‌ உன்னைவிட்டுப்‌ பிரியமாட்டே னென்று கூறுதல்‌. 
சிறந்து வளர்நிதி யோன்டும்சுத்‌ தாசின்‌ செழுங்கிரிவாய்ப்‌ 
பிறந்து வளர்ந்தநற்‌ பெண்கொடி. யேயஞ்சிப்‌ பேதுறனிற்‌ 
றுறந்துங்‌ கனவி னனவோ டணுவுங்கை சோர்ந்திதய 
மறந்தும்‌ பிரியேன்‌ பிரியிற்‌ றரிக்கிலன்‌ மன்னுயிரே. (23 


72 


பிரிந்து வரு கென்றல்‌. 
(இ-ள்‌.) பிரியேனென்றது கேட்டு மகிழ்ந்த தலைவிக்குத்‌ தலைவன்‌ பின்பிரிந்து 
வருவேனென்று கூறுதல்‌. ப 
அற்றே ரணிகுழ லாயிழை யாய்பொழி லாடுதிபோர்ச்‌ 
செற்றே பகைதடி.ந்‌ தோன்வூம்சுத்‌ தாசின்‌ செழுங்கிரிவாப்ச்‌ 
- சற்றே பிரிந்து வருவேன்‌ றரியேன்‌ .றரிக்கினுமங்‌ 
கூற்றே யெனைக்கொடு வந்திடு மென்னக முன்னகமே, 728) 
இடமணித்தென்றல்‌. 
(இ-ள்‌.) தலைவனூர்தாரத்திலுள்ளதோ? சமீபத்திவுள்ளதோர வென்று தலைவி 
வருந்திய அதனைக்‌ குறிப்பாற்கண்ட தலைவன்‌ ஊரிருக்குமிட மிகச்‌ 
சமீபத்திலுள்ளதென்று கூறுதல்‌. 
போகத்திற்‌ அரி லுயர்விற்‌ றகைமி லுற்றபல 
போகத்திற்‌ அிர்த்தபு மான்ஷம்சுத்‌ தாசின்‌ பொலங்கிரிவாய்‌ 
- மேகத்தி லோங்கு குழன்மட வீர்நகர்‌ வேறலநம்‌ 
பூகத்தி லும்மூர்‌ கறிக்கொடி யேறிப்‌ புணர்ந்திடுமே. (2/7 
ப இவற்றுள்‌ முன்னைய நான்கும்‌ ஐயத்தீர்த்தற்கும்‌, பின்னைய மூன்றும்‌ 
பிரிவறிவுறுத்தற்கு முரியன. 
வன்புறை முற்றிற்று. 
தெளிவு. - ர 
அஃதாவது - தலைவன்‌ கூறிய சொல்லைத்‌ தலைவி 
மெய்யெனத்தெளிந்தாற்றுவது; இது - வகையும்‌ விரிய/மில்லாமனின்றது. 
வரன்பிறழ்நீ தாலு: மலைபிறழ்ந்‌ தாலு மதியபிரவி ்‌ 
தான்பிறழ்ந்‌ தாலும்‌ பிறழாத்‌ தகையர்சொற்‌ றான்றவறி 
யேன்பிறம்‌ வார்பிற முசர்வரு வார்மன மேங்குறல்பூதீ 
தேன்பிறம்‌ மார்பகத்‌ தோன்ஷம்சுத்‌ தாசின்‌ சிலம்பகத்தே, (28) 
தெளிவு - முற்றிற்று. 
பிரிவுழி மகிழ்ச்சி 
அஃதாவது - பிரிந்து போகுமிடத்துப்‌ போகின்ற தலைவி தன்மையைக்‌ கண்டு 
தலைவன்‌ மகிழ்தல்‌; இது - வகையின்றிச்‌ செல்லுங்கிழத்தி செலவுகண்‌ டுளத்தோடு 
சொல்லலும்‌ பாகனொடு சொல்லலுமாகிய இரண்டு விரிகளையுடையது; அவை வரு மாறு:- 


செல்லுங்கிழத்தி செலவுகண்‌ டுளத்தோடு சொல்லல்‌. 


(இ-ள்‌.) புணர்ச்சிக்குறி பிடத்தினின்றும்‌ பெயர்ந்து செல்லாநின்ற தலைமகளது 
செலவைக்கண்டு தலைவன்றன்னெஞ்சொடு சொல்லுதல்‌. 


80 


மேகமு மோர்கைவெண் சேரமனு மோர்கை விளக்கியிர 
நாகமுங்‌ கொண்டொரு நாகமு மன்னமு நாணுறவெச்‌ 
சோகமுந்‌ தீர்த்தருள்‌ வோன்ஷம்சுத்‌ தாசீன்‌ சுடர்க்கிரிவா 
பாகழமு மொல்க வசைந்துறு மானந்த மாருபபிரே, (29 
பாகனொடு சொல்லல்‌. 
(இ-ள்‌.) தலைவன்‌ றன்னைத்‌ தேடி வந்த தேர்ச்சாரதியிடத்தில்தலைவி 
செல்லுதலைக் காட்டிக்‌ கூறுதல்‌. 
- முன்னோடு பின்னு முறைமுறை பார்த்துண்‌ முதிருமச்சந்‌ 
- தன்னொடு வேர்ப்புந்‌ தணர்வுமென்‌ பேரன்புந்‌ தாங்கிமன்னார்‌ 
மன்ணொடு மானிகர்த்‌ தோன்ஷம்சுத்‌ தாசீன்‌ மலைவலவ 
பொன்னொடு மின்னெனப்‌ போவது பாரொரு: பூங்கொடி யே, (70 
பிரிவுழி மகிழ்ச்சி - முற்றிற்று.  * 
பிரிவுழிக்‌ கலங்கல்‌. 
அஃதாவது - தலைவி பிரிந்த: இடத்துத்‌ தலைவன்‌ வருந்துவது; அது 
மருளுற்றுரைத்தல்‌ தெருஞுற்றுரைத்தலென இரண்டு வகைப்படும்‌; அவை: 
ஆயவெள்ளம்‌ வழிபடக்கண்டிது மாயமோவென்றல்‌ முதல்‌ கண்படை 
பெறாது கங்குனோத லீறாகிய ஐந்து விரிகளையுடையன; அவை வருமாறு: - 
ஆயவெள்ளம்‌ வழிபடக்‌ கண்டிது மாய்மோவென்றல்‌. 
(இ-ள்‌.) தலைவியைப்‌ பிரிந்த மாதர்கூட்டம்‌ வந்து வஜி.படுதலைக்‌. கண்டு 
இம்மாதர்‌ கூட்டத்‌ துள்ளாளென்னைத்‌ தனித்துக்‌ கூடியது என்ன மாயமோ 
வென்று தலைவன்‌ மயங்கிக்‌ கூறுதல்‌. 
மெய்யோ டிரண்டெடுத்‌ தன்பொன்‌ .ளித்துயர்‌ மென்குழுவின்‌ 
மையோ டொர௱ிருங்‌ கணமதி போல்வதி வாரரிவணோசர்‌ 
கையோ டமர்தரு வோன்ஷம்சுத்‌ தாசின்‌ கனக வெற்பிற்‌ ப 
பொய்யோ கனவோ பிறிதோ வறியேன்‌ புணர்ந்ததுவே, 2) 
வாயில்‌ பெற்றுய்தல்‌. 
(இ-ள்‌.) தலைவி உயிர்ப்பாங்கி முகத்தை நோக்கிச்‌ செல்லுதலைப்‌ பார்த்துத்‌ 
தலைவன்‌ அ௮ப்பாங்கியைத்‌ தூதராகப்‌ பெற்று உய்வதாகக்‌ கூறுதல்‌. பாங்கி - 
பக்கத்திலிருக்கு முயிர்த்துணைவி. 


வருத்தி மயக்கு மயணோ யற்ற மருநீதுளதோரரிநீ 
திருத்தி மனமே பபினையே லிவட ஸிணைவிழிவண்‌ 


(4 


டருத்தி யறிந்தளிப்‌ போன்ஷம்சுத்‌ தாசீ னருட்கிரிவா 
யொருத்தி முகதா மரைமல ரோடி. யொளித்தது வே. 22) 
ப _ பண்பு பாராட்டல்‌. 
(இ-ள்‌.) தலைவியின தழகைத்‌ தலைவன்‌ வியந்து கொண்டாடுதல்‌. பண்பு - 
ஈண்டு அழகின்்‌மே னின்றது. 
அமு.படும்‌ வட்டு மலர்படும்‌ போது மமரிலெதிர்த்‌ 
தொடி.படுங்‌ கொம்பு முடைபடும்‌ வெற்பு மொளிர்சிறைக்குட்‌ 
பிடிபடும்‌ புள்ளும்பெம்‌ மான்வூம்சுத்‌ தாசீன்‌ பெருங்கிரிவாய்த்‌ 
துடிபடு நுண்ணிடை கொங்கைக்‌ கிணைசொலத்‌ தோற்றுறுமே, (23/ 
பயந்தோர்ப்‌ பழிச்சல்‌. 
(இ-ள்‌.) தலைவியைப்‌ பெற்றோரைத்‌ தலைவன்‌ வாழ்த்தல்‌. 
வந்திரந்‌ தார்க்கருண்‌ மால்‌ ஷம்சுத்‌ தாசீன்‌ மலையமின்னை 
யந்திர வாவியை மின்பக்‌ கனியை யெமக்களித்தோர்‌ 
சந்திர சூரிய ரள்ளானா வும்புகழ்ச்‌ சம்பனறா 
(பிந்திர னுஞ்சசி யூங்கடுத்‌ தோங்கி யபிலங்குகவே. (74 
கண்படைபெறாது கங்குனோதல்‌. ர 
(இ-ள்‌.) அன்றிரவிலே தலைவி தந்த ஆசையால்‌ நித்திரை பெறாது 
இருட்காலத்தைத்‌ தலைவன்‌ நொந்து கூறுதல்‌. 
படி யோர்‌ குடையிற்கொள்‌ வோன்ஷம்சுத்‌ தாசின்‌ பணிவரைமின்‌ 
முடியோ நிசிகட லோவிமி யிந்தோ முகமெனயாந்‌ 
துடியோ டுரைத்த தொடரா லெமையவை சூழ்ந்தெமழுந்து! 
விடியோ மெனநை்ண்‌ டுறுக்கிக்‌ கருக்கி வெகுண்டி டுமே. (257 
இவற்றுள்‌ முன்னைய தொன்றும்‌ மருளுற்றுரைத்தற்கும்‌, பின்னைய 
நான்குந்‌ தெருளுற்றுரைத்தற்கு முரியன. காட்சி முதல்‌ கண்‌ படை பெறாது 
கங்குனோ தலிறுதியாகக்‌ கூறிய முப்பத்தைந்து அ ற்பண்டட் ட்‌ முதல்நாள்‌ 
இத்‌ யென்க. 
பிரிவுழிக்‌ கலங்கல்‌ - முற்றிற்று. 
இடந்தலைப்‌ பாடு. 
அலதாவது - இயற்கைப்‌ புணர்ச்சியிற்‌ கலந்த தலைவன்‌ 
மறுநாளவ்விடத்தில்‌ வந்து தலைவியைக்‌ கூடுதல்‌; அது: தெய்வந்தெளிதல்‌, 


32 


கூடல்‌ விடுத்தலென மூவகைப்படும்‌; அம்மூன்றுந்‌ தந்த தெய்வந்‌ தருமெனச்‌ 
சேறல்‌ முதல்‌ ஆயத்துய்த்தலீறாகிய ஐந்து விரிகளையுடையன; அவை 
வருமாறு:- 
தந்ததெய்வந்‌ தருமெனச்‌ சேறல்‌. 
(இ-ள்‌.) முன்‌ கூட்டியவிதி யின்னுமவ்விடத்திற்‌ சென்றாற்‌ கூட்டுமெனத்‌ 
தலைவன்‌ சேறல்‌. 
. இன்றந்த வீகைய மின்மையும்‌ யார்க்கு மியல்பெனிழ்செம்‌ 
பொன்றந்த மார்பன்பு மான்ஷும்சுத்‌ தாசின்‌ பொதியவெற்பிற்‌ 
றுன்றந்த வண்பொமிற்‌ றோகையி னெம்முயிர்த்‌ தோகைமின்னை 
முன்றந்த தெய்வ மினுந்தரு மாலங்கு முற்துதுமே. (76, 
முந்துறக்‌ காண்டல்‌. 
(இ-ள்‌.) முன்போலத்‌ தலைவியைத்‌ தலைவன்‌ காணுதல்‌. 
மாறா வழுத மழையோசுகிறத. மருவுருவோ 
நூறா மணிவிளக்‌ கோமதி யோவிதி நுண்ணழகோ 
தேறார்‌ குடிகெடுத்‌ தோன்ஷம்சுத்‌ தாசீன்‌ சிலம்பகத்தோர்‌ 
கூறா யொளிரு முயிர்க்குயி ராமென்‌ குலதெய்வமே, (227. 
முயங்கல்‌. 
(இ-ள்‌.) தலைவியைத்‌ தலைவன்‌ புணர்தல்‌. 
முன்னார்க்‌ கதிபதி மால்ஹஷம்சுத்‌ தாசன்‌ மலையமுத 
முன்ன வருவா எளகங்களனிந்‌ தாடு மருள்வெளியு 
சென்னி லவரு மவளகம்‌. யானு மிரண்ட றவொன்‌ 
றென்னக்‌ கலந்த விருஞ்சுகம்‌ யார்க்கு மியம்பரிதே, (28) 
- புகழ்தல்‌. 
(இ-ள்‌.) தலைவன் தலைவியைப்‌ புகழ்நீது கூறுதல்‌. 
குடைபட்ட கோலுடைக்‌ கோன்ஷம்சுத்‌ தாசீன்‌ குளிர்சிலம்பின்‌ 
றொடைபட்ட கோதை யிவள்விழி நோக்கித்‌ தொடர்ந்துலைவாய்க்‌ 
கடைபட்டுத்‌ திப்பட்‌ டடிபட்டுச்‌ செம்புனற்‌ கக்கிக்கக்கி 
முடைபட்ட தன்றிச்‌ சரிப்பட்‌ டிலைபபினு மொய்கணையே, [79] 
ஆயத்துய்த்தல்‌. 
(இ-ள்‌.] தலைவன்தலைவியை மகளிர்‌ கூட்டத்துள்‌ விடுத்தல்‌. 


முலைகாட்டி முத்த ஈகையிதம்‌ காட்டி முழுதுமின்ப 


83 


நிலைகாட்டிக்‌ காட்டுமென்‌ னெஞ்சமன்‌ னீர்கமழ்‌ நெய்ந்நிணவே 
லிலைகாட்டி பயோங்குகை யோன்ஷூம்சுத்‌ தாசீ னிருஞ்சிகர ப 
மலைகாட்டி யாடுநும்‌ மாயத்துட்‌ போந்தங்கு மன்னுக வே, (10/ 
இவற்றுள்‌ - தந்ததெய்வநீ்‌ தருமெனச்சேறலொன்றுநீ தெய்வந்‌ 
தெளிதற்கும்‌, காண்டல்‌ முயங்கல்‌ புகழ்தலாகிய மூன்றுங்கூடற்கும்‌ 
ஆயத்துய்த்தலொன்றும்‌ விடுத்தற்கு ட இதுவரையும்‌ இரண்டா நாள்‌ 
நிகழ்ச்சி. 
"இடந்தலைப்பாடு முற்றிற்று: 
பாங்கற்‌ கூட்டம்‌ 
அஃதாவது - மூன்றாநாள்‌ தோழனாற்‌ கூடுங்‌ கூட்டம்‌; அது: சார்தல்‌ 
கேட்டல்‌, சாற்றல்‌, எதிர்மறை, தேர்தல்‌, கூடல்‌, பாங்கிற்‌ கூட்டலென 
எழுவகைப்படும்‌; அவ்வேழுநீ தலைவன்‌ பாங்கனைச் சார்தல்‌ முதல்‌ பாங்கிற்‌ 
கூட்டலீறாகிய இருபத்து நான்கு விரிகளையுடையன; அவை வருமாறு: - 
தலைவன்‌ பாங்களைச்‌ சார்தல்‌. ப 
(இ-ள்‌.)] தலைவன்‌ தலைவியால்‌ வந்த ஆசைநோய்‌ தோழனா லன்றித்‌ 
தீராதென்றெண்ணி அவனைச்சார்தல்‌. 
வாவிபிற்‌ காளிநற்‌ பரலொடு நதீரென மாதல௪ஞ்‌ 
சீவியி லோங்குபு மான்ஷம்சுத்‌ தாசின்‌ சிமையமத 
னேவிய வெஞ்சிகிக்‌ கஞ்சிநெஞ்‌ சேயினை யேல்வருவா ப 
பாவியி னரவியன்‌ னானுள னின்றென்‌ னருந்துணைக்கே. [4/7 
பாங்கன்‌ தலைவனையுற்றது வினாவல்‌. ப 
(இ-ள்‌.] பாங்கன்‌ தலைவனது மனமும்‌ புயமும்‌ வாடிய வேறுபாடு கண்டு 
இவ்வேறுபாடு வந்ததற்குக்காரண மென்னைச யென்று கேட்டல்‌. 
நீடாழி வைய நிலைபிறழ்ந்‌ தாலு நிலாப்பகலற்‌ 
றோடா தொமியினு மொண்டமிழ்‌ தேர்ந்துணர்ந்‌ தோர்க்கொருத்தல்‌ 
கோடானு கோடிதந்‌ தோன்னூம்சுத்‌ தாசீன்‌ குளிர்சிலம்ப 
வாடா க கலால்‌! வாடிய வாறென்‌ வழுதீதுக யே, (72 
தலைவனுற்றதுரைத்தல்‌. 


இ-ள்‌.) அங்ஙனங்‌ கேட்ட பாங்கனுக்குத்‌ தலைவன்‌ தனக்குற்ற வேறுபாட்டின்‌ 
காரணத்தைக்‌ கூறுதல்‌. 


(ர 


நீதஞ்‌ செறிகுணத்‌ தோன்ஷூம்சுத்‌ தாசீ னெடுங்கிரிவா 

யேதற்‌ தவிருற வோயெழுிற்‌ காமனுற்‌ றெய்தருமென்‌ 

போதஞ்‌ சரியப்‌ பொறியளி சரடப்‌ பொருதுதந்த 

த. கடுப்ப மலிபுலன்‌ மூர்த்ததொர்‌ மாதங்கமே, (7.7 


கற்றறி பாங்கன்‌ கழறல்‌. 
(இ-ள்‌.) வேதாகமங்கள்‌ யாவுங்‌ கற்றறிந்த பாங்கன்‌ தலைவனை பிடித்துக்‌ கூறல்‌. 
என்னே கலைகண்‌ முழுதுற வாய்ந்தின்‌ றெழிலளகை 
மன்னே யெனவரு மால்ஷம்சுத்‌ தாசின்‌ மலையவெற்பின்‌ 
பொன்னே .புரையுமெய்‌ பூணலங்‌ கண்ட புரவலவம்‌ 
மின்னே நிகர்த்தபெண்‌ பேதைக்‌ கழிதல்‌ வியப்பலவே. (44) 
கிழவோன்‌ கழற்றெதிர்‌ மறுத்தல்‌. 
[இ- ள்‌.) பாங்கன்‌ கூறிய உறுதிமொழியைத்‌ தலைவன்‌ மறுத்தல்‌. 
ஆட்சியங்‌ கோலுங்கொள்‌ வோன்வூம்சுத்‌ தாசி னரு ண்மலைமின்‌ 
மாட்சியுங்‌ கொங்கை மலையும்‌ வதன மலருமைம்பா 
னீட்சியும்‌ பால நிலவும்‌ புருவ நிலைமையுங்கண்‌ 
காட்சியுங்‌ காண்கிலை காண்கிற கவல்வைகொல்‌ கட்டுரையே. (427) 
ப பாங்கன்‌ கிழவோற்‌ பழித்தல்‌. 
(இ-ள்‌.) அங்ஙனங்‌ கூறிய தலைவனைப்‌ பாங்கன்‌ நிந்இித்துக்கூறுதல்‌. 
அரரைத்‌ தருவையன்‌ னோன்ஷும்சுத்‌ தாசீன்‌ கனகவெற்பொன்‌ 
-னாரை நிகர்ப்பவொ ராயிமை யாட்கங்கி லாதவிடைச்‌ 
சீரை நினைந்துடைந்‌ தாயர சேயிது தேரிற்சிறு 
கோரை வளர்ந்துயர்‌ கோபுர மாய்த்தெனுங்‌ கொள்கைத்தன்றே, (46/ 
. கிழவோன்‌ வே ட்கை தாங்கற்‌ கருமைசாற்றல்‌. 
(இ-ள்‌.) தலைவன்‌ பாங்கனை நோக்கி நீ பழிக்கின்ற என்னுள்ளந்தேறுதற்ு 
வேட்கை யென்னாற்‌ றாங்க முடியாதெனக்‌ கூறுதல்‌. 
துங்கற்‌ தருகுணத்‌ தோன்ஷம்சுத்‌ தாசின்‌ சுடர்க்கிரிவாய்ழ்‌ 
தங்கங்‌ கடுத்தொளிர்‌ தையனல்‌ லாடனந்‌ தாங்கிடைவெஞ்‌ 
சிங்கம்‌ பிளந்த செழுமுரத்‌ தன்பநின்‌ நியெனுஞ்‌ சொற்‌ 
புங்கம்‌ புகுதிற்‌ பொறுப்பன்கொ லோவுயிர்‌ பொன்றுறுமே, (47) 
பாங்கன்‌ றன்மனத்தமுங்கல்‌. 


(இ-ள்‌.] அதுகேட்ட பாங்கன்‌ எம்பெருமான்‌ ஆற்றானா யிவ்வாறு கூறினால்‌ 
அதற்கு நானென்‌ சொல்வேனென்று தன்னுள்ளே வருந்துதல்‌. . 


9 


முத்துண்‌ டொளிர்புயத்‌ தோன்ஷம்சுத்‌ தாசின்‌ முதிர்கிரிவா 
யெத்துண்‌ டிலகுமொ ரேந்திழை யெய்த விணைவிழிவேறி 
குத்துண்‌ டிருழமுலைக்‌ கோடுண்‌ டனுதினங்‌ கூர்ந்தமையறி ப 
பித்துண்‌ டமிந்தன னம்மர சென்செயும்‌ பேருலகே . (48) 
பாங்கன்‌ றலைவனோட.ழங்கல்‌. ப 
(இ-ள்‌.) இங்ஙனம்‌ வருந்திய பாங்கன்‌ சசயாதவனாய்த்‌ தலைவனோடு 
வருந்துதல்‌, ப 
கலக்‌ தரு மொரு கட்கடை மாதிடு காமவலை 
(பிலகஞ்‌ சுழலுனக்‌ கென்சொலென்‌ னோவினி யெங்குமொளிர்‌ 
திலக மெனவமர்‌ வேரன்ஷம்சுத்‌ தாசின்‌ சிமைய வெற்ப ட தர 
வுலகம்‌ புரளி லொருவருண்‌ டேோவதை யொத்சிடற்கே. 79] 


எவ்விடத்தெவ்வி பபா ந்றென்றல்‌. 


(இ- ஸ்‌ பாங்க னிவ்வாறு கூறியும்‌ தலைவன்‌ வருந்துதலைக்கண்டு இவன்‌ 
தலைவியைக்‌ கூடாதொழியின்‌ இறந்துபடுமென்று தேறித்‌ தலைவனை நோக்கி 
நின்னாற்‌ காணப்பட்ட ௨௫ எந்தவிடத்து எந்தவியலை யுடையதென்று 
வினாவுதல்‌. ப 

வானககஞ்்‌ சுழ்ந்த மகிதலத்‌ துன்மன வன்மையெலிலாநீ 

தானகற்‌ றற்கெழுூ மம்மான்‌ றனக்கிடந்‌ தண்ணருட்கோ 

ரானகம்‌ போன்றமார்‌ வோன்ஷம்சுத்‌ தாசீ னருஞ்சிகர்கி ப 

கானக மோகட லேரவிய லேது கழறெனக்கே. .. 50) 

அவன”திவ்விடத்திவ்வியற்றென்றல்‌. 

(இ-ள்‌.) தலைவன்‌ என்னால்‌ காணப்பட்டவுரு இந்தவிடத்து இந்த இயலை 
யுடையதென்று கூறுதல்‌. . 

புயலே குழலம்‌ புயமே முகமுடற்‌ பொன்னிடைநூல்‌ 

கலே விழிமக்‌ கனியே மொழிழமுலை கைக்களிறென்‌ 

மயலே தருவாட்‌ கியலிட மார்வல மாரழைமழை 

பெய்லே பெறுகரத்‌ தோன்ஷிம்சுத்‌ தாசின்‌ பெருவனமே, 5/7 


பாங்கணிறைவனைத்‌ தேற்றல்‌. 


(இ-ள்‌.) இவ்வாறு நீ வருந்தா தொழிக: நீ சொன்ன குறியிடத்துச்‌ சென்ற 
தலைவியைக் கண்டு யான்‌ வருகிறேனென்று தலைவனைப்‌ பாங்கன்‌ தேற்றல்‌. 
திருவே யமர்புயத்‌ தோன்ஷம்சுத்‌ தாசின்‌ செழுங்கிரிசோர்‌ 
மருவேய்‌ பெருவனத்‌ துன்மன மாள்வித்து மன்னுயிரைப்‌ 


86 


பொருவேல்‌ விழியைம்‌ புலன்கொளு மாசையைப்‌ போந்தறிந்து 
வருவேன்‌ வருமள வும்பொறுப்‌ பாயென்றன்‌ மன்னவனே. ப (5.27 


குறிவழிச்சேறல்‌. 
(இ-ள்‌.) தலைவன்கூறிய குறியிடத்துத தலைவியைக்‌ காணப்பாங்கள்‌ தேடிப்போதல்‌. 
.. முலைம்பகை கண்டு மொழிப்பகை தேடு. முழுதுமக்ககி ப 
கொலைப்பகை கொய்ய வெழுவள்கொலி லோநறை கூர்வனத்தும்‌ 
பலைப்பகை கொள்ளுரத்‌ தோன்வூம்சுத்‌ தாசீன்‌ பனிவரைவாய்க்‌ 
கலைப்பகை தோட்டுணைக்‌ காவலன்‌ கண்டவக்‌ காரிகையே. (3327 


இறைவியைக்‌ காண்டல்‌. 
(இ-ள்‌.) அங்ஙனந்‌ தேடிச்‌ சென்ற பாங்கன்‌ தலைவியைக்‌ காணுதல்‌. 
வானே முடிவடி வாளே விழிமலர்‌ வாய்வரைதோள்‌ 
தேனே மொழிமதிச்‌ சீரே முகமுடற்‌ றேகமெங்கு 
நானே யெனப்புரப்‌ போன்ஷும்சுத்‌ தாசி னளிர்வரைமின்‌ 
றானே பெருவனத்‌ தெம்மிறை சொற்றவத்‌ தாழ்குழலே. (547 


இகழ்ந்ததற்கிரங்கல்‌. ப 
(இ-ள்‌.) தலைவி பேரழகைக்‌ கண்ட பாங்கன்‌ காணாமுன்னம்‌ ர்றெகப்வன 
யறிவின்றியிகழ்ந்தன மென்றிரங்கிக்‌ கூறுதல்‌. 
தாவுண்டு செல்பரி வேள்ஷம்சுத்‌ தாசின்‌ றமிழ்வரைவாய்‌ 
மேவுண்டு வாழுமிவ்‌ வெண்ணகைத்‌ தேமொழி வின்னுதனோக்‌ 
கேவுண்டு நெஞ்ச மினைவுண்டு வநீதவென்‌ னேந்தலையா. ப 
னோவுண்டு வாட நுவன்றவெ லாமென்ற னொய்யறிவே, நத) 
தலைவனை வியத்தல்‌. 
(இ-ள்‌.) தலைவி கண்வலையிற்௫க்கி அத்தடையோடுந்‌ தலைவன்‌ நம்மிடத்து 
வந்தது வியப்பென்று பாங்கன்‌ அதிசயித்துக்கூறுதல்‌. 
பொறையார்‌ பெருந்தனப்‌ பொற்றொடிச்‌ சிற்றிடைப்‌ பூவைமின்னா 
ணிறையா ரலர்க்குழ விீண்முகி லோடி நிகழ்த்துபன்னூறி 
குறையா துணர்ந்தவென்‌ கோன்வும்சுத்‌ தாசின்‌ கொழுங்கிரிவாம்‌. 
மறையா திருந்ததெவ்‌ வாறெம்பி ரான்கலை மாமதியே, (36/ 


- இதுவுமது. 
 கலைதாண்டி யோங்குமிக்‌ கோன்ஷும்சுத்‌ தாசின்‌ அன்னச்‌ 
னிலை தாண்டிக்‌ கூற்த னிசிதாண்டி.த்‌ தேம னிலவுமுலை 


57 


மலைதாண்டித்‌ தூண்ட மதிதாண்டி யெம்மன்‌ மறிநயன | 
வலைதாண்டிக்‌ காம வலைதாண்ட. வந்ததங்‌ கற்புதமே. (57. 
ப தலைவியை! வியத்தல்‌. 3 
(இ-ள்‌.) தலைவியைப்‌ பாங்கன்‌ வியந்து கூறுதல்‌. 
பருக்கும்‌ பெருமுலைம்‌ பாரத்தி னந்தரப்‌ பற்றொழிந்திங்‌ ப 
கிருக்கு மொருமின்‌ னிவள்விழி நோக்கிணை யென்று(ுற்றோர்‌ . 
திருக்குங்‌ கருத்துமொத்‌ தோன்ஷூம்சுத்‌ தாசின்‌ சிலம்பரசைக்‌ 
கருக்கு மயல்விடக்‌ காய்வுக்‌ கமுதெனக்‌ காத்திடுமே, - (59). 
இவ்வைந்தும்‌ பாங்கள்றன்னுட்‌ கூறியவை. ப 
தலைவன்றனக்குத்‌ தலைவி நிலைகூறல்‌. 
(இ-ள்‌.) தலைவி குறியிடத்துத்‌ தனித்து ர நிலையைப்‌ பாங்கன்‌ - 
கண்டுவந்து தலைவனுக்குக்‌ கூறுதல்‌. ப 
காவுங்கண்‌ டேன்குழற்‌ காடுங்கண்‌. டேனின்னைக்‌ காத்துறுகட்‌ 
கோவுங்கண்‌ டேனுடற்‌ கோலங்கண்‌ டேனலங்‌ கூர்பொருளும்‌ 
பாவங்கண்‌ டேமகிழ்‌ வோன்னம்சுத்‌ தாசீன்‌ பனிவரையாய்‌ திர 
யபாவங்கண்‌ டேன்கண்டி லேனிறை வாநின்‌ னியலின்மையே, (59). 


ப தலைவன்‌ சேறல்‌. 
.. (இ-ள்‌.) தலைவன்‌ பாங்கன்‌ சொற்படி குறியிடத்து.ப்‌ போதல்‌. 
மனமாய்‌ விரைந்தவண்‌ மன்னுதற்‌ கேற்ற வழியெதுவு 
மினமா யறிந்தில மேயக மேசெய்வ தேதெளியோ௱ர்‌ 
தனமா யொளிரும்பு மான்ஷம்சுத்‌ தாசன்‌ றடஞ்சிலம்பி 
னனமா யமர்ந்துநிறி பார்தமைக்‌ கூட. யளாவுவதற்கே. (60 
தலைவியைக்‌ காண்டல்‌. 
(இ-ள்‌./ தலைவன்‌ தலைவியைப்‌ பார்த்தல்‌. 
வற்றாச்‌ சுகிர்தமெய்‌ வாழ்வளிச்‌ தென்னுள மன்னிநின்ற 
முற்றா முகிழ்முலை மொய்குழு லாள்கலை (மற்றுமுற்றக்‌ 
கற்றார்க்‌ கமுதனை யான்மம்சுத்‌ தாசின்‌ கனகவெற்பட்‌ ட கதா 
பெற்றா மரையனம்‌ போற்றனி நின்றனள்‌ பூம்புனத்தே, (6/. 
_ . கலவியின்‌ மகிழ்தல்‌. ட 
(இ-ள்‌.) புணர்ச்சியின்‌ மகிழ்தல்‌. 
மெய்யுஞ்‌ செவியும்‌ விழிநாசி வாயும்‌ விறரைந்தருத்திப்‌ 
பெய்யு மழமுதப்‌ பிழம்பனை யீரும்மிற்‌ பெற்றசுகம்‌ 


௦5 


பொய்யும்‌ புலையுமற்‌ றோன்ஷஷம்சுத்‌ தாசின்‌ பொதியவெற்பி 
லெய்யுங்‌ ககனோ மு.கதலத்‌ தாருமிங்‌ கெய்தரிதே. (62 
புகழ்தல்‌. 
(இ-ள்‌.) தலைவன்‌ புஊர்ந்த பின்‌ றலைவியைப்‌ புகழ்ந்து கூறுதல்‌, 
அலைவாய்ப்‌ படிந்தனை யாகமுங்‌ கூனி யறக்குறுகி 
மலைவா யெழுந்தனை மாசே செறிந்தனை மாமறை நூற்‌ 
கலைவாய்‌ வருமியல்‌ போன்ஷூம்சுத்‌ தாசீன்‌ கனகமலை 
நிலைவா பமிணைமுலை நேர்நுத லொத்திலை நீணிலவே. (6.2) 


பாங்கியொடு. வருகெனப்‌ பகர்தல்‌. 
(இ-ள்‌.) இனி நீ யுன்னுயிர்ப்பாங்கியடனே வருவாயென்று அக்பர்‌ 
தலைவன்‌ கூறுதல்‌. ப 
கண்ணுக்‌ கிமையுங்‌ கடத்துக்‌ குயிருங்‌ கலந்ததொத்தெம்‌ 
மெண்ணுக்‌ கருளனை யீரினை நீரிவ ணேகினென்றும்‌ 
பண்ணுக்‌ கிசைபுக மோன்வும்சுத்‌ தாசின்‌ பனிவரையாய்‌ 
மண்ணுக்‌ கணிசெய்நும்‌ மன்னையர்‌ தம்மொடு மன்னுகவே, (64/ 


*்‌ 


பாங்கிற்‌ கூட்டல்‌. 
(இ-ள்‌.) தலைவன்தலைவியை ஆயத்துச்‌ செலுத்துதல்‌. ஆயம்‌-மாதர்‌ கூட்டம்‌. 
கோவா யொரளிருங்‌ குளிர்மதி நோக்கிக்‌ குலவுமல்லிப்‌ 
பூவாய்ப்‌ பொலிவறமப்‌ பூவைநல்‌ லாய்பைம்‌ பொருளனைத்து 
நாவாய்‌ தருகடற்‌ கோன்ஷம்சுத்‌ தாசீனளிர்வரையா 
யேவா தொழுகிநின்‌ னேவல்செய்‌ யாயங்கண்‌ டே பப்ந்தரு ளே, (65) 
இவற்றுள்‌ - முன்னைய மூன்றுஞ்‌ சார்தல்‌ கேட்டல்‌ சாற்றலென்னு மூன்றற்கும்‌, 
பாங்கன்‌ கழறல்‌ முதல்‌ கிழவோன்‌ வேட்கை தாங்கற்‌ கருமை சாற்றலீறாகிய நான்கும்‌ 
எதிர்மறைக்கும்‌, பாங்கன்றன்‌ மனத்தழுங்கல்‌ முதல்‌ தலைவன்‌ றனக்குத்‌ தலைவி 
- நிலைகூறலீறாகிய பதினொன்றும்‌ நேர்தற்கும்‌, தலைவன்‌ சேறல்‌ முதல்‌ புகழ்தலீறாகிய 
நான்கும்‌ கூடற்கும்‌, தலைவன்‌ றலைவியைப்‌ பாங்கியொடு வருகெனப்‌ பகர்தலும்‌ 
தலைவன்‌ றலைவியைப்‌ பாங்கிற்‌ கூட்டலுமாகிய இரண்டும்‌ பாங்கிற்‌ கூட்டற்கு முரியன. 
பாங்கற்கூட்ட முற்றிற்று. ்‌ 


வு ச வை கை என கன்‌ க. 


39 


பாங்கிமதியுடன்‌ பாடு. 


அஃதாவது - தலைவி வேறுபாட்டைப்‌ புணர்ச்சியுண்மை யறிந்தாராய்நீது தோழி 
தன்மஇயை யுடன்படுத்தல்‌; அது: முன்னுறவுணர்தல்‌ குறையுறவுணர்தல்‌ இருவரு 
முளவழி யவன்வர வுணர்தலென மூன்று வகைப்படும்‌; அவற்றுள்‌ 
முன்னுறவுணர்தலாவது தலைவனைப்‌ புணர்ந்து மீண்டுவந்து தன்‌ முன்னுற்ற 
தலைவியின்‌ வேறுபாட்டைப்‌ பாங்கி கண்டு அதனானே கூட்ட முண்மை யறிதல்‌; அது: 
வகையின்‌ வகையாய்‌ ஐயமுற்றோர்தல்‌, ஜயந்தீர்தல்‌, பல்வேறு கவர்பொருட்‌ சொல்லி 
நாடலென மூன்றாம்‌; அவை வருமாறு: - ப 
- தோற்ற்த்தாலாராய்தல்‌, ப 
(இ-ள்‌. தலைவி புணர்ச்சியாற்‌ பெற்றதோ ரழகைக்கண்டு பாங்கி சந்தேஇத்தல்‌. 
பந்தாடி யோவம்‌ மனைபயின்‌ றோமலர்ப்‌ பைந்தடதீதின்‌ 
சிந்தடி. யோபுனற்‌ சேறுசெய்‌ தோதெவ்வர்‌ திர்தரச்சி 
னந்தாடி வென்றபு மான்வஷூம்சுத்‌ தாசீன சகுத்தினிடைத்‌ 
தந்தாடி. வாடு முலையிவண்‌ மேனி தளர்ந்தது வே. (66 
ப ஒழுக்கத்தாலாராய்தல்‌. 
(இ-ள்‌.) தலைவி தெய்வந்தொழாமை முதலியகண்டு பாங்கி சந்தேஇித்தல்‌. 
சதி;பாய்ச்‌ சழுன்றெழு ௪ந்தஞ்‌ ௪ரித்தடர்‌ தாம்பிரநன்‌ 
னதியார்‌ துறையனங்‌ கோன்ஷும்சுத்‌ தாசீ னகத்துளவன்‌ 
றுதியாய்ப்‌ பெருகிச்‌ சுருணமொத்‌ தேவெண்மை சூழ்ந்துபரிந்த 
மதிபாய்த்‌ துலங்கு மதியே தொழுத்‌ மாதரசே, ப (677 
௬னைநயப்புரைத்தல்‌. . 
(இ-ள்‌.) பாங்கி தலைவி யுள்ள நிகழ்ச்சியை வெளிப்படுத்தச்‌ சுனையினது 
நன்மையைக்‌ கூறல்‌. 
அணியுற்‌ திருத்தி மழகும்‌ பொருத்தி யழிதருநறி 
றுணியு மிருத்தித்‌ துளிந்‌ ரரூதீதீத்‌ தொடர்நீதரசர்‌ 
பணியும்‌ பதத்தனெம்‌ மான்ஷூம்சுத்‌ தாசீன்‌ பதியினவர்க்‌ 
கணியம்‌ புனைந்ததெங்‌ கண்மணி (பீரெக்‌ கவின்சுனையே, (62 
௬னைவியரந்துரைத்தல்‌. 
(இ-ள்‌.) பாங்கி அச்சுனை வியப்பை யானுமாடிக்‌ காண்பேனென்று கூறல்‌. 
காவி சிவந்து கமலம்‌ பசந்து கருதுமல்லி 
மேவி வெறுத்து விடுமே லடியேன்‌ விளங்கு மொன்னா 
ராவி யகற்றுமெம்‌ மான்வூம்சுத்‌ தாசீ னணிவரையாய்த்‌ 
தாவி பயொளிருமின்‌ னேகுடை வேனந்தத்‌ தண்டனையே. (69 


90 


தகையணங்குறுத்தல்‌. 
(இ-ள்‌.) தலைவியினது வேற்றழகு கண்டு அவளைத்‌ தெய்வப்‌ பெண்ணாகப்‌ 
' பாங்கி வலியுறுத்திக்‌ கூறுதல்‌. ப 
காவே புகுந்து கழங்காடி யாடிக்‌ கதித்தசுனைப்‌ 
பூவே கொணருமென்‌ பொன்னுருப்‌ போன்றுமிப்‌ பூதலத்தோர்‌ 
கோவே யெனவரு வோன்ஷூம்சுத்‌ தாசின்‌ குலக்கிரிமின்‌ 
றேவே வெளுத்திதழ்‌ மெய்பசந்‌ தக்கஞ்‌ சிவந்தனையே, % (70 - 
நடங்க நாட்டம்‌. ப 3 
(இ-ள்‌.) தலைவி நடுங்கத்தக்கதாகப்‌ பாங்கி யாராய்தல்‌. 
பொய்யா மொழித்திறத்‌ தொன்வூம்சுத்‌ தாசீன்‌ பொதியைமலர்ச்‌ 
செய்யா ளெனவொளிர்‌ சேயிழை மீரவன்‌ செம்பொன்மழை 
பெய்யா விருந்து பிறங்கிச்‌ சிவந்த பெருங்கரம்போன்‌ 
மையார்‌ களிற்றொரு கோடுகண்‌ டேமன மாழ்கினனே, ரதி 
ப இத்துணையு மூன்றாநாள்‌ நிகழ்ச்சி யென்க. 


குறையுறவுணர்தல்‌. 
அஃதாவது - தலைவன்‌ தழை முதலியவற்றைக்‌ கொண்டு தன்பாற்‌ குறை யுற்று 
நிற்பக்‌ கண்டு பாங்கி அதனானே கூட்டமுண்டென்றறிதல்‌; அது: தேர்தல்‌ தெளிதலென 
இருவகைப்படும்‌. தேர்தல்‌-ஆராய்ச்சி செய்தல்‌. அவை வருமாறு:- 
பெட்டவாயில்‌ பெற்றிரவு வலியுறுத்தல்‌. 
(இ-ள்‌.) இயற்கைப்‌ புணர்ச்சிக்குப்‌ பின்னர்ப்‌ பிரிவுழிக்‌ கலங்கலின்‌ வாயில்‌ 
பெற்றுப்தலென ஆண்டு விரும்பப்பட்ட பாங்கியைத்‌ தலைவன்‌ தூதாகப்‌ 
பெற்றுக்‌ குறையிரத்தலை வற்புறுத்திக்‌ கூறுதல்‌. 
பொருளா லறமும்‌ பொலிவாற்‌ புகழும்‌ பொருந்துறல்போற்‌ 
றெருளா லுயர்ந்தபி ரான்ஷம்சுத்‌ தாசீன்‌ செழுஞ்சிலம்பி 
லிருளா மதி(ழழகத்‌ தேந்திழை தன்னுயி ரென்னுமிவ 
ளாருளாற்‌ பெறலா மகமே பவட னருந்தனமே. (727 
ஊர்‌ விணாதல்‌. 
. (இ-ள்‌.) கலைவன்‌ கண்ணியுநீ தழையுமேந்திக்‌ குறையுற்றவன்‌ போலவந்ீது நின்று 
ஊர்யாதென்று பபங்கியைக்‌ கட்டல்‌, 
மதியே நிகர்த்த மலர்முகத்‌ திர்வண்மை வாயந்தவிரு 
நிதியே யெனவருள்‌ வோன்ஷம்சுத்‌ தாசி னெடுவரைக்கோர்‌ 


91 


புதியேன்‌ நனியிவண்‌ பேோந்தன ஸனும்மிற்‌ பொலிவறுமப்‌ 

பதியே துரையீர்‌ பகரிற்‌ சிதறுங்கொல்‌ பான்முத்தமே. 
பெயர்‌ வினாதல்‌. 

(இ-ள்‌.) வெளி. 

காரே யனைய கருங்கும லீர்நழ்‌ கனகமணிச்‌ 

சீரே பெறுகழ லோன்ஷூம்சுத்‌ தராசின்‌ செழுஞ்சிலம்பி 

லூரே யுரைக்ககி லீருமக்‌ கின்றுவந்‌ துற்றதிரமப்‌ 

பேரேனு மோதுதி ரேழையென்‌ மீது பிரி;யமுற்றே. 
கெடுதிவினாதல்‌. 


(இ-ள்‌.] கெட்ட பொருளைத்‌ தலைவன்‌ பாங்‌ கியிடத்தில்‌ வினாவுதல்‌. 


துப்புண்டு சேக்குந்‌ துவரித மீரென்‌. சுடர்க்கணைமுன்‌ 
றப்புண்‌ டடிக்கடி தாவுன்‌ டொருமான்‌ றரணிமூறிறு 
மொப்புண்‌ டொளிர்புயத்‌ தோன்ஷம்சுத்‌ தாசி னுயர்வரைவாய்‌ 
வெப்புண்‌ டொழித்துறக்‌ கண்டதுண்‌ டோவிளன்ளு வீரெமக்கே. 
வழிவினாதல்‌. 

(இ-ள்‌.) தலைவன்‌ றான்செல்லும்‌ வழியைப்‌ பாங்கியிடங்‌ கேட்டல்‌. 
கல்லுங்‌ கருதுங்‌ கதைனத்‌ தீரொளி கண்டுகதி 
மெல்லும்‌ பாணிழமி யோன்ஷூம்சுத்‌ தரசி ஸிருஞ்சிவம்பிற்‌ 
செல்லும்‌ வழிதெரி யேன்றிகைத்‌ தேனுளந்‌ தேர்ந்தகலச்‌ 
சொல்லு மொருவழி சொன்னா லிலையிலைச்‌ சூழ்பிழையெ, 


ஓழிந்தது வினாதல்‌. 

(இ-ள்‌./ பாங்கி யொன்றும்‌ பேசாஇருத்தலைத்‌ தலைவன்‌ கேட்டல்‌. 
பெருவாய்ப்‌ பிடிநடைப்‌ பெண்ணணங்‌ கீர்விண்‌ பிறங்குமஞ்சு 
தருவாய்த்‌ தினந்தரு வோன்ஷுூம்சுத்‌ தாசீன்‌ நமிம்ச்சிலம்பின்‌ 
மருவாய்க்‌ கமல மலர்கண்டு வாடு மதீழுகத்துநீ 
திருவாய்‌ திறந்தொரு செய்திசொன்‌ னாலென்ன தீவினையே, 


பாரே யிவர்‌ மனத்தெண்ணம்‌ பாதெனத்‌ தேர்தல்‌. 


(73) 


( 74] 


(757 


(757 


[77] 


(இ-ள்‌.] மேற்கூறியவாறு கண்ணியுந்‌ தழையு மேந்திவத்து ௪ளர்‌ முதலியவை 
வினாவி நின்றவர்‌ யாவரோ? இவர்‌ மனத்தினினைப்பு யாதோ? எனப்பாங்கி 


தன்மனத்தில்‌ ஆராய்ச்சி செய்தல்‌. 


5 


ஊரும்‌ பெயரு முரைவழி யாதின்‌ றுழன்றொருமான்‌ 
றேரும்‌ படியிவண்‌ சென்றதுண்‌ டோவென்பர்‌ திக்கெட்டுமிப்‌ 
பாரும்‌ புகழ்வளர்த்‌ தோன்ஷ ம்சுத்‌ தாசீன்‌ பனிவரைகசேர்ந்‌ 
தாரூங்‌ கருத்துமிங்‌ காரென்னை யற்றது மாய்ந்திலமே, (7/8) 
எண்ணந்தெளிதல்‌. 
(இ-ள்‌.] தலைவனினைப்பைப்‌ பாங்கி தெளிதல்‌. 
ஊரும்‌ பெயரு முழையும்‌ வழிய முவந்தவரன்‌ 
றாரும்‌ புகழும்பு மான்ஷூம்சுத்‌ தாசி னணிவரைவா 
யெருங்‌ குணமு மிசையும்‌ .பெருகிவ ளேயந்தவிள 
ன்‌ கனிய நினைந்தவர்‌ காம சம்ப ல்‌ 879] 


சச மை வன சட கக வை வர்‌ 


இருவருமுளவழி வனவள 


அஃதாவது - தலைவியுந்‌ தானுமொருங்கிருந்த விடத்தில்‌ எ னல்ல்ணைன்‌ 
வரப்‌ பாங்கி கண்டு அதனானே கலப்புண்மையறிதல்‌, அதன்‌ விரி வருமாறு: - 
. தலைவன்கையுறையேந்தி வருதல்‌. 
(இ-ள்‌.) தலைவியும்‌ பாங்கியுஞ்‌ சேர்ந்திருப்பது கண்டு தலைவன்‌ கையுறை 
யேந்தி வருதல்‌. கையுறை - காட்சிப்‌ பொருள்‌. 
விண்பட்ட சோமனும்‌ வெண்மையும்‌ 'போலவிம்‌ மேதினிக்‌ கோர்‌ 
பண்பட்ட வனள்ளல்பு மான்வூம்சுத்‌ தாசின்‌ பனிவரைவாய்த்‌ 
தண்பட்ட தே மொமி யாரிருநீ தாரிது தான்சமயறீ 
புண்பட்ட காதற்‌ பொலிவற யாவும்‌ புசலுதற்கே. (60) 
தலைவனவ்வகை வினாதல்‌. ப 
(இ-ள்‌.) தலைவன்‌ முன்‌ கெடுதி வினாவியது போல்‌ டட யானை வந்ததோ 
வென்று வினாவல்‌. ப 
பொய்ப்புண்‌ டொனிரிடைப்‌ பூவையன்‌ ருங்கட்‌ புங்கமங்கண்‌ 
வைப்புண்‌ டவிர்பூய மால்வூம்சுத்‌ தாசீன்‌ மலைய வெற்பிற்‌ 
றைப்புண்‌ மரத்தற்‌ ததும்புண்டு வாடித்‌ தளர்ந்துளமிக்‌ 
கெய்ப்புண்‌ டி.ரிந்திவண வந்ததுண்‌ டோவொ ரிருங்களிறே. (5/7 
எதிர்மொழி கொடுத்தல்‌. . 


(இ-ள்‌.) பாங்கி தலைவன்‌ வினாவுக்கு விடை கூறுதல்‌. 


ரவு 


என்னுயிர்‌ மாதங்க மன்றியொர்‌ மாதங்க மிர்ங்கணையுறீ 
தன்னுமி ரங்கொடு அரர்ந்ததின்‌ றாலென்றற்‌ தாரணிக்‌ தேரர்‌ 
மன்னுயிர்‌ மானவந்‌ தோன்ஷச்சுத்‌ தாசின்‌ மணிய! ரையாப்ப்ப 
சரத்‌ போலும்‌ புனிதமற்‌ நேது புகலுதற்கே, (8.2) 
இறைவனை நகுதல்‌. 

(இ-ள்‌.) :தலைவனப்பாற்‌ சென்றானாகப்‌ பாங்கி த வ்‌ நோக்கி 
அசதியாடல்‌. அசதியாடல்‌ - திரித்துப்‌ பேசுதல்‌. 

தழையா லொருகரி தான்படு மோகடற்‌ நாணின்‌ 

மழையா லிருமர மாய்வுறு மோவிவர்‌ மாற்றமென்றுங 

குழையாப்‌ பெருந்தவக்‌ கோன்மம்சுத்‌ தாசின்‌ குனிர்வரைவாப்ப்‌ 

ிழையாங்‌ கபடாம்‌ பிரித்தெடுத்‌ தாயினெம்‌ பெண்ணணங்கே. த 


பாங்கி மதியி னவரவர்‌ மனக்கருத்துணர்தல்‌. . 
(இ-ள்‌. பாங்கி தன்னறிவால்‌ தலைவன்‌ தலைவியென்ற இருவர்‌ மனக்குறிப்பை 
யாராய்தல்‌, 

வாயாற்‌ கலையும்‌ வனைவாற்‌ புனழு மகிழ்ந்திருவ 

ராயா வறினு மகமோ மயல்தொண் டலைதருங்கண்‌ 

ணோயா துறுகுறை யாவு முரைக்கு முலகனைத்துற்‌, 

தாயாய்ப்‌ புரந்தளிப்‌ போன்ஷம்சுத்‌ தாசின்‌ றடத்தகத்தே. (94) 

இவ்வைந்து மிருவருமுளவழி யவன்‌ வரவுணர்தலின்‌ விரியென்க. 
பாங்கிமதி யுடன்‌ பாடு - முற்றிற்று. 


பாங்கியிற்‌ கூட்டம்‌ 


அஃதாவது - பாங்கியாற்‌ கூட்டுவிக்கத்‌ தலைவன்‌ தலைவியைக்‌ கூடுங்‌ கூட்டம்‌, 
௮ஃது இரந்து பின்னிற்றல்‌ சேட்படை மடற்கூற்று ம.டல்விலக்கு உடன்படல்‌ 
மடற்கூற்றொழிதல்‌ குறைநயப்பித்தல்‌ நயத்தல்‌ கூட்டல்‌ கூடல்‌ ஆயங்கூட்டல்‌ வேட்டல்‌ 


எனப்‌ பன்னிரண்டு வகையினை யுடைத்து; அவை வருமாறு: - 


கலைவ னுட்கோள்‌ சாற்றல்‌. 


(இ-ள்‌./ தலைவன்தான்‌ தன்னுள்ளத்தின்‌கட்‌ கொண்ட காதலைக்‌ கூறுதல்‌. 
கண்டே நிகர்த்த கனிமொழி யீர்சொல்ர்ர்‌ கழ்பகமுங்‌ 
கொண்டே வருவ லிருநிதி வென்னோ குறுகலர்நாறி 


94 


றண்டே பணிபதத்‌ தோன்னம்சுத்‌ தாசின்‌ றடத்திடைநுறீ 
தொண்டே பணிப்பத்‌ துணைபுரிந்‌ தாலுண்டென்‌ றோத்திரமே. 827 
பாங்கிகுலழறை கிளத்தல்‌. 
(இ-ள்‌.) தலைவன்‌ இவ்வாறு கூறியதற்குப்‌ பாங்கி குலமுறைமையா 
வியையாதென மறுத்துக்‌ கூறுதல்‌. | 
புனமே புவனம்‌ பொதுவறக்‌ காத்திவண்‌ போந்தநுந்தங்‌ 
கனமே சிறுமை கருதிலை நாளறாங்‌ கருதலர்க்கு 
வனமே தரும்பெரு மான்னும்சுத்‌ தாசன்‌ மலையவெற்பி 
- லினமே யறிதி யிழிந்தோர்க்‌ குயர்ந்தோ ரியைபிலரே.. (88) 
தலைவன்‌ றலைவி தன்னை யுயர்த்தல்‌. 
(இ-ள்‌. தலைவன்‌ தலைவியை யுயர்த்திக்‌ கூறுதல்‌. _ 
சிப்பியின்‌ முத்தமஞ்‌ சேற்றுண்‌ மரையுஞ்‌ செனித்திடினு 
- மொப்பியிங்‌ கேற்கில்‌ ரண்டுகொ வயோவுல குங்ககளுகு 
செப்பிய மாதவத்‌ தோன்னம்சுத்‌ தாசீன்‌ சிலம்பனைமிீ 
ரப்பிய நன்னல மல்லா லிலைகுல மாயிழைக்கே. ப (27 
பாங்கி யறியான்‌ போன்று வினாதல்‌. : 
(இ-ள்‌.) தலைவன்‌ தலைவியிடத்துக்‌ காதல்கொண்ட தறியாள்‌ போல நீ 
எவளிடத்துக்‌ காதல்கொண்டாயெனப்‌ பாங்கி வினாதல்‌. 
களையும்‌ பொழில்கழங்‌ கூசல்பநீ தோடலா்‌ சூழ்ந்தெழிலம்‌ 
மனையும்‌ பயிலுநர்‌ பற்பல ரான்மத மாரிசிற்தி 
முனையுங்‌ கடகளிற்‌ றோன்ஷம்சுத்‌ தாசன்‌ முழுமலைக்கென் 
றனையு மறைத்துனைத்‌: தான்மறை யாரெவர்‌ தார்மன்னனே. . (58) 
இறையோனிறைவி தன்மை யியம்பல்‌. 
(இ-ள்‌.] தலைவன்‌ தான்‌ காதலித்த தலைவி தன்மை கூறுதல்‌.தன்மை - 
இலக்கணம்‌. 
மருளும்‌ பிணைவிழி மாகுஞ்‌ சரமுலை வாய்குமுத 
மிரளும்‌ புயல்குழ வேதின்‌ மதிமுக மென்றுமின்று 
மருளுற்‌ திருக்கரத்‌ தான்ஷம்சுத்‌ தாசி னருட்சிலம்பீரற்‌ 
றெருளும்‌ பொலிவுங்கொள்‌ சேபரிழை யேயென்றன்‌ றேமொழிக்கே, [89] 


௮ 


பாங்கி தலைவி யருமை சாற்றல்‌. 
(இ-ள்‌.) தலைவி கிடைத்தற்கரியளென்று பாங்கி கூறுதல்‌, 
அறிவே யுருவா யவதரித்‌ தெங்க எருந்தவத்தின்‌ 
செறிவே வெனவருந்‌ தெய்வத மின்முன்‌ சினந்தெதிரந்தோர்‌ 
முறிவே தரப்பொரு தோன்னும்சுத்‌ தாசின்‌ முதிர்கிரியர்‌ 
பிரிவே தருமுரை யாதொன்றும்‌ பாமங்குப்‌ பேசரிதே. . (90) 
தலைவனின்றியமையாமை யியம்பல்‌. 
(இ-ள்‌.) தலைவியல்லாது வாழ்வெனக்கில்லையெனத்‌ தலைவன்‌ கூறுதல்‌. 
சொன்னமி லாது சுகம்வரு மோவென்றும்‌ சுழ்ந்தர௫ர்‌ 
சின்னமி லாதமிப்‌ போன்ஷம்சுத்‌ தாசன்‌ செழுங்கிரிவாய்ப்‌ 
பின்னமி லாதொளிர்‌ பேரரு ளீர்கைப்‌ பிடிபடுமோ ப 
-ரன்னமி லாதின்‌ றமையுங்கொ லோவென்ற னாருயிரே. (9/7 
பாங்கி நின்குறை நீயே சென்றுரையென்றல்‌. 
(இ-ள்‌.) தலைவயினிடத்து நினக்கு இறவ பமாக ல சொல்லென்று 
பாங்கி கூறுதல்‌. 
வாயே வெயர்க்கும்‌ வருங்குறை சொறிறிட என்க. 
நாமே. னெதற்கு நவிலவொ ணாதுற்ற நற்றமிழ்க்கே௱ர்‌ 
தாயே பெனவருள்‌ வோன்வும்சுத்‌ தாசின்‌ நனிச்சிலம்பி ப 
னியே நிகழ்த்துக நின்குறை யாவுமந்‌ நேரிழைக்கே. ப [9.2 
பாங்கியைத்‌ தலைவன்‌ பழித்தல்‌. 
(இ-ள்‌./ தலைவன்‌ பாங்கியை நித்தித்துக்‌ கூறுதல்‌. 
செயலா லுயர்ந்தபு மான்னும்சுத்‌ தாசின்‌ சிமைபமின்னின்‌ 
கயலர யமாந்த கடுவிழி பாய்ந்து கலங்குமென்றன்‌ 
மயல௱ங்‌ கனற்கு மழையாப்‌ நினைத்தநின்‌ வரர்த்தையாற்றும்‌ 
புயலாய்‌ முடிந்தது பூவையன்‌ னீரென்ன புத்தியிதே. (93) 
குறையறவுணர்தன்‌ முதலிதுகாறு நான்காதாள்‌ நிகழ்ச்சியென்‌ றுணர்க. . 
பாங்கி பேதைமை பூூட்டல்‌. 
(இ-ள்‌.] தலைவி பிறர்துயரமறியாளென அவளது பேதைமையைப்பாங்கி 
தலைவனுளங்்‌ கொளச்சாற்றல்‌. ப 
பாரார்‌ பழிச்சும்பு மான்ஷூம்சுத்‌ தாசின்‌ பதிக்கரசே 
காரார்‌ கர்சுலை மான்முத வாம்பல காரன்விலங்கை 


96 


போரா துறவதைத்‌ தானுணும்‌ வேட ரவந்தளித்த 
கூரா ரயில்விழி நின்னோ வறியுங்‌ குணமிலளே. 94) 
காதலன்றலைவி மூதறிவுடைமை மொழிதல்‌. 

(இ-ள்‌.) அவ்வாறு கூறிய பாங்கியை நோக்கி முதிர்ந்த அறிவினையுடையாள்‌ 
தலைவியாதலின்‌ அவளை யங்ஙனங்‌ கூறற்‌ பாலையல்லையென்று தலைவன்‌ 

ப கூறுதல்‌. 

வாயா லுலகம்‌ வழுத்துந்தம்‌ மெண்ண ய மரிவிழிகொண் 

டோயா துரைத்தெனக்‌ குன்னையுந்‌ தந்துடைந்‌ தோடுநரைத்‌ 

தாயாய்ப்‌ புரந்தருள்‌ வோன்ஷம்சுத்‌ தாசின்‌ சயிலமன்னா 

யேயா மதனைபு மேயவட்‌ கோவில்லை பரிங்கு ணமே ப [95] 


- பாங்கிமுன்னுறு புணர்ச்சி முறையுறக்கூறல்‌. 
(இ-ள்‌.) இவ்வாறு கூறக்கேட்ட பாங்கி முன்‌ நின்வேட்கை தீர்த்தாளென்ற 
கூறினையே? அங்ஙனமேயின்னங்கூடுகவென்று கூறுதல்‌. ப 
முன்னா லறிந்தநின்‌ முற்றிழை தன்னை முடுகுதற்குப்‌ 
பின்னா லொருதுணை வேண்டுங்கொ லோபுவிப்‌ பெண்ணங்கின்‌ 
மன்னா (பதித்தபு மான்ஷம்சுத்‌ தாசீன்‌ மலையவெற்ப ப 
தன்னால்‌ வருந்துயர்‌ தானறி வாளங்குச்‌ சாருதியே. ்‌ 794] 
தன்னிலை தலைவன்‌ சாற்றல்‌. 
(இ-ள்‌.) அதுகேட்டதலைவன்‌ வேட்கை நோயால்‌ வருந்துந்தன்னிலைமையைப்‌ 
பாங்கிக்குக்‌ கூறுதல்‌. . 
கடலிற்‌ படிந்தெழு காவகம்‌ புக்குக்‌ கனிந்ததென்ற 
லுடலிற்‌ புகப்புனைந்‌ தாலுந்தன்‌ சீர்த்தி புலகனைத்து 
நடலிற்‌ பெரியபு மான்ஷம்சுத்‌ தாசீனன்‌ னாடனைபாரர்‌ ப 
விடலி லவண்மயல்‌ வெந்தீக்‌ குனையன்றி வேறிலையே. (97) 
பாங்கியுலகியலுரைத்தல்‌. 
(இ-ள்‌.) உலகில்‌ வேட்கை கொண்டார்‌ சான்றோரை முன்னிட்டு வரைந்து 
கொள்வர்‌. அவ்வா றுலகியலாதலால்‌ நீயும்வரைந்து கொள்கவெனப்‌ பாங்கி 
கூறுதல்‌, 
மறையார்‌ மொழிப்படி. மானிலத்‌ தெங்கு மகிழ்வுறநன்‌ 
னிறையார்‌ கனிதரு நீண்மணங்‌ காண்பது நேர்மையலிலாறி 
பொறையார்‌ சுகுணப்பு மான்ஷம்சுத்‌ தாசின்‌ பொதியவெற்பிற்‌ 
குறையார்‌ மொழிபல கூறிலென்‌ னோரவுயர்‌ கொற்றவனே. (98) 


97 


கலைமகன்‌ மறுத்தல்‌. 
(இ-ள்‌.) அவ்வுலகியலைத்‌ தலைவன்‌ வேட்கையாற்றானாய்‌மறுத்தல்‌. 
வருத்தி மயக்கு மயனோ யளித்தவம்‌ மாதரசை ப 
விருத்தி யுறவரைந்‌ தேற்றிடென்‌ றாபபிது வெற்றரைக்குச்‌ 
செருத்தி பபினம்பிறைச்‌ சேய்ஷம்சுத்‌ தாசீன்‌ சிமையமன்னாய்‌ 
பருத்தி விதைத்துப்‌ படங்கொள நாடுமப்‌ பான்மையன்றே. 997 
பாங்கியஞ்சியச்சுறுத்தல்‌. 
(இ-ள்‌.) பாங்கி இந்நிகழ்ச்சி பிறரறிவரென்று பயந்தவளாய்த்‌ தலைவனை 
அப்புனம்‌ விட்டுப்‌ போக ௮ச்சமுறுத்திக்‌ கூறுதல்‌. 
மாலையும்‌ வந்ததெம்‌ மன்னர்பொல்‌ லார்வற்து வாப்நீதவறச்‌ 
சாலையு நாடுமுள்‌ ளோன்வூம்சுத்‌ தாசின்‌ றடஞ்சிலம்பிற்‌ 
கோலையுங்‌ கொல்லையுஞ்‌ சூழ்வர்வி டாரகல்‌ சூரனுமவ்‌ 
வேலையும்‌ பேரந்தன னிற்கிங்கென்‌ வேலையில்‌ வேலையிலே. (00) 
தலைவன்‌ கையுறை புகழ்தல்‌. 
(இ-ள்‌.) இனிக்காலந்‌ தாழ்த்தலாகாதென்று தான்கொாண்டுவந்த கையுறையைத்‌ 
தலைவன்‌ புகழ்நீது கூறுதல்‌. 
தழையே படைக்குத்‌ தரள முலைக்குத்‌ தகுமயர்நு1ம்‌ 
மழையேபய்‌ குழுற்கு வளைக்குக்‌ குவளை மகிழ்நீதுலகம்‌ 
பிழையே யறப்புரப்‌ போன்ஷவும்சுத்‌ தாசீன்‌ பெருஞ்சிலம்பிறி 
கமையே பொருபுயத்‌ தீர்கொணர்ந்‌ தேன்கொளுங்‌ கையகத்தே, [0/7 
பாங்கி கையுறை மறுத்தல்‌. 
(இ-ள்‌.) அங்ஙனம்‌ புகழப்பட்ட கையுறையைப்‌ பாங்கி யிகழ்நீது .மறுத்துக்‌ 
சவ துயர்வினி மேற்ப திழிவென வெங்குமுரை 
பாவ தறிந்தன மாவிய மேற்கில மாப்ந்தெளிபேபரர்‌ 
மேவ வறைபறை வேனள்வூம்சுத்‌ தாசின்‌ வியன்சிலம்பிறி 
ஹெவ முறக்குலம்‌ யாமெமக்‌ கேனிவை தேர்மன்னனே. (02) 
ஆற்று நெஞ்சினோடவன்‌ புலத்தல்‌. 
(இ-ள்‌.) பாங்கி மறுத்தலைச்சகியாதக நெஞ்சுடனே தலைவன்‌ வருந்தக்‌ கூறுதல்‌. 
என்செய்த தோமன மேதமை நம்போ லிருந்துலர்ந்து 
மின்செய்த வேல்விழி வேண்டா தொறுத்து விரிமலர்சேர்‌ 


98 


பொன்செய்த மார்பன்பு மான்ஷம்சுத்‌ தாசின்‌ பொதியவெற்பிற்‌ 
கொளன்செய்த வன்மொர்‌ கொமுங்களற்‌ கேரம்மைக்‌ கூட்டி னோ, (02) 
- பாங்கி யாற்றுவித்‌ தகற்றல்‌. ட 
. (இ-ள்‌.) இங்ஙனம்‌ வருந்துதலைக்‌ கண்ட ட தலைவளையஞ்சாதே! 
நாளைவாவெனக்‌ கூறிவிடித்தல்‌. 
குழு.யிழ்‌ பிறங்குங்‌ குலக்கொழுந்‌ தரமென்றன்‌ கொற்றவைசிற்‌ 
றடியிற்‌ பணிந்தங்‌ கமைவன சொரற்றின்‌ றகன்‌ றரார்‌ 
முடிபிற்‌ படுபதத்‌ தோன்ஷம்சுதி தாசீன்‌ முதிர்கிரிவாய்‌ 
விடியிற்‌ பெறுவலுன்‌ கைத்தழை போசிவெவ்‌ வேற்கிறையே, (/ 04] 
இவற்றுள்‌ - தலைவன்‌ கூற்றாமபினவெல்லாம்‌ இரந்துபின்னிற்றற்கும்‌; பாங்கி 
கூற்றாயினவெல்லாஞ்‌ சேட்படுத்தற்கு முரியன. இதுகாறும்‌ ஐந்தா நாள்‌ நிகழ்ச்சி யென்க. 
இரந்து குறைபெறாது வருந்திய கிழவோன்‌ 
மடலே பொருளென மதித்தல்‌. 
(இ-ள்‌. ] மறுநாட்‌ காலையில்‌ வந்த தலைவன்‌ பாங்கியாற்‌ காரியமின்றெனக்கருதி 
இரந்து குறைமுடியா தாயினோமென்று வருத்தமுற்று இனி நமக்குப்‌ 
பொருளாவது % மடலேறலேயெனத்‌ தன்னுள்ளே மதித்துக்‌ கூறுதல்‌. 
மாறாக்‌ கொடிய மயலஞர்‌ கொண்டு மயங்கிநெஞ்சே 
நீறாக்‌ கரிந்த நெடுந்துயர்க்‌ கேதிலர்‌ நீடுமுடற்‌ 
கூறக்‌ சுயிற்கரம்‌ கோண்மைம்சம்‌ தாசின்‌ முறிர்வைரபாய்ப்‌ 
பேறார்சஞ்‌ சிவிநிப்‌ பெண்ணையல்‌ லாலில்லைப்‌ பேசுதற்கே,. (027 
பாங்கிக்குலகின்‌ மேல்‌ வைத்துரைத்தல்‌. 
(இ-ள்‌.] தலைவன்‌ அம்மடலேற்றினை உல$ன்‌ மேல்‌ வைத்துப்பாங்கிக்குக்‌ 
கூறுதல்‌. 
வீணா யொருத்திசெய்‌ காமவெற்‌ தீயுண்‌ மிடைமிடைந்தோர 
தாூணா யிருந்து துயரடைந்‌ தோரென்றுஞ்‌ சொன்னமணிப்‌ 
பூணா ரிணைப்புயத்‌ தோன்மாம்சர்‌ சானின்‌ பொதியவெற்பி 
ஓூணா ரயர்பனை யூர்ந்துறு வாரந்த வொண்டொடி யே, [06] 
* மடலேறலாவது - பனங்கருக்காற்‌ குதிரையும்‌ பனந்தருவினுள்ளன வற்றால்‌ வண்டி 
முதலானவுஞ்செய்து அக்குதிரையின்மேலேறுவது. அங்ஙன மேறுவான்‌ றிகம்பரனாய்த்‌ 
தான்‌ காமித்த தலைவியினுருவை யொருபடத்திற்‌ றன்கையாலெழுதி அப்படத்தின்‌ 
றலையிலே தன்பெயரை யெழுஇத்‌ தன்கையிற்‌ பிடித்து நடுவூருள்ளே நாற்சந்தி லாகார 
நித்திரையின்றி ௮ப்படத்தின்மேற்‌ பார்வையையு மனத்தையுமிருத்தி ஆசைவயத்தனாய்‌ 
வேறுணர்ச்சியின்றிஆவுரிஞ்சினும்‌அழல்மேற்படினுமறிதலின்றி மழைவெயில்‌ காற்றான்‌ 
மயங்காதிருப்புழி, அவற்றைக்சண்ட அவ்வூரிலுள்ளோர்‌ பலருங்கூடி வந்து நீ மடலேறிச்‌ 


99 


சோதனை தந்தால்‌ நீ யிச்சித்த பெண்ணைக்‌ கொடுக்கச்‌ செய்வோமென்று கூற, அதற்கவ 
னிசைந்தானாயி னரசனுக்‌ கறிவித்து அவனேவலால்‌ ஏறவேண்டு; அங்ஙனமேறும் போது 
பூனையெலும்பு எருக்கம்பூ இவைகளாற்‌ கட்டிய மாலை புனைநீது கொள்ளல்‌ வேண்டும்‌. 
அக்குதிரையின்‌ வடத்தை பிழுத்தலும்‌, அக்குதிரையந்திரத்‌ தினுருளை யுருண்டோடும்‌ போது 
பனங்கருக்கு அறுத்த விடமெல்லாம்‌ இரத்தம்‌ வெளிப்படாது வீரியம்‌ வெளிப்படின்‌ அப்போ 
தவளை யலங்கரித்து அவனுக்கு அரசன்‌ கொடுக்கச்‌ செய்தல்‌ வேண்டும்‌. இரத்தம்‌ 
வெளிப்படி லவனை யரசனாற்‌ கொலை செய்துவிடல்‌ வேண்டும்‌ என்பன புலவரா 
னிருமிக்கப்பட்ட வழக்கு. 
தலைவன்‌ றன்மேல்‌ வைத்துரைத்தல்‌ 
(இ-ள்‌.) தலைவன்‌ அம்மடலேறுவேனென்று பாங்கிக்குக்‌ கூறுதல்‌ 
வேலையி ஸனோங்குமிக்‌ கோன்ஷம்சுத்‌ தாசின்‌ சியனசலச்‌ 
சோலையி லாடும்பைந்‌ தோகையன்‌ ஸீர்மடல்‌ சூழ்ந்தெருக்க 
மாலையும்‌ பூளையு மற்றவும்‌ பூண்டினி மன்னுமதி 
காலையி லும்மூர்‌ வலம்வரு வேனும்மைக்‌ காண்பதற்கே. (0/7 
பாங்கி தலைமகளவயவத்தருமை சாற்றல்‌. 
(இ-ள்‌.) அவ்வாறு கூறக்கேட்ட பாங்கி படமெழுதியபின்னன்றோ? 
மடலேறுவது. ஆதலால்‌ தலைவியவயவந்‌ தீட்டுதற்‌ கருமையென்று கூறுதல்‌. 
குடைய மரசுங்கொள்‌ கோன்ஷம்சுத்‌ தாசீன்‌ கொமழுங்கிரிவா 
படையுமென்‌ காரிகை கோவையந்‌ தாதி யனைத்துமொரு 
தடையும்‌ வராம லெழுதினு நன்னூல்‌ தருமியலு 
நடையு முரையு மெழுதலெவ்‌ வாறு நவிற்றரசே, (108 
. தலைமகன்‌ றன்னைத்தானே புகழ்தல்‌. 
(இ-ள்‌.) இவ்வாறெழுத லரிதென்று கூறிய பாங்கியைநோக்கித்‌ தலைவன்‌ 
றன்னைத்தானே புகழ்ந்து கூறுதல்‌. . 
மண்டலத்‌ தோர்பெரு மான்ஷூம்சுத்‌ -தரசீன்‌ மலையதிலை 
கொண்டவர்க்‌ காகாக்‌ குறையுள தோவின்றென்‌ கூரிங்கரத்தால 
விண்டமின்‌ வேய்ந்‌ தொளிர்‌ காயமுஞ்‌ சொர்க்கமு மேவிடைபல்‌ 
லண்ட(ழ முள்ளூரு வோடமைப்‌ பேமெமக்‌ கரரிணையேோ. (09) 
பாங்கி யருளியல்‌ கிளத்தல்‌. ்‌ 
(இ-ள்‌.) அவ்வாறு தலைவன்‌ கூறக்கேட்ட பாங்கி அருண்முறைமை கூறுதல்‌. 
விண்ணைப்‌ பழித்தகை யான்ஷூம்சுத்‌ தாசின்‌ மிளிர்தடத்தென்‌ 
கண்ணைப்‌ பொருவகண்‌ ணாளபல்‌ லண்டமுங காரணுயி௫ 
மண்ணைப்‌ பிரிந்து மறுகுற நீகொரும்‌ வன்னெஞ்சினிப்‌ 
பெண்ணைக்கொளன்்‌ றோவொரு பெண்ணைக்‌ கொளலென்ன பேரருளே, (//0) 


10 


பாங்கி கொண்டுநிலை கூறல்‌. 
(இ-ள்‌.) தலைவனுயிரைத்‌ தாங்கிக்‌ கொண்டு நிற்கு நிலைமையாகிய 
மொழியைப்‌ பாங்கி கூறுதல்‌. 
ஆகுங்‌ கருமமின்‌. றேதெனில்‌ யான்சென்‌ நடுத்தடுத்துன்‌ 
னோகுங்‌ ௧௫ம நுவலுவ லவன்னவ ஸணுண்டிறனும்‌ 
வாகும்‌ படைத்தபு மான்ஷம்சுத்‌ தாசன்‌ மாலையவெற்பி 
லீகும்‌ .பதிலறிந்‌ தேற்பன காணென்‌ னியலரசே. (//// 
இவற்றுள்‌ - தலைவன்‌ கூற்றாயின வெல்லா மடற்கூற்றிற்கும்‌ பாங்கி 
கற்றபின்‌ வெல்லா மடல்விலக்கிற்கு முரியன. 


தலைவியிளமைத்தன்மை பாங்கி தலைவற்குணர்த்தல்‌. 


(இ-ள்‌.) பாங்கிதலைவியனது மங்கைப்பருவ நிரம்பாமைை யத்‌ தலைவனுக்குக்‌ 
கூறுதல்‌. 
முலையோ பருத்தில மொழியோ நிறைந்தில முற்றுமங்கண்‌ 
கெலையேர பழகில கூந்தற்‌ நிகைந்தில கூடலர்வெண்‌ 
டலையோ டமரயிற்‌ கோன்ஷம்சுத்‌ தாசின்‌ றடத்துறுபைங 
கலையோ வடுக்கறி யாறரிவண்‌ மாட்டென்‌ கவலுவகே. [//2) 
தலைவன்றலைவி வருத்தியவண்ண ழரைத்தல்‌ 
(இ-ள்‌.) அங்ஙனங்‌ கூறிய இளமைப்பருவமே தன்னை வருத்திய விதத்தைத்‌ 
தலைவன்‌ பாங்கிக்குக்‌ கூறுதல்‌. 
புள்ளிற்‌ பொலியும்‌ புணர்முலை யீர்மதன்‌ பூவரும்போ 
டெள்ளின்‌ முலையரும்‌ பேவுற்‌ நிழைத்துழ லென்னுயிர்ஃ்கே 
விள்ளிற்‌ பெருமத வேள்ஷூம்சுத்‌ தாசின்‌ மிாரிர்வரைவாப்‌ 
முள்ளின்‌ முனையென மொய்த்துள தாற்கொலை மொய்வீழுக்கே. (1/3. 
பாங்கி செவ்வியருமை செப்பல்‌. 
(இ-ள்‌.) பாங்கி தலைவியின்‌ சமையத்தினருமை தலைவனுக்குக்‌ கூறுதல்‌. 
சுனையுந்‌ தடமுஞ்‌ சுகமும்‌ பாணியுந்‌ துணியுநலீலம்‌ 
மனையும்‌ பொழிலு மறந்தன ளேயுற்ற மாற்றலா்மேன்‌ 
முனையும்‌ பெருந்தளத்‌ தோன்ஷம்சுத்‌ தாசின்‌ முதிர்சிலம்ப 
நினையும்‌ படியவட்‌ கிங்கொன்கொ லோயா _ஸிகழ்த்துவதே. (//4] 
தலைவன்‌ செவ்வியெளிமை செப்பல்‌. 
(இ-ள்‌.) தலைவன்‌ றன்குறை சொல்லுதற்குத்‌ தலைவி சமையமெளிதெனக்‌ 
கூல. 


191 


ஒருகான்‌ மறந்துரைசத்‌ தாலுமென்‌ பேருவந்‌ தோடி வந்துன்‌ 

னருகாய்த்‌ தழுவி யறைகில சது மணிமகுடறந்‌ 

தருநாற்‌ றழும்புடைக்‌ கோன்வூம்சுத்‌ தாசீன்‌ றடவரைவா 

(ரிருகா லியம்பிலென்‌ னாமிவை யாழுனிங்‌ கே்ந்திடுமே. ்‌//2 

பாங்கி யென்னை மறைத்தபின்‌ னெளிதென நகுதல்‌. ன 

(இ-ள்‌.) நீவி ரிருவரு மெனக்குத்‌ தெரியாமன்‌ மனமொத்துக்‌ கலந்தபின்‌ 
இக்களவொழுக்க மொழுகுதற்‌ கினியெளிதென நகையாடிப்‌ பாங்கி கூறுதல்‌; 
எனவே யென்னையன்றி யுங்கள்‌ களவொழுக்க நிகழாதென்பது குறிப்பாற்‌ 
பெறப்பட்டது. 

நகமுஞ்‌ ௪தையுமுண்‌ ணண்ணினுந்‌ தோரை நடுவிருநீதுள்‌ 

கமும்‌ புறமு மளிப்பதொத்‌ துங்க னருநினைவுக்‌ 

கிழும்‌ பரமும்‌ புகழ்ஷம்சுத்‌ தாசி னெழிற்சிலம்ப ப 

சுகமும்‌ பொலிவு மெனையல துண்டுகொல்‌- சொல்லுதற்கே,. (//6) 

அந்நகை பொறா அதவன்‌ புலம்பல்‌. 

(இ-ள்‌.) பாங்கி நகையாடிக்‌ கூறுதல்‌ சகியாமற்றலைவன்‌ வருந்திக்‌ கூறுதல்‌. 

வெள்ளத்துண்‌ மூம்கி மிதக்குநர்‌ மேற்கல்‌ விரைந்திருத்திப்‌ 

பள்ளத்து னாழ்த்துமப்‌ பான்மையன்‌ றோசெழும்‌ பைநீதமிழோ 

ருள்ளத்துள்‌ வாமூம்பு மான்ஷ_ம்சுத்‌ தாசீ னுலகவள்கட்‌ 

கள்ளத்துண்‌ மாழ்கு மெனைநகைத்‌ திங்ஙள்‌ கலக்குவதே. [///7 

பாங்கி தலைவனைத்‌ தேற்றல்‌. 

(இ-ள்‌.) அங்ஙனம்‌ வருந்தியதலைவனைப்‌ பாங்கி நின்கருத்து முடிப்பலெனத்‌ 
தெளிவித்தல்‌. 

என்னுமி ரன்னவ ஸளின்னுபிர்‌ யானென்‌ நிரப்பதல்ல௱றற்‌ 

பின்னுமிர்‌ வேறொன்‌ நிலைசொலு மன்னதிப்‌ பேருலகநீ 

தன்னுமி ரென்னுமெம்‌ மான்ஷம்சுதி தாசன்‌ றடநகரோய்‌ ப 

நின்னுயிர்‌ வாடி நிலைகுலை யேல்சுக நோர்வரு மே, (//8] 


பாங்கி கையுறை யேற்றல்‌. 


(இ-ள்‌.) தலைவன்‌ கொழித்த காட்சிப்‌ பொருளைப்‌ பாங்கி யங்கீகரிதீது வாங்கிக்‌ 
கொள்ளுதல்‌. ்‌ 
விதியே வலிதென மேதினி கூறுமம்‌ மெய்ம்மொழிசம்‌ 
மதியே வயெனவித்‌ தழையான்‌ மதித்தனம்‌ வான்புவிக்கேர்‌ 


102 


பதியே வயெனவொளிர்‌ வோன்வூம்சுத்‌ தாசீன்‌ பனிவரையாய்த்‌ 
துதியே பயிற்கரத்‌ தோயருள்‌ வாய்சென்று சூட்டுதற்கே. (7/9) 
கிழவோனாற்றல்‌. 

(இ-ள்‌.) தலைவன்துன்ப நீங்கிச்‌ சொல்லுதல்‌. 
பொய்க்கொண்ட வன்மொழி போதித்‌ தலைவித்த புன்மையெல்லா 
மெய்க்கொண்ட வன்பன்றி வேறிலைப்‌ பூந்தலை வேட்டி நீர்ச்‌ 
செய்க்கொண்ட ஹாமீம்‌ புரஷம்சுத்‌ தாசின்‌ சிலம்பிலெம்மைக்‌ 
கைக்கொண்ட வட்குற்ற கைம்மாறு யாதொன்றுங்‌ காண்கிலமே, (7.20) 


இவற்றுள்‌ - பாங்கி கூற்றாயின வெல்லால்‌ குறைநேர்தற்குந்‌ தலைவன்‌ 
கூற்றாயின வெல்லா மடற்கூற்றொழிதற்கு முரியன. 
இறைவன்‌ றனக்குக்‌ குறைநேர்‌ பாங்கி 
ப இறைவிக்கவன்‌'குறையுணர்த்தல்‌. ப 
(இ-ள்‌.) தலைவன்‌ வருத்தந்தணிப்பலென்று சொல்லிய பாங்கி 
அவ்வருத்தத்தைத்‌ தலைவிக்குக்‌ கூறுதல்‌. ன்‌ 
தழையார்‌ கரமுந்‌ தளர்வா ரூடலுந்‌ தனிமையுமாய்ப்‌ 
பமையாரி லோர்புதி. யார்வரு வார்வந்து பற்ிறலர்போன்‌ 
மழையார்‌ திருக்கர மால்ஷம்சுத்‌ தாசீன்‌ மலையவெற்பி 
னுழையா ரகலா ரூரையார்‌ கருத்தென்கொ லோதுதற்கே. [2/7 
இறைவி யறியாள்‌ போன்று குறியாள்‌ கூறல்‌. 
(இ-ள்‌.) பாங்கி யிவ்வார்த்தை கூறவே தலைவி கேட்டுத்‌ தானொன்று 
'மறியாள்‌ போல மனத்திற்‌ கருதாத வேறொன்றைக்‌ கருதிக்‌ கூறுதல்‌. 
தினமே தருங்கரச்‌ சேய்ஷம்சுத்‌ தாசின்‌ செழுமயைச்சிர்க 
கனமே புகலாக்‌ கருதல ரோடிக்‌ கருத்தழிந்து! 
வனமே மிடனா வளரிலை காய்கனி மற்றுமடுத்‌ ப 
தினமே யலைவரென்‌ ஸஜனேந்திழை யீரிவ்‌ விரும்பொழிற்கே. (22) 
பாங்கி யிறையோற்‌ கண்டமை பகர்தல்‌. 
(இ-ள்‌.) பாங்கி தலைவ ஸனின்வயத்தனாக வந்தவதனைக்‌ கண்டேனென்று 
கூறுதல்‌. . 
பாருங்‌ ககனும்‌ பகர்ஷம்சுத்‌ தாசீன்‌ பணிவரைவா 
பாரும்‌ புகழு மணிமுலை யீரும்‌ மருநலம்வேட்‌ 


103 


டூரும்‌ பெயரு முழையு வழிப முவந்தவரைக்‌ 
காரும்‌ படருநங்‌ காவகத்‌ தின்றெதிர்‌ கண்டனனே. (72.7 
பாங்கியைத்‌ தலைவி மறைத்தல்‌. 
(இ-ள்‌.) தலைவிதன்களவொழுக்கத்தைப்‌ பாங்கிக்கு மறைத்துக்‌ கூறுதல்‌. 
வீணாய்‌ விளம்பல்பெண்‌ பாவம்பொல்‌ லாது வெறுத்துனையான்‌ 
காணா தெழுந்து கரந்ததுண்‌ டோகடற்‌ காசினிக்கோர்‌ 
மாணா ரதிபதி மால்ஷம்சுத்‌ தாசின்‌ மலையவெற்பிற்‌ 
பூணா ரிணைமுலை யாயுண்ப ரோதஞ்சம்‌ புத்திவைத்தே. ( 247] 
பாங்கி யென்னை மறைப்பதென்னெனத்‌ தழால்‌. 
(இ-ள்‌.) இவ்வாறு மறைத்துக்‌ கூறிய தலைவியைப்‌ பாங்கியுனக்கு நான்‌ வேறோ? 
வென்று உவகையாகத்‌ தழுவிக்‌ கூறுதல்‌. 
ஊடரி யாவுரை யமொன்றுள மொன்றுவப்‌ பொன்றன்றின்றேரர்‌ 
பாடறி யாவுயிர்ப்‌ பாரவையன்‌ எரர்மறை பன்னலென்றுங்‌ 
கேடறி யாச்செழுங்‌ கேலுஷம்சுத்‌ தாசின்‌ கிளர்கிரிநன்‌ 
னாடந யாச்சுடர்‌ நாவறி யாச்சுவை நாளமின்றே. (722 
பாங்கி கையுறை புகழ்தல்‌. 
(இ-ள்‌.) பாங்கி தலைவன்‌ கொடுத்த காட்சிப்‌ பொருளைப்‌ புகழ்ந்து கூறுதல்‌. 
சிலையுங்‌ குலையுஞ்‌ செழுந்தனத்‌ திர்செவி சிற்றிடைக்காங்‌ 
கலையுங்‌ குழையுங்‌ கணியுந்‌ தினமுங்‌ கருதலருண்‌ 
மலையும்‌ படிபொரு மால்ஒூம்சுத்‌ தாசீன்‌ யிமலையவெற்பி 
னிலையுந்‌ துணரு மணிய மிவையுவற்‌ தேற்றரு ளே, (286) 


இவற்றுள்‌ - பாங்கி கூற்றாயினவெல்லாங்‌ குறைநயப்பித்தற்கும்‌, தலைவி 
கூற்றாயினவெல்லா மறுத்தற்கு முரியன. 


கோழி கிழவோன்றுயர்நிலை கிளத்தல்‌. 
(இ-ள்‌.) பாங்கி தலைவது வேட்கை கொண்ட துயர்நிலையைத்‌ தலைவிக்குக்‌ 
குளிறுஞ்‌ சனையுங் குழையு மருந்திக்‌ குலவியென்று 
மொளிறுங்‌ கழுற்றுணை யோன்வூம்சுத்‌, தாசி னொளிர்தடத்தே௱ர்‌ 
களர்றும்‌ பிடியுங்‌ களிதுயில்‌ கொண்டுறல்‌ கண்டணங்கதே 
வெள்று முகத்தி னுயிர்த்தெனை நோக்கி மெலிந்தனரே, [27] 


104 


மறுத்தற்‌ கருமை மாட்டல்‌. 
(இ-ள்‌.) இவ்வாறு பாங்கி கூறிய சொற்கட்கு விடையின்மையால்‌ இனி 
அத்தலைவன்வரி லென்னான்‌ மறுத்தற்கரிதெனப்‌ பொருத்திக்‌ கூறுதல்‌. மாட்டல்‌ 
- பொருத்தல்‌. 
ஏவுஞ்‌ சலித்த விழியி ரிறைதமைக்‌ கெம்மறிவு 
யாவுஞ்‌ சலித்தபு மான்ஷம்சுத்‌ தாசீ னிருஞ்சிலம்பிற 
காவுஞ்‌ சலித்தசெங்‌ கையுஞ்‌ சலித்தபொய்க்‌ கட்டுரைக்கோர்‌ 
நாவுஞ்‌ சலித்தவிந்‌ நா(முஞ்‌ சலித்துன்க ஊண்ணினமே. (28) 
தலைவன்‌ குறிப்புவேறுக நெறிபடக்‌ கூறல்‌. 
(இ-ள்‌.) தலைவனெண்ணுங்‌ குறிப்பு நம்பாலிரப்பவன்‌ போற்றோற்றவில்லை. 
வேறு நினைப்பானாகத்‌ தோன்றியதென்‌ நொழுங்குபடப்‌ பாங்கி கூறுதல்‌. 
- வினையாற்‌ பயனும்‌ விளைவாற்‌ பொருளும்‌ விளங்கலொத்தோர்‌. 
பனையாற்‌ கனிவரும்‌ பாரென்ப ரன்பர்‌ பகையனைத்து! 
முனையாற்‌ றெறுமயில்‌ வேள்ஷூம்சுத்‌ தாசின்‌ முதிர்கிரிசேர்‌ 
நனையார்‌ நறுங்குழ லீர்பொரு ளேதவர்‌ நாட்டுரைக்கே. (29) 
பாங்கி தலைவியை முனிதல்‌. 
(இ-ள்‌.) தலைவி யொன்றுக்கு மறுமொழி கொடாளாக ட ல்‌ 
கூறுதல்‌. 
அறியா தறைந்தே னறிந்தே னருமைநிற்‌ காமலரைக்‌ 
குறியா தடக்குங்‌ குழுவோர்க்‌ குரைகுறை கூறுபன்னூ 
னெறரியா யுணர்ந்தமிக்‌ கோன்வம்சுத்‌ தாசீ னெடுவரைசேர்‌ 
பொறியா ரிளமுலை யாய்கும்பிட்‌ டேன்சொறி பொறுப்பதற்கே, [70] 
தலைவி பாங்கியை முனிதல்‌. 
(இ-ள்‌.) அங்ஙனம்‌ கூறிய பாங்கி பற்கள்‌ பொறாதவளாய்த்‌ தலைவி 
பாங்கியைக்‌ கோபித்துக்‌ கூறுதல்‌, 
வெறுக்கும்‌ பழமொழி விண்டென தாவி  ர்விவத்மெபித்‌ 
குறுக்குங்‌ குணத்தணங்‌ கேகுல நீர்மை குறித்தினித்தெவ்‌ 
வறுக்கும்‌ பெருமுரத்‌ தான்ஷம்சுத்‌ தாசி னருட்கிரிவாப்‌ 
மறுக்கு முரைதர வோகொள வோசொலென்‌ வாயகத்தே.  (/3/ த்‌ 


தலைவி கையுறை யேற்றல்‌. 


(இ-ள்‌.] அங்ஙனங்‌ கூறியபின்‌ இனி, பாங்கியையன்றி யொன்று முடியாதென்று 
சுருதி அவள்‌ கொடுத்த கையுறைப்‌ பொருளைத்தலைவி வாங்கிக்‌ கொள்ளுதல்‌. 


105 


கொண்டாற்‌ பழியொடு கொள்கில மேனின்‌ குறைமொழி!(ு 
முண்டா மெனக்கலக்‌ குற்றுலை வேமை யுவற்தொளிர்பூநீ 
தண்டா மரைப்பசச்‌ தான்ஷம்சுத்‌ தாசீன்‌ சயிலமன்னாபப்‌ 
விண்டா தரவி னளித்தனை யாவதில்‌ வேண்டுதுமே. (772 
இவற்றுள்‌ - பாங்கி கூற்றாயினவெல்லாங்‌ குறைநயப்பித்தற்கும்‌, தலைவி 
கூற்றாயினவெல்லாங்‌ குறைநேர்தற்கு முரியன. ப 
இறைவி கையுறை யேற்றமை பாங்கி யிறைவற்‌ குணர்த்தல்‌. 
(இ-ள்‌.) தலைவி தழை முதலியவற்றை யேற்றுக்கொண்டமையைத்‌ 
தலைவனுக்குப்‌ பாங்கி கூறுதல்‌. 
வாங்காய்‌ தமையெனு முன்னுவந்‌ தோடி வள௱ர்‌முலைகண்‌ 
பாங்கார்‌ முகமிதழ்‌ வாய்சிரம்‌ யாவும்‌ பதித்தவனி 
தாங்கா யிரங்கதி ரோன்ஷம்சுத்‌ தாசின்‌ றமிழ்ச்சிலம்ப 
நீங்காது. நீயெனப்‌ பல்கான்‌ 'முகந்து நினைந்தனனே.. [72.2] 
பாங்கி தலைமகற்குகுறியிடங்‌ கூறல்‌. 
(இ-ள்‌. துவ த்தளைவின்ற் க அப்பத்றத்‌ ஒரு அறிகுறியுள்ள இடத்தைப்‌ 
பாங்கி கூறுதல்‌. அறிகுறி - அடையாளம்‌. 
செல்லுங்‌ கருதுஞ்‌ செழுங்கரத்‌ தீருட்‌ முடுக்குறத்தெவ்‌ 
வெல்லும்‌ பெருந்தள வேள்ஷம்சுத்‌ தாசின்‌ மிளிர்வரைவெொண் 
கல்லும்‌ வபிரமுங்‌ கெளத்துவ முத்துங்‌ கலத்தலிலோ 
ரல்லும்‌ பகலா யவிரிடம்‌ யாம்பக லாடிடமே, (/ 74] 
பாங்கி குறியிடத்‌ திறைவியைக்‌ கொண்டு சேறல்‌. 
(இ-ள்‌.) முன்சொன்ன அடையாளமுூள்ள இடத்துக்குத்‌ தலைவியைப்‌ பாங்கி 
கூட்டிக்‌ கொண்டு செல்லுதல்‌. 
பெண்ணா ரமுதப்‌ பிழம்பே வருதி பெருமுலைச்ச்‌ 
ரெண்ணா தெழுமயைக்‌ கின்றெதிர்‌ கேட்டடி மிட்டலரை 
மண்ணா எதிபதி மால்ஒஹம்சுத்‌ தாசீன்‌ மலையவெற்பிற்‌ ப 
கண்ணா லலைவரு கண்ணீர்க்‌ குவலயங்‌ காண்பதற்கே,. (7257 


பாங்கி தலைமகளைக்‌ குறியிடத்‌ துய்த்து நீங்கல்‌. 


(இ-ள்‌.) கூட்டிச்‌ சென்ற தலைவியைக்‌ ருறியிடத்து நிறுத்கிவிட்டுப்‌ பங்கி 
நீங்குதல்‌. 
கண்பகை காற்பகை கைப்பகை மேற்பகை கண்டுறுமோ 


106 


ரண்பகை தீர்த்தடை வாமயி லாய்ந்சிய லாகவென்று 
மண்பகை தீர்த்தலெம்‌ மான்ஷம்சுத்‌ தாசன்‌ மணிவரையாய்த்‌ 
தண்பகை தீர்த்தொளி்‌' ரின்சொனல்‌ லாய்கற்றுத்‌ தங்குகவே, 


இறைவி யிறைடோணிடத்‌ தெதிர்ப்படுதல்‌. 

(இ-ள்‌.) தலைவியைத்‌ தலைவ னேரே வந்து காணுதல்‌. 
வாளாக்‌ கிடந்து மயற்பசி கொண்டு மயங்குமென்னை 
யாளாக்க வென்றோ வருள்வா பழுது மருந்தனமுங்‌ 
கோளாரச்‌ சுமந்தென்‌ குலதெய்வம்‌ போன்முன்‌ குறுகினைசெந்‌ 
தாளா லரசளிப்‌ போன்வூம்சுத்‌ தாசன்‌ றஐடத்தணங்கே, 

புணர்ச்சியின்‌ மகிழ்தல்‌. 

(இ-ள்‌.) வெளி. 
வழுத்துஞ்‌ சுகிர்த மரு வரு வாயெனை வாழிவித்தின்ப 
மழுத்துஞ்‌ செழுந்தனத்‌ தாருயி ரேயின்‌ நரசர்முடி 
விழுத்து மலர்ப்பத வேள்ஷம்சுத்‌ தாசின்‌ வியன்சிலம்பின்‌ 
முழுத்துஞ்‌ சுகாநந்த வாரிகண்‌ டேயுண்‌ முழுகினனே. 

புகழ்தல்‌. 

(இ-ள்‌.) வெளி. ப 
பூணு மகுடப்பு மான்ஷூம்சுத்‌ தாசின்‌ பொதியமன்னாப்‌ 
நாணுற்‌ துடியு மடி.பட்‌ டலறியெற்‌ நாளுமுடறி 
கோணு மிழையுங்‌ குழைய மரிவனங்‌ கொண்டலையுஞ்‌ 
சேணு மதனுந்‌ திகைதரு நேரற்றுன்‌ சிற்றிடைக் கே. 


தலைமகளைத்‌ தலைமகன்‌ விடுத்தல்‌. 


(இ-ள்‌.) தலைவியைத்‌ தலைவன்‌ ஆயக்கூட்டத்திற்செல்லவிடுதல்‌. 


கனமா மமுதக்‌ கடல்கடைந்‌ சின்பக்‌ கனிவருள்வோய்‌ 

சினமா ரயிற்கரச்‌ சேய்ஹம்சுத்‌ தாசீன்‌ சிலம்பகத்தெம்‌ , 

மனமாந்‌ துணையின்‌ வனங்கடந்‌ துன்குழு மன்னியிங( 
னினமா யனுப்புதி யேகுதி நல்விடை மீந்தெமக் கே. 


பாங்கி தலைவியைச்‌ சார்ந்து கையுறை காட்டல்‌. 


(1.36 


(1.27) 


(1.38) 


(7.29) 


(740) 


(இ-ள்‌.) குறியிடத்து நிறுத்திப்போயின பாங்கி தலைவன்‌ போயினபின்‌ தான்‌ 


107 


கையுறை கொண்டுவரப்‌ போயின பாவனையாகக்‌ கையுறை கொண்டுவந்து 
காட்டல. ௬ இ 
முலைகண்டு வாமிதம்‌ மூடரும்‌ பெனள்ளி முழுதுமுட 
னிலைகண்டு வாடும சோகமு நீத்து நிருபர்திறை 
மலைகண்‌ பவவக்குமெம்‌ மான்ஷூம்சுத்‌ தாசீன்‌ மலையகம்பல்‌ 
லிலைகண்டு பூக்கண்டெடுத்துவந்‌ தேன்கொள்ளெ னேந்திழையே, ((/4/ 
தலைவியைப்‌ பாங்கிற்‌ கூட்டல்‌. ப 
(இ-ள்‌.) பாங்கி தலைவியை மகளிர்‌ கூட்டத்திற்‌ சேர்த்தல்‌, . 
நந்தா வனத்து நறுமலர்க்‌ கரவள்றாு நண்ணுமல 
ரெந்தா வெடுத்தணிந்‌ தேன்குமுறி கென்று மிரும்புவிக்கோர்‌ 
சிந்தா மணியனை யான்ஷூம்சுத்‌ தாசீன்‌ சிலம்பிடையு 
வந்தாயத்‌ தரர்விளை யாடிடங்‌ கண்டங்கு மன்னுதுமே. (42 
நீங்கித்‌ தலைவற்‌ கோம்படை சாற்றல்‌. 
(இ-ள்‌.) தலைமகளை ஆயத்துட்சேர்த்து மீண்டுவந்து பாங்கி தலைவற்கு 
ஒஓம்படை சொல்லுதல்‌. ஓம்படை - மறவாமை. 
நண்ணுகஞு்‌ சுகர்தமெய்ஞ்‌ ஞானசேகர்‌ தாண்மலர்‌ நாடி.யுள்ளத்‌ 
தெண்ணும்‌ பெரும்பதத்‌ தோன்ஷம்சுத்‌ தாசீ னெழிற்சிலம்ப 
கண்ணுங்‌ கருத்துமென்‌ றும்மிரு வோரைக்‌ கலந்தவெற்குப்‌ 
பண்ணும்‌ வரமற வாமைய தேயென்செள பாக்கியமே. ப (/42] 
உலகியன்‌ மேம்பட விருந்து விலக்கல்‌. 
(இ-ள்‌.) உற்றார்‌ அயலூரிலிருந்து வந்தாலவர்க்கு உணவு கொடுத்துபசரிப்ப 
துலகியல்‌ பாதலா லவ்வுலகியல்‌ பெருமைப்படத்‌ தலைவனை யெம்மூர்க்கு 
- வந்இருந்து விருந்துண்டு போமெனப்பாங்கி தலைவன்‌ செல்லுதலை விலக்குதல்‌. 
வில்லற்‌ றுணையிலெம்‌ வேள்வூம்சுத்‌ தாசீன்‌ வியனசலப்‌ 
புல்லிற்‌ கெழுமறிப்‌ பாலுங்‌ கறியும்‌ புனத்தன(ம 
மல்லி பழனு மடுத்தே சிறிதெம்‌ மனைவதிற்தே௱ங்‌ 
கல்லிற்‌ பகலோ டகலிற்‌ பிழமையென்கொ லாண்டகைய, (/ 44] 
. விருந்திறை விரும்பல்‌. 
(இ-௭்‌.) அவ்வுணவைத்‌ தலைவன்‌ விரும்பிக்‌ கூறுதல்‌. 
சித்தமும்‌ புத்தியுங்‌ கோடைமெய்ஞ்‌ ஞானியர்‌ சீரடிக்கண்‌ 
ணித்தமும்‌ வைத்தபு மான்ஷம்சுத்‌ தாசி னெடுவரையி 


108 


லத்த மன்புமொன்‌ றாப்வர நீகொள்‌ எருவிடமும்‌ 
புத்தமு தாயின்‌ புசிக்கல ரண்டுகொல்‌ பூந்திரு வே. 745] 
இவற்றுள்‌ - பாங்கி கூற்றாயினவெல்லாம்‌ கூட்டற்கும்‌ பாங்கிற்‌ கூட்டற்கும்‌ 
தலைவன்‌ கூற்றாமினவெல்லாங்‌ கூட்டற்கும்‌, வேட்டற்கு முரியன. 
இத்துணையும்‌ ஆறாநாள்‌ நிகழ்ச்சி யென்க. 
ப பாங்கியிற்‌ கூட்டம்‌ - முற்றிற்று. 
ஒருசார்‌ பகற்குறி. 
அஃதாவது - ஒரு கூற்றுப்‌ பகற்குறி; அது - யாதெனில்‌? தலைவன்‌ மறுநாள்‌ 
தன்வேட்கை மிகுதியால்‌ பகற்குறியிடத்துவந்து நிற்கக்‌ தலைவியைப்‌ பாங்கி 
குறியிடத்துச்‌ செலுத்தாது மறுத்துக்கூறத்‌ தலைவன்‌ வருந்திப்‌ போதல்‌. அதலாற்‌ 
பகற்குறியாகாது ஒருசார்‌ பகற்குறியாயிற்று; அஃது - இரங்கல்‌ வன்புறை இற்செறிப்‌ 
புணர்த்தலென மூவகைப்படும்‌; அவை வருமாறு: - 
கிழவோன்‌ பிரிந்துழிக்‌ கிழத்தி மாலையம்‌ போது கண்டிரங்கல்‌. 
(இ-ள்‌.) மேற்கூறியவாறு தலைவன்‌ பிரிந்து போகத்‌ தலைவி மாலைக்காலத்தைக்‌ 
கண்டு வருந்துதல்‌; இக்கூற்றுப்‌ பாங்கியை நோக்கிக்‌ கூறுதலும்‌ மாலையை 
நோக்கிக்‌ கூறுதலுந்‌ தன்னுட்‌ கூறுதலுமென மூன்றாம்‌;: அவற்றுளிது தன்னுட்‌ 
கூறுதல்‌. ப 
துறந்தார்ப்‌ பிழைத்தார்ச்‌ சுடுசினம்‌ போலுமென்‌ றோகைநல்லாய்‌ 
பிறந்தா ரிருள்செறி மாலையம்‌ போழ்து பெரிதுறுத்தி 
மறந்தார்ச்‌ சிறைசெயு மால்வூம்சுத்‌ தாசின்‌ மணிவரைவாய்க்‌ 
கறந்தா ர.யிரணு மென்செய்வ லெல்லைக்‌ கடல்கவிழ்த்தே. (48) 
பாங்கி புலம்பல்‌. 
(இ-ள்‌.) தலைவி வருத்தங்கண்டு பாங்கி வருந்துதல்‌. 
மீறும்‌ பெருந்தள வேள்வூம்சுத்‌ தாசீன்‌ வியன்கிரிவாய்க்‌ 
கூறுங்‌ குணநலத்‌ தே௱ர்செல மாமதன்‌ கூர்நீதுவந்தங்‌ 
கேறும்‌ பரிய மிரதமுங்‌ காளமு மிர்ங்குடையுஞ்‌ 
சீறும்‌ படி.கரிக்‌ கிங்கென்கொ லோவிவள்‌ செய்ததுவே. (477 
ப தலைவனி டத்‌ தலைவி வருந்தல்‌. 


(இ-ள்‌.) தலைவன்‌ வாராது நாழிகை நீடிக்கத்‌ தலைவி வருந்திக்‌ கூறுதல்‌. 


109 


பொங்கு மயலஞரா்‌ பூட்டியென்‌ னின்பப்‌ புதுநலங்கொண் 
டெங்கும்‌ புகழுநல்‌ லோன்ஷும்சுத்‌ தாசீ னிருஞ்சிலம்பிற்‌ 
றங்கு மெனைமறந்‌ தன்னையர்‌ சாருமுன்‌ சார்ந்தவிற்க 
மங்கு மிரஷிடை வந்தொரு முத்தம்‌ வழங்கிலரே. ப (42) 
ப தலைவியைப்‌ பாங்கி கழறல்‌. 
(இ-ள்‌.)] பாங்கி தலைவியை நீ வருந்துவது முறைமையன்றெனக்‌ 
கட்டுரைத்தல்‌-கழறல்‌-கட்டுரை, இடித்துக்‌ கூறல்‌, உறுதிச்‌ சொல்‌. 
நஞ்சு மமுது நனவு மறப்பு நலனலலொத்‌ 
தஞ்சம்‌ செழுந்தனச்‌ தஞ்சமன்‌ ருள்‌ எழுங்கலென்று 
மிஞ்சும்‌ பெரும்புகழ்‌ வேள்வம்சுத்‌ தாசின்‌ வியன்சிலம்பி 
லொஞ்சும்‌ பிரிவும்‌ புணர்ப்பு முளவுவற்‌ தோதுதுற்கே. /49) 
தலைவி ழன்னிலைப்‌ புறமொழி மொழிதல்‌. 
(இ-ள்‌.7 பாங்கி யெதிரே நிற்கவுந்‌ தலைவி அவள்மேல்‌ வெறுப்பாலவளை 
தோக்கிக்‌ கூறாது புறமாய்க்‌ கூறுதல்‌, 
வெறியார்‌ மயலும்‌ விளைவுஞ்‌ சிறைய மிலைந்துகளற்‌ 
பபே௱றியா யுழலுமென்‌ புன்கணுறி றோரன்றிப்‌ போந்தமற்றோ 
ரஜியார்‌ மலடி. யறியாள்‌ பிரசவ வல்லலென்று! 
நெறியா யயர்தவத்‌ தோன்ஷுூம்சுத்‌ தாசி னெடுவரைக்கே, (720 
தலைவி டாங்கியொடு பகர்தல்‌. _ 
(இ-ள்‌.) வெறுப்பால்‌ முன்னிலைப்‌ புறமொழிகேட்ட பாங்கி தலைவியை 
யுபசரித்தலா லவ்வெறுப்பு நீங்கிப்‌ பாங்கியொடு தலைவி கூறுதல்‌. 
சுற்றும்‌ பிரியேன்‌ றரியே னெனத்தடுத்‌ தார்மகுட 
மெற்றுறந்‌ திருப்பதத்‌ தோன் ம்சுத்‌ தாசீ னிருஞ்சிலம்பர்‌ 
'சொற்றுங்‌ கலந்துற்‌ தழுவிய முத்தியுஞ்‌ சூழ்ந்தவெல்லா 
முற்றும்‌ பழுதாய்‌ முடிந்தகொ லோவென்றன்‌ மொய்குழுலே, [72/7 
தலைவியைப்‌ பாங்கி யச்சுறுத்தல்‌. 
(இ-ள்‌.) அங்ஙனங்‌ கூறியுந்‌ துன்பமுறுந்‌ தலைவியை அதுநீங்குமாறு பாங்கி 
பயமுறுத்திக்‌ கூறுதல்‌. 
புனமே மறந்துறு புள்ள மறந்தொரு போரரசின்‌ 
கனமே நினைந்துமல்‌ கன்னிநல்‌ லாயன்னை காணினருட்‌ 
டனமே பெறுபெரு மான்ஷவூம்சுத்‌ தாசீன்‌ றமிழ்ச்சிலம்பி 
னினமே விடுத்தில்‌ லிடமே தருமென்‌ னியற்றுவையே, (32) 


110 


நீங்கற்கருமை தலைவி நினைத்திரங்கல்‌. 
இ-ள்‌.) தலைவன்‌ றன்னைவிட்டு நீங்கற்கருமையைத்‌ தலைவி நினைந்து 
தன்னுள்‌ விரங்கிக்‌ கூறுதல்‌. 
ஆவியு மெய்யு/மென்‌ றொன்றிரண்‌ டாயெம்மை யாக்கியக 
மேவிய வன்மைய மென்மைய மாயிடை வித்‌ தளபில்‌ 
தாவிய வாய்தந்தந்‌ தோன்ஷூம்சுத்‌ தாசின்‌ றமிழ்க்கிரிவாய்க 
கூவிய மாமுதல்‌ சரர்பொழித்‌ தான்மெய்‌ குறுகுதற்கே. 025) 


தலைவிக்‌ கவன்‌ வரல்‌ பாங்கி சாற்றல்‌. 
(இ-ள்‌.) அங்ஙன மனமிரங்குந்‌ தலைவிக்குத்‌ தலைவன்‌ வருதலைப்‌ பாங்கி 
கூறுதல்‌. 
சீர்தரம்‌ வள்ளல்பு மான்ஷ.ம்சுத்‌ தாசீன்‌ செழுஞ்சிலம்பிறி 
றொர்தரு மோதை திருவே தெரிபபினிச்‌ செப்புமத 
னார்தரு காளங்‌ கணைகுடை தேர்முர சாரமிழ்தா 
போர்தரு மாறிலை நின்றை சார்க்கு மிதற்தரு மே. (34) 


சிறைப்புற்மாகச்‌ செறிப்பறிவுறுத்தல்‌. 
(இ-ள்‌.) தலைவன்‌ சிறைப்புறமாகக்‌ குறியிடத்துவரப்‌ பாங்கி தங்களுக்குள்ள 
செறிப்பையறிவுறுத்திக்‌ கூறுதல்‌. சிறைப்புறம்‌- வெளிப்புறம்‌. செறிப்பு-கானவர்‌ 
தஇனைகொய்யப்‌ புறத்தினில்‌ வநீதிருத்தல்‌. 5 
மணியார்‌ கலாப மயிலீ ரழையீர்‌ மகிழ்ந்துரைபீர்‌ 
பணியா ரிகுளைய ராடிட நீப்பப்‌ பருத்தெழுமோ௱ர்‌ 
திணியா சலப்புயச்‌ சேய்மம்‌சத்‌ தாசீன்‌ செழுங்கிரி(பிறி 
கணியா ரலா்க்கண்‌ கணித்தா ரெமக்கிலைக்‌ காபப்ப்புனமே, 2. 


தோழி தலைமகற்கு முன்னிலைப்புறமொழி மொழிந்தறிவுறுத்தல்‌. 
(இ-ள்‌.) தலைவன்‌ முன்னிலையாய்நிற்பத்‌ தோழி தலைமகனைக்‌ 
காணாதவள்போலப்‌ புறமொழியாய்ப்‌ புட்கள்‌ விலங்குகளை நோக்கிக்‌ கூறுவாள்‌ 
போன்று செறிப்பறிவுறுத்தல்‌. 

நிறந்தாங்‌ குழைகாண்‌ முயில்காள்‌ கிளிகா ணிதமுமலர்ப்‌ 

புறந்தாம்‌ கருங்குமற்‌ பொன்னனை யாளைப்‌ புணர்நீதுசுகமு்‌ 

, சிறந்தார்‌ முணிமுடிச்‌ சேய்வூம்சுத்‌ தாசின்‌ சிலம்பிலெம்மை 

மறந்தாலு நீவிர்‌ மறவா திருமொரு: வந்தனமே, ப (/26/ 


பாங்கி தலைமகன்‌ முன்னின்‌ றுணர்த்தல்‌. 
(இ-ள்‌.) தோழி தலைவனுக்‌ கெதிரேநின்று தினையறுத்தலாலினி யெம்மூர்க்குப்‌ 
போவேம்‌. இப்புனத்தின்‌்கண்‌ வருதலொழிகவெனக்‌ கூறுதல்‌. 
பலர்வாய்ப்‌ புகழ்தரித்‌ தோன்ஷூம்சுத்‌ தாசின்‌ பனிவரையர்‌ 
மலர்வாப்‌ வினவரிந்‌ தெம்மற வோர்புனம்‌ வாரியிடு. 
முலர்வாய்க்‌ குரலி றுறைவரி திங்கென வோர்ந்தெமையு ப 
மலர்வா யகத்திற்‌ கமைத்தன ரேகுது மந்நெறிக்கே. 1277 
பாங்கி முன்னின்‌ றுணர்த்தி யோம்படை. சாற்றல்‌. 
(இ-ள்‌.) அங்ஙன முன்னின்று கூறிய பாங்கி யெம்மை மறவாமை 
வேண்டுமென்று கூறுதல்‌. 
கண்மறந்‌ தாலு மிமைமறந்‌ தாலுங்‌ களிமயில்க௱ர்‌ 
விண்ழுறந்‌ தாலும்‌ வெயின்மறந்‌ தாலும்‌ விரைமலர்வரபப்‌ 
பண்முறந்‌ தாலும்‌ பகர்ஷம்சுத்‌ தாசின்‌ பதியிலுபபீரர்‌ 
மாண்மறந்‌ தாலு மறவா துறவெமை வாழ்த்துதுமே, (/28/ 
கிழவோன்றஞ்சம்‌ பெறாது நெஞ்சொடு கிளத்தல்‌. 
(இ-ள்‌. இவ்வாறு கூறக்கேட்ட தலைவன்‌ வேறோர்‌ பற்றுக்கோடு பெறாது 
நெஞ்சுடன்‌ கூறுதல்‌. 
ஆந்தனை யும்புனங்‌ காத்தி வாதி யனைத்துமள்ளி 
மபேந்தனை யார்தொழ வின்றகன்‌ நாள்பின்‌ னிரம்புவிக்கேர்‌ 
வேந்தனை யான்விறல்‌ வேள்மூம்சுத்‌ தாசீன்‌ வியன்சிலம்பிறி 
பே௱ந்தனை யான்மன மேமினி யென்றிவண்‌ போதுவையே, (759) 


இவற்றுள்‌ - இழவோளன்‌ பிரிந்துழிக்‌ கிழத்தி மாலையம்பொழுது கண்டிரய கலும்‌ 
பாங்கி புலம்பலுந்தலைவனீடத்‌ தலைவி வருந்தலு முன்னிலைப்‌ புறமொழி மொழிதலுநீ்‌ 
தலைவி பாங்கியொடு பகர்தலும்‌ நீங்கற்கருமை தலைவி நினைத்திரங்கலுங்‌ கிழவோன்‌ 
றஞ்சம்பெறாது நெஞ்சொடு கிழத்தலு மாகிய வேழு மிரங்கற்கு.ம்‌, தலைவியைப்‌ பாங்கி 
கழறலும்‌ பாங்கி யச்சுறுத்‌ தலும்‌ பாங்கி தலைவிக்‌ கவன்வரல்‌ சாற்றலு மாகிய மூன்றும்‌ 
- வன்புறைக்கும்‌, பாங்கி சிறைப்புறமாகச்‌ செறிப்பறிவுறுத்தலு முன்னிலைப்‌ புறமொழி 
மொழிந்‌ தறிவுறுத்தலு முன்னின்றுணர்த்தலு மோம்படை சாற்றலுமாகிய நான்கு மிற்‌ 
செறிப்புணர்த்தற்கு முரியன. பன்னைய வேழில்‌ நெஞ்சொடு கிளத்தலொழிந்த வாறும்‌ 
வரைதல்‌ வேட்கைக்கும்‌, பின்னை நான்கும்‌ வரைவு கடாதற்கு முரியன. 


ஒருசார்‌ பகற்குறி - முற்றிற்று. 


அட ஒக ரகட வை வக ஆக. ஆக்‌. 


பகற்குறியிடை.யிடு. 

. அஃதாவது: - பகற்குறிக்கண்வந்த தலைமகன்‌ குறிக்கட்‌ செல்லாது இடையீடு பட்டுப்‌ 
போதல்‌. இடையீடு - தடை; அது - விலக்கல்‌ சேறல்‌ கலக்கமென மூவகைப்படும்‌; 
அவை வருமாறு: - 

இறைவனைப்‌ பாங்கி குறிவரல்‌ விலக்கல்‌. ப 
(இ-ள்‌.) இனி அடிக்கடி தாய்வருவள்‌. நீவந்தாற்‌ பழியுண்டாமென்று 
தலைவனைப்‌ பகற்குறியிடத்து வராதே யென்று பாங்கி கூறுதல்‌. ௮ 
அன்போ டருள்குணத்‌ தான்ஹஷம்சுத்‌ தாசீ னருஞ்சிலம்பின்‌ 
முன்போ லடுத்தடுத்‌ தண்ணலண்‌ ணேலென்று மொய்புனத்தி 
னென்போர்‌ மறவ ரினிதிரந்‌ தாரின்னு மேற்திழைபாற்‌ 
பொன்போ லொளிருட லன்னைபல்‌ கால்வந்து போதுவளே,  (/60/ 
இறைவியைப்‌ பாங்கி குறிவரல்‌ விலக்கல்‌. 
்‌ (இ-ள்‌.) பாங்கி தலைவியை நோக்கி யுன்னுடைய தனபாரங்களினழகை 
யையுற்றுத்‌ தாய்‌ பார்த்துக்‌ கவல்கின்றனள்‌. இனியிப்புனத்தில்‌ 
வரலொழிவாயென்று கூறுதல்‌, ப ப 
இரப்பார்க்‌ களிக்குமெம்‌ மான்னம்சுத்‌ தாசீ னிருஞ்சிலம்பிற்‌ 
பரப்பார்‌ மதர்விழிப்‌ பாவையன்‌ னாயுன்றன்‌ பாரமுலைச்‌ 
௬ரப்பார்‌ பொலிவுமெய்த்‌ தோற்றமு நாற்றமுஞ்‌ சூழிந்தனை தன்‌ 
கரப்பார்‌ மனங்கனன்‌ றேகின ஸளின்றினிக்‌ காவக மே. (/6// 


இறைமக னாடிட நோக்கி யழுங்கல்‌. 
(இ-ள்‌.) கலைவிதான்‌ விளையாடிய விடங்களைவிட்டுப்‌ பிரிதற்கஞ்சி வருந்தல்‌. 
ஆடித்‌ திரிந்த சுனையும்‌ பொழிலு மருந்தடமுற்‌ 
தேடிக்‌ குறுகுநர்க்‌ கென்றெரித்‌ தென்னையென்‌ செப்புமுள்ள 
நாடித்‌ தருந்திர மால்ஷம்சுத்‌ தரச்‌ னளினவெற்பிறி 
கூடிப்‌ பிரிபவர்க்‌ கில்லையெக்‌ காலுமெய்க்‌ கோணிலையே,  (/6.2/ 


பாங்கி யாடிடம்‌ விடுத்துக்‌ கொண் டகறல்‌. 
(இ-ள்‌.)ு தலைவியைப்‌ பாங்கி விளையாடிடத்தைவிட்டுத்‌ தம்மூர்க்குக்‌ 
கொண்டுபவபோதல்‌. 
க௱ர்கண்‌ டுவக்கு மயில்கள்‌ கிளிகாள்‌ கனகமணிப்‌ 
போர்கண்‌ டுவந்தபு மான்ஷம்சுத்‌ தாசீன்‌ புனிதவெற்பி 


னோர்கண்டு நம்பிரி வெண்ணியுண்‌ மாம்கு மிறைவர்க்கெங்கண்‌ 
ணீர்கண்டு மேவ நிகழ்த்துவி ரோவிந்த நீணெறியே. (76.2) 


இதுவரையும்‌ ஏழாநாள்‌ நிகழ்ச்சி யென்க. 
பின்னாணெடுந்தகை குறிவயி னீடுசென்றிரங்கல்‌. 
. (இ-ள்‌.) எட்டாநாள்‌ தலைவன்‌ குறியிடமாகிய மாதவிப்பந்தரிடத்து வந்து 
காலநீட்டித்துத்‌ தலைவியை நினைத்து வருந்துதல்‌. 
கூடுஞ்‌ சுகம்பிரிந்‌ தாற்றெரி வாரெனக்‌ கூர்ந்தெவரும்‌ 
பாடூ மொழியறிந்‌ தோமறற்‌ தோவிந்தப்‌ பாரிடங்கொண் 
டாடும்‌ புகழ்ப்பெரு மான்மம்சுத்‌ தாசி னருட்கிரிவா ப 
யோடுங்‌ கலையினங்‌ காளவ ளோடி. யொளித்ததுவே. (64) 
தலைவன்‌ வறுங்களநாடி மறுகல்‌. 
(இ-ள்‌.) தலைவியில்லாத தினைப்புனத்தை நோக்கித்‌ தலைவன்‌ வருந்துதல்‌. 
வெல்லு மதமலை வேள்ஷம்சுத்‌ தாசீன்‌ வியன்வரைவாய்க்‌ 
கல்லுங்‌ கரைதரக்‌ கண்ணீர்‌ சொரிந்து கசிந்துருகி 
பல்லும்‌ பகலு மழமிவேற்‌ கெனவென்‌ னளியினங்காள்‌ 
செல்லும்‌ பொமழுதெதுஞ்‌ செப்பின ளோவற்தத்‌ தேமொழுியே, (657 


குறுந்தொடி வாழு மூர்நோக்கி மதிமயங்கல்‌. 
(இ-ள்‌.) தலைவியினூர்தேடிச்‌ செல்வோமானால்‌ அறிந்திலமென்று தலைவன்‌ 
மதிகலங்கிக்‌ கூறுதல்‌. 
நாடரி தாலவ ஞரும்‌ பெயருழு ணண்ணுநெறி 
தேடரி தாலென்றுஞ்‌ செல்லரி தாலவண்‌ சேோர்மறவர்‌ 
பாரடரி தாலருண்‌ மால்ஷம்சுத்‌ தாசீன்‌ பனிவரைவாய்க்‌ 
கூடரி தாலென்செய்‌ வேன்மன மேநிலை கொள்ளுதற்கே. (66) 


இவற்றுள்‌ - இறைவனைப்‌ பாங்கி குறிவரல்‌ விலக்கலு மிறைவியைப்‌ 
பாங்கி குறிவரல்‌ விலக்கலு மாகிய விரண்டும்‌ விலக்கற்கும்‌, ஆடிடம்‌ 
விடுத்துக்‌ கொண்‌ டகறலொன்றுஞ்‌ சேறற்கும்‌, இறைமகளாடிட நோக்கி 
யழுங்கல்‌ முதலிய நான்கும்‌ கலக்கத்திற்குழமுரியன. 
பகற்குறியிடையீடு - முற்றிற்று. 


இரவுக்குறி. 

அஃதாவது: - தலைவன்‌ தலைவியை யிரவுக்குறியிற்‌ கூடுதல்‌; அது - 
வேண்டல்‌ மறுத்தல்‌ உடன்படல்‌ கூட்டல்‌ கூடல்‌ பாராட்டல்‌ பாங்கிற்‌ 
கூட்டல்‌ உயங்கல்‌ நீங்கல்‌ ஆகிய ஒன்பது வகைப்படும்‌; அவை வருமாறு:- 

- இறையோனிருட்குறி வேண்டல்‌. 
(இ-ள்‌.) தலைவன்‌ இருட்குறியை விரும்பிப்‌ பாங்கியுடன்‌ கூறுதல்‌. 

தருந்தா மரைக்கரத்‌ தான்ஷம்சுத்‌ தாசின்‌ றமிழ்ச்சிலம்பி 
லிருந்தாரை மேக மெழுந்தது வானி லிரவியுமத்‌ 
திருந்தார்‌ கலியகஞ்‌ சேர்ந்தனன்‌ கங்குலுஞ்‌ சேர்ந்ததுங்கள்‌ 
விருந்தாக ஒத்தன்‌ மெல்லிநல்‌ லீரிந்த வேளையிலே. [767] 


பாங்கி நெறியே தருமை அட்‌. 
(இ-ள்‌.) அது கேட்ட தோழிதலைவன்‌ வரும்‌ வழியில்‌ சிங்கமுதலிய மிருகங்கள்‌ 
சஞ்சரித்தலால்‌ அவ்வழி வரலரிதென்று கூறுதல்‌. 
திண்டந்த மற்புயச்‌ சேய்வூம்சுத்‌ தாசின்‌ செழுஞ்சிலம்பி 
னொண்டந்த வெண்கலை வண்கலை தார்த்தற்‌ குவற்தெழுமூச்‌ 
செண்டந்த பல்கய மெற்று மரிவனத்‌ தின்றெதிர்ந்திய்‌ 
கண்டந்த வல்லிருட்‌ போதுறு மாறென்கொ லாண்டகையே. (768 
_ இறையோ னெறியின தெளிமை கூறல்‌, 
(இ-ள்‌) அங்ஙனங்‌ கூறிய வழியிலுள்ள மிருகங்களுக்கஞ்சேனாதலால்‌ அவ்வழி 
வருத லிலேசென்று தலைவன்‌ பாங்கிக்குக்கூறுதல்‌. 
சினமா ரயிற்படைச்‌ சேய்மூம்சுத்‌ தாசீன்‌ சிமையமன்னாட்‌ 
டனமாங்‌' கரிக்குற்‌ தடமாம்‌ பணிக்குந்‌ தழைத்தகுழ 
லினமா மிருட்கு மிடையா மரிக்கு மிடைவதலலாலி 
வனமார்‌ விலங்கின்‌ வகைக்கிடை யேனென்று மாதரசே, (297 


பாங்கி யவனாட்‌ டணியியல்‌ வினாதல்‌. 
(இ-ள்‌.] தலைவனது நாட்டுப்பெண்களணியும்‌ மணியையு மியலையும்‌ பாங்கி 
வினாவுதல்‌. 
ஆடும்‌ பொழிலு மணியற்‌ தொடையு மணிநலனுறீ 
தேடுஞ்‌ சுனையுந்‌ திமிரு மணமுமித்‌ தேயமொங்குஞ்‌ 
சூடும்‌ பெருந்திறல்‌ வேள்வூம்சுத்‌ தாசின்‌ சுகிர்தவெற்ப 
நாடும்‌ படியெவை போவுங்க எராட்டிள நாரியாககே. [70] 


115 


தலைவ னவணாட்‌ டணியியல்‌ வினாதல்‌. 
(இ-ள்‌. ) பாங்கி குறிப்பறிந்து தலைவன்‌ அவளுடைய நாட்டிலுள்ள வணிகலன்‌ 
முதலியவற்றை வினாவுதல்‌. குறிப்பறிதல்‌ - வேண்டுவன கொடுத்தற்கென்க. 
என்னாட்‌ டணியிய லெல்லா மறிந்துனக்‌ கென்பயன்செம்‌ 
பொன்னாட்‌ டணியியற்‌ பூவைநல்‌ லாய்செழும்‌ புத்தமிழ்தின்‌ 
சொன்னாட்‌ டணியியன்‌ மால்ஹஷம்சுத்‌ தாசின்‌ சுடர்வரைவாய்‌ 
நின்னாட்‌ டணியிய னியே சொலப்பய ஸிச்சயமே, ன்‌ (177 
தன்னாட்‌ டணியியல்‌ பாங்கி சாற்றல்‌. 
(இ-ள்‌.) வெளி. ப 
- கழையார்‌ தரளஞ்செங்‌ காந்தளம்‌ போது கரைத்தசந்தத்‌ 
தழையா ரணிநலந்‌ தந்தண்ண வலேசெழுந்‌ தண்பொழில்வாய்‌ 
மழையார்‌ திரக்கர மால்வூம்சுத்‌ தாசீன்‌ மலையகத்தெம்‌ 
மிழையார்‌ சுனைபடிந்‌ தாடுவ ரெல்லியெவ்‌ யாமத்துமே, 72) 


இறைவிக்‌ கிறையோன்‌ குறையறி வுறுத்தல்‌. 
(இ-ள்‌.) பாங்கி தலைவனை யோரிடத்து நிறுத்திவிட்டுத்‌ தலைவியிடத்திற்‌ 
சென்று தலைவன்‌ குறையை யறிவித்தல்‌. 
கொல்லும்‌ புலியங்‌ கொடுவரி வேங்கையுங்‌ கூர்நீதெழுந்து 
செல்லும்‌ பெருவனத்‌ தோர்தனி பாய்க்கங்குற்‌ செவ்வியிற்பேரர்‌ 
வெல்லும்‌ பரிமத வேள்ஷ ம்சுத்‌ தாசீன்‌ வியன்கிரிக்குள்‌ 
வல்லும்‌ பொருதனத்‌ த்ர்வரு வார்க்கென்‌ வழுத்துவதே. (/ 7/2) 
நேரா திறைவி நெஞ்சொடு கிளத்தல்‌. 
- (இ-ள்‌./ இவ்வாறு கூறக்கேட்ட தலைவி பியையாது தன்னெஞ்சுடன்‌ சொல்லுதல்‌. 
இருளும்‌ புயலு மிபழு மரிய மெதிர்ந்துதம்மில்‌ 
- வெருளணாஞ்‌ சிறுநெறிக்‌ கானடைந்‌ செம்மிறை மேவருமோ 
ரருளும்‌ பொருளுமுள்‌ ளோன்ஷம்சுத்‌ தாசீ னருங்கிரிவாய்‌ 
மருளும்‌ படி.மன மேவலித்‌ தானொரு வன்கணனே, (74) 
நேரிழை பாங்கியோடு நேர்ந்துரைத்தல்‌. 
(இ-ள்‌.) நெஞ்சொடு கூறிய தலைவி தோழியோ டுடன்பட்டுக்‌ கூறுதல்‌. 
உடலோ டுயிர்பொரு ளெல்லா மவரென்‌ நுணர்ந்தவென்பராற்‌ 
கடவோ பொருவாக்‌ கருணைக்கண்‌ ணாளர்‌ கனிறந்தெழிற்றெவ்‌ 


1 16 


வடலோ டமரறுப்‌ போன்ஷூம்சுத்‌ தாசீ ருட்கிரிவாப்‌ 
மடலோ டொளிரு மலர்முகத்‌ தீரென்‌ வழுத்துவதே, (/ 73]. 


நேர்ந்தமை பாங்கி நெடுந்தகைக்‌ குணர்த்தல்‌. 
. (இ-ள்‌.) தலைவி யுடன்பட்டமையைத்‌ தலைவனுக்குத்‌ தோழி கூறுதல்‌. 
போற்றியுற்‌ தாழ்ந்தும்‌ புகழ்ந்தும்‌ பலபல புதீதுரைகள்‌ 
சுற்றிய மன்னவ ஸணெஞ்சங்‌ கனியத்‌ தரணிமுற்றுந்‌ 
திற்றிய வெண்புகம்ச்‌ சேப்வம்சுத்‌ தாசின்‌ செழுஞ்சிலம்பிற்‌ 
றேற்றிய வாறர சேயென்னென்‌ கோவுளந்‌ தேர்ந்துனக்கே. (776) 


குறியிடை நிநீஇத்‌ தாய்துயி லறிதல்‌. - 
(இ-ள்‌.) பாங்கி தலைவனைக்‌ குறியிடத்து நிறுத்தித்‌ தாயினது நித்திரையை 
யறிதல்‌. 
மணந்தநீத சந்தனம்‌ புண்னைய சோகநன்‌ மாதவிவங்‌ 
கணந்தந்த மல்லிகை முல்லையெ லாமொரு கைக்கார்றுற்‌ 
றெணந்தந்த மெய்த்தவ வேள்ஷூம்சுத்‌ தாசி னிருந்தடதீதம்‌ 
பணந்தந்த வல்குலம்‌ பாவாய்‌ நிரையறப்‌ பாய்கின்றதே. (கதத்தி 


இறைவிக்‌ கிறைவன்‌ வரவறி வுறுத்தல்‌. 
(இ-ள்‌.) தலைவிக்குத்‌ தோழி தலைவன்‌ குறியிடத்து வருதலையறிவித்தல்‌. 
பூவார்‌ மலருந்‌ தழையுற்‌ கொடுமுனம்‌ போந்தவரின்‌ 
றெவார்‌ விழியணங்‌ கேசுக நாடியெ மாந்தறிஞர்‌ 
நாவார்‌ நறும்புகழ்‌ மால்ஷம்சுத்‌ தாசி னளினவெற்பிற்‌ 
கோவா ரணியொளி யேவமி யாமனை கொண்டன. (178) 


தலைமகளைக்‌ குறியிடத்துக்‌ கொண்டு சேறல்‌. 
(இ-ள்‌.) தலைமகன்‌ வந்து நிற்குங்‌ குறியிடத்துக்குத்‌ தலைவியைப்‌ பாங்கி 
யழைத்துக்‌ கொண்டு செல்லுதல்‌. 
நஞ்சே யுமிழ்படை நல்விளக்‌ காமெழு நள்ளிருள்வாய்த்‌ 
தஞ்சேவை காணச்‌ தனித்திருந்‌ தாரவர்‌ தண்ணவர்கா 
வஞ்சே யருட்கரத்‌ தான்ஷம்சுத்‌ தாசி னடுக்கலினந்‌ 
்‌ நெஞ்சே வழிதரப்‌ போதுகம்‌ வாவங்கெ னேரிழையே, தி 22 


117 


ப குறியூய்த்‌ தகறல்‌. 
(இ-ள்‌.] பாங்கிதலைவியைக்குறித்த காவிடத்திலே செலுத்தி நீங்குதல்‌. 
தண்டா மரைமுலை நீலஞ்செங்‌ கோங்கலி தன்சினைகண்‌ 
டண்டா வெனினுமென்‌ னாரணங்‌ கேயழ காண்மைமுற்றுங்‌ 
கண்டார்‌ புகழ்பெரு மான்வூம்சுத்‌ தாசின்‌ ககவெற்பிற்‌ . 
றொண்டா யெடுத்தமைப்‌ பேன்வரு .வேனில்லிச்‌ சூழ்பொழிற்கே, . (/20) 


வண்டுறை தாரோன்‌ வந்தெதிர்ப்‌ படுதல்‌. : 
(இ-ள்‌.) தலைவன்தலைவியை நேரே வந்து காணுதல்‌. 
நூலேணி மில்லைவி மானமு மில்லை நுவலும்விஞ்சை 
பாலேது மில்லையென்‌ னாரணங்‌ கேவிண்விட்‌ டார்கலிமேற்‌ 
கோலேற வாளுமிக்‌ கோன்னும்சுத்‌ தாசின்‌ கொழுந்தடத்துன்‌ 
கரலேணி யால்வந்த வாறெந்த வாறிந்தக்‌ கங்குவிலே, (/8// 


பெருமக ளாற்றின தருமை நினைத்‌ திரங்கல்‌ 
(இ-ள்‌./ு தலைவிதலைவன்‌ வரும்‌ வழியின தருமை நினைந்து வருந்துதல்‌. 
சுழிக்கு நதிக்குற்‌ துளியா ரருவிக்குஞ்‌ சூழ்ந்தகராக்‌ 
குழுக்குந்‌ துணிந்திவ்‌ வொருதனி யாண்மயல்‌ கொண்டவல 
மொழிக்குங்‌ குணப்பெரு மான்ஷூம்சுத்‌ தாசீ னொளிர்வரைமுள்‌ 
வழிக்குஞ்‌ சினவாது வந்ததெவ்‌ வாறென்‌ மழைவள்ளலே, . (18.2) 


புரவலன்‌ றேற்றல்‌. 

(இ-ள்‌.) அங்ஙனம்‌ வருந்திய தலைவியைத்‌ தலைவன்‌ றெளிவித்தல்‌. 
சர்கண்ட வண்ணல்பி நான்வூம்சுத்‌ தாசின்‌ சிலம்பகத்துன்‌ 
கார்கண்ட கூந்த லிருட்கிடை மின்னொளி கண்டணிகண்‌ 
டேோ்கண்ட மென்முலை யல்குற்‌ ஐடங்கொளு மென்னையின்றறந்‌ 
நோர்கண்ட போதஞ்சு நாகங்க ளென்செயு நேரிழையே, (8.2 

புணர்தல்‌ 

(இ-ள்‌.)-வெளி. ப 
எடுக்க வெடுக்கக்‌ குறையா வழுத விருநலங்கொண் 
டடுக்கப்‌ படைத்தது வோமின்ன னாயுன்ற னாகமென்றுங்‌ 
கொடுஃகப்‌ பிறந்தபு மான்ஷம்சுத்‌ தாசீன்‌ கொழுங்கிரிவ்£ய்‌! 
மடுக்க மடுக்கவுண்‌ மாறாச்‌ சுகந்தந்து வாழ்வித்ததே. (24 


118 


புகழ்தல்‌ 
(இ-ள்‌.) வெளி 
எமையா தரிக்குமிக்‌ கோன்ஷம்சுத்‌ தாசீ னிருஞ்சிலம்புஞ்‌ 
சமையாத பொம்மற்‌ றகுதனத்‌ தீருந்தஞ்‌ சாயலெல்லா 
மிமையாது நோக்கி மிகநிலை மின்றி யிருப்புமிங்ங 
னமையாது விண்போந்‌ தலைந்தனர்‌ காணவ்‌ வரம்பையரே, (257 


இறைமக ளிறைவனைக்‌ குறிவால்‌ விலக்கல்‌. 
(இ-ள்‌.] யானையைச்‌ சிங்கமோது மிராக்காலத்திலே வரிற்றுன்பமிகவுண்டா 
மென்று பயந்து தலைவிதலைவன்‌ வருதலை விலக்கல்‌. ப 
ஒருகைக்‌ களிறு மரரவு மரிய முறுத்தெழுந்து! 
பொருகைக்‌ குரியவிப்‌ பொங்கிருட்‌ சரரலிழ்‌ போற்தெவர்க்குநீ 
தருகைக்‌ குயர்ந்ததக்‌ கோன்ஷம்சுத்‌ தாசின்‌ நமிழ்ச்சிலம்பில்‌ 
வருகைக்‌ கெளிதல வந்தால்‌ வருந்துபர்‌ மன்னவனே. ப [987 
இறைவியை யில்வயின்‌ விடுத்தல்‌. 
(இ-ள்‌.) தலைவன்‌ தலைவியை வீட்டி னிடத்துச்‌ செல்லென விடுத்தல்‌. 
கோணாது காக்குநறி கோன்ஷும்சுத்‌ தாசின்‌ கொழுங்கிரிவாப்ப்‌ 
பூணாது நூபுரச்‌ சிற்றொலி வாணகைப்‌ போதனைத்தும்‌ 
போணாது செஞ்சிவப்‌ பேற்றா தடியுனைப்‌ பெற்றவன்னை 
காணாது போந்தருள்‌ கன்னிநல்‌ லாயன்‌ கடிமனைக்கே. 277 
இறைவியை யெய்திப்‌ பாங்கி கையுறை காட்டல்‌. 
(இ-ள்‌.) குறியிடத்து நீங்கிய பாங்கி தலைவியை யடைந்து கையுறை காட்டுதல்‌. 
தண்ணார்‌ நறவத்‌ தளவமெல்‌ லாமுன்‌ றனிநகைகண்‌் 
டண்ணாந்‌ துடைந்து மலர்வாம்‌ விடுத்து மனுதின(மு 
மாண்ணானள்‌ பெரும்புய மால்ஷம்சுத்‌ தாசீன்‌ மலையவெற்பி 
லெண்ணா தெடுத்துவந்‌ தேனணி வாயென்ற ஸஊேந்திழையே. (22 
இற்கொண்டேகல்‌. 
(இ-ள்‌.) தலைவியைப்‌ பாக்கி வீட்டிற்குக்‌ கூட்டிக்‌ கொண்டு செல்லுதல்‌. 
ஒல்காப்‌ புகழ்ப்பெரு மான்வூம்சுத்‌ தாசி னுயர்சிலம்பிறி 
பல்கா ரழமுதனை யாய்துமி விீத்தனை பார்க்கினம்மை 
யில்கா ரணநினைந்‌ தென்னினை யாள்சரி யின்றினிந்‌ 
செல்கா லென௩நட வாவடை வாமந்‌ திருமனைக்கே, [29/ 


14 


பிற்சென்‌ றிறைவனை வரவு விலக்கல்‌. 
(இ-ள்‌.) தோழி தலைவியை மனையிற்‌ சேர்த்த பின்பு தலைவன்‌ பாற்சென்று 
இவ்விருளில்‌ நீ வராதே யென்று விலக்கிக்‌ கூறுதல்‌. 
கன்மேற்‌ பொருபுயத்‌ தோன்வூம்சுத்‌ தாசன்‌ கனகதடத்‌ 
தின்மேற்‌ பொருமுலைக்‌ கின்பவன்‌ பாயிவ்‌ விரவிலொருதி 
. தன்மேற்‌ பொருபுலி வாழ்சிறு சாரலிற்‌ சாரலினி ப 
கவ்‌ பொருபழி யின்றுவற்‌ தாற்பழி யென்றைக்குமே, (90) 
பெருமகன்‌ மயங்கல்‌. 
(இ-ள்‌.) பாங்கியிவ்வாறு இரவுக்குறி விலக்கிய ம கடடு தலைவன்‌ மனங்‌ 
கலங்கிக்‌ கூறுதல்‌. 
செலவே யொறுக்கும்‌ வரவே விரும்புஞ்‌ ன த்தத்வன்த்‌ 
நலவே மறந்தொரு நட்டுரை தாங்கியிந்‌ நானிலத்தோர்‌ 
குலவே ளெனவரு கோன்வூம்சுத்‌ தாசீன்‌ கொழுங்கிரிவா 
மிலவே நிகர்த்தாய்‌ மடந்தா யிதுகொல்‌ லியல்புனக்கே. (97) 


தோழி தலைமக டூயர்‌ கிளந்து விடுதல்‌. 
_ (இ-ள்‌.) பாங்கி தலைவனுக்குத்‌ தலைவிக்கு நேருந்துயரைக்‌ கூறி நீ ஊர்போய்ச்‌ 
சேர்ந்த செய்தி யா மறியும்படி அடையாளங்‌ காட்டென்று கூறி விடுத்தல்‌. 
வெறியார்‌ மலர்த்தொடை வேள்வம்சுத்‌ தாசீன்‌ வியன்கிரிவாய்ப்‌ 
பொறியா ரரவப்‌ பொதும்பிருட்‌ சரரலிற்‌ போதுமுன்னூர்‌ 
நெறியா லலமரு நேரிழைக்‌ கங்ங னிலைக்கினுன்றன்‌ 
குறியா லுயிரளித்‌ தாளுதி போதியென்‌ கொற்றவனே, [/ 92) 
திருமகட்‌ புணர்ந்தவன்‌ சேறல்‌. 
(இ-ள்‌.) தலைவியைக்‌ கலந்த தலைவன்‌ றன்னூர்க்குப்‌ போதல்‌. . 
தொடிக்கடி செய்கரத்‌ தோகை மருங்கெழிற்‌ சூழ்ந்தரசர்‌ 
முழு.க்கடி. தந்தபெம்‌ மான்ஷம்சுத்‌ தாசின்‌ முதிர்கிரிவா 
(படிக்கடி நொக்குற்‌ றலமரு மின்னினல்‌ லாய்ந்துநெறி 
நொடிக்கடி மாற்றி யடைகுவ லென்பதி நுண்ணிடையே. (/ 9.2) 
இவற்றுள்‌-இறையோ விருட்குறி வேண்டலும்‌ நெறியினதெளிமை கூறுதலும்‌ 
தலைமகனவணாட்டணியியல்‌ வினாதலும்‌ பாங்கிஇறைவிக்கு இறையோன்‌ 
குறையறிவுறுத்தலு மாகிய நான்கும்‌ வேண்டற்கும்‌, பாங்கி நெறியின தருமைகூறலும்‌ 


இறைமகள்‌ இறைவனைக்குறி வரல்‌ விலக்கலும்‌ பாங்கி இறைவனை வரவு 


129 


விலக்கலுமாகிய மூன்றும்‌ மறுத்தற்கும்‌, பாங்கி பவனாட்‌ டணியியல்‌ வினாகலும்‌ 
அவற்குத்‌ தன்னாட்‌ டணியியல்‌ பாங்கி சாற்றலும்‌ நேரிழை பாங்கியோடு 
நேர்ந்துரைத்தலுமாகிய மூன்றும்‌ உடன்படற்கும்‌, தலைமகள்‌ நேர்ந்தமை ப. £॥ ங்‌ இ 
தலைவற்குணர்த்தலும்‌ குறியிடை நிறீஇத்தாய்‌ துயிலறிதலும்‌இறைவிக்கு இறைவன்‌ 
வரவறிவுறுத்தலும்‌ அவட்கொண்டு சேறலுமாகிய நான்குங்‌ கூட்டற்கும்‌, தலைமகன்‌ 
தலைமகளை யெதிர்ப்படுதலும்‌ தேற்றலும்‌ புணர்தலுமாகிய மன்றும்‌ கூடற்கும்‌, 
தலைமகன்‌ புகழ்தலும்‌ கையுறைகாட்டலுமாகிய இரண்டும்‌ பாராட்டற்கும்‌, தலைமகன்‌ 
தலைவியை யில்வயின்‌ விடுத்தலும்‌ பாங்கி தலைமகளைஇற்கொண்டேகலு மாகிய 
இரண்டும்பாங்கிற்‌ கூட்டற்கும்‌, நேராதிறைவி நெஞ்சோடு இளத்தலும்‌ தலைமகள்‌ 
ஆற்றினதருமை நினைத்‌ இரங்கலும்‌ பெருமகன்‌ மயங்கலும்‌ தோழிதலைமகள்துயர்‌ 
கிளந்து விடுதலுமாகிய நான்கும்‌ முயங்கற்கும்‌, பாங்கி குறியுய்த்தகறலும்‌ இருமகட்‌ 
புணர்நீ்தவன்‌ சேறலுமாகிய இரண்டும்‌ நீங்கற்கு மூரியன. முயங்கல்‌- வருந்துதல்‌. 
இதுவரையும்‌ எட்டாநாள்‌ நிகழ்ச்சி. 
இரவுக்குறி-முற்றிற்று. 


ர த க க. 


இரவுக்குறி யிடையீடு. 
அதாவது - இரவுக்குறிக்கண்வந்த தலைமகன்‌ அல்ல குறிப்பறிதலால்‌, 
இடையீடுபட்டுப்போதல்‌; அஃது அல்லகுறியெனவும்‌ வருந்தொழிற்‌ 
கருமையெனவு மிரண்டுவகைப்படும்‌; அவை வருமாறு. இடையீடுபடுதல்‌- 
குறி தவறுதல்‌. 
இறைவிக்‌ கிகுளை யிறைவர வுணர்த்தல்‌. 
(இ-ள்‌.) மறுநாளிரவில்‌ தலைவன்‌ வருதலைத்‌ தலைவிக்குப்‌ பாங்கி கூறுதல்‌. 
பொன்னாக மேனிப்‌ புணர்ழுலை யாயென்தொல்‌ பூவரசர்‌ 
மன்னாக வந்தவெம்‌ மான்ஷம்சுத்‌ தாசின்‌ மருவலர்பேரறி 
புன்ரைக சேக்கைப்‌ புறம்விடுத்‌ திவ்விநட்‌ போதிலன்னத்‌ 
தன்னாகஞ்‌ சோரச்‌ சலியா தெழுந்து தழுங்கின்றதே, [/94/ 
தான்‌ குறி மருண்டமை தலைவி யவட்‌ குணர்த்தல்‌. 
(இ-ள்‌. /தலைவிதான்‌அல்ல குறியிடத்துத்‌ தலைவனைக்‌ காணாமையால்‌ மீண்டு 
விடிய்க. 1லத்துவந்து பாங்கியுடன் கூறுதல்‌. அல்லருறியிடம்‌ - குறிதவறிய விடம்‌. 
உள்ளற்‌ கெளிதல வேறோர்‌ குறியையென்‌ னறுட்கமல 
வள்ளற்‌ குறியென மானித்‌ தெழுந்து மலைகடலுங்‌ 


1 21 


கொள்ளற்‌ குறுபுகழ்க்‌ கோன்ஷம்சுத்‌ தாசன்‌ கொழுங்கிரிவாய்‌ ப 
இடர்‌ பொழுதகிடை நான்பட்ட துன்பமென்‌, னங்கையரே, ம. 
பாங்கி தலைவன்‌ றீங்கெடுத்‌ தியம்பல்‌. 

(இ-ள்‌.) தோழி தலைவன்‌ பொல்லாங்கை பெடுத்துக்‌ கூறுதல்‌. 
* ஆயா தவரை படுத்தன நாமவ ரன்பொழிந்திங்‌ 
கோயா துறுதவத்‌ தோன்ஷம்சுத்‌ தாசீ ணனொளிர்வரையிர்‌ 
பாயா வருமிருட்‌ பானா ளிரவிடைப்‌ பற்றலர்போன்‌ 
மாயா தியற்றி மறைந்தன ரிந்த வடுக்குறியே, (96 
தலைவன்‌ புலர்ந்து போதல்‌. 
(இ-ள்‌.) தலைவன்‌ தான்‌ குறிக்கப்பட்ட இடத்தி லிருந்து, தலைவி அல்லகுறி 
யடைந்து வாராமையால்‌ வருந்தித்‌ தன்னூர்க்குப்‌ போதல்‌. ப 
பே௱ர்தந்த வாட்கைப்பு மான்ஷம்சுத்‌ தாசின்‌ பொருந்தலர்போன்‌ 
மார்தந்த கொங்கை மகிழ்நலம்‌ வேட்டு வரவழைத்திக்‌ 
கரரதந்த அங்குறி கனையிரட்‌ சாரலிற்‌ கைவிட்டுவெஞு 
தர்தந்த நஞ்சே யுனக்கே ணொருகொரம்பு சூடுதற்கே, (1977 
இதுவரையும்‌ ஒன்பதாநாள்‌ நிகழ்ச்சி, 
புலர்ந்தபின்‌ வறுங்களந்‌ தலைவிகண்‌ டிரங்கல்‌. ப 
(இ-ள்‌.) ஒன்பதாநாள்‌ இருள்‌ புலர்ந்த பின்‌ தலைவி வெற்றிடத்தைக்கண்டு 
வருந்துதல்‌. இருள்புலர்தல்‌-விடிதல்‌. 
கார்செய்த வண்கைப்பு மான்வூம்சுத்‌ தாசின்‌ கனக வெற்பில்‌ 
(பரார்செய்த மாதவ மோமடு. கரளல ஆற்பகலு 
நீர்செய்த மாதவ மோவென்ற னாயகர்‌ நீளணியிலொன்‌ 
றோர்செய்த தும்மை மிருஞ்சுகம்‌ பாவுமின்‌ றெய்துறவே, [22 
தலைவி தன்றுணைவிக்‌ குணர்த்தல்‌. 
(இ-ள்‌.) தலைவி தன்றுன்பத்தைத்‌ தன்றோழிக்குச்‌ சொல்லுதல்‌. 
முடி பபிருந்‌ துண்ப தெனதினைந்‌ தேனவர்‌ மூட்டியவன்‌ 
படியிருந்‌ துண்ணுங்‌ கரும்மிணை யாய தகிலமெல்லாங்‌ 
குடியிருந்‌ தார்புகழ்க்‌ -கோன்மும்சுத்‌ தாசீன்‌ கொழுங்கிரிவாய்த்‌ 
தோடியிருந்‌ தோங்குகை யாயினிச்‌ சும்வதென்‌ றொல்வினைக்கே. (/ 99) 


ன்‌ 


கலைமக ளவலம்‌ பாங்கி தணித்தல்‌. 

(இ-ள்‌.) தலைவியின்றுன்பத்தைத்‌ தோழி தணித்துக்‌ கூறுதல்‌. 
வீணா மழுங்கி மெலியன்மின்‌ சேரந்த மெய்யருளார்‌ 
பூணார்‌ படிறிறுரை வாய்மையு நீக்கிலர்‌ பொங்கியம்பல்‌ 
கோணா ததிர்முன்றிற்‌ கோள்வஷம்சுத்‌ தாசின்‌ குளிர்பொழிவ்வாபப்‌. 
மாணார்‌ முடங்கலும்‌ பூப்பதுண்‌ டொவல்லி மாமலரே, [2097 

இறைவனமேற்‌ பாங்கி குறிபிழைப்பேற்றல்‌. ப 
( இ-ள்‌.) பத்தாநா விரவுக்குறியில்‌ வந்த தலைவன்மேற்‌ பாங்க அல்லகுறிப்பிட்ட 
குற்ற மேற்றிக்‌ கூறுதல்‌. 
.. பெண்ணா ரமுதப்‌ பெருநலங்‌ காத்துமைப்‌ பேணுமெம்மை 
வெண்ணா தொறுத்தீர்‌ மறந்தீர்‌ வரவினி யென்றுமும்மூர்‌ 
மண்ணாள்‌ வரோதயன்‌ மால்வம்சுத்‌ தாசின்‌ மலையவெற்பி 
லண்ணா லறியே னறிந்தா லிருப்பெமக்‌ கவ்விட மே. ..! /20// 
ப இறைவிமே லிறைவன்‌ குறிபிழைப்‌ பேற்றல்‌. 

(இ-ள்‌. ) மேற்கூறிய குற்றத்தைத்‌ தலைவன்‌ றலைவி மேலேற்றிக்கூறுதல்‌. 
எல்லா மவளெனக்‌ கேதொன்று மில்லையென்‌ றெண்ணியெழும்‌ 
பொல்லா விரவிடைப்‌ புக்கலைந்‌ தேனைவிண்‌ பூதலத்துஞ்‌ 
கொல்லா லுயர்பெரு மான்வம்சுத்‌ தாசின்‌ சுடாக்கிரிவாய்‌ 
நல்லாய்‌ மறந்தனை பென்றனை பேற்பழி நாளைக்கு மே, (202) 

அவள்‌ குறிமருண்டமை யவளவற்‌ கியம்பல்‌. ப 
(இ-ள்‌.) தலைவி குறி மயங்கியதைப்‌ பாங்கி தலைவனுக்குக்கூறுதல்‌. 
மாங்கனி யாவி விழவெழுற்‌ தோடிநின்‌ வண்குறியென்‌ 
றாங்கனி யாயமந்‌ தேரவலைந்‌ தாக மலுத்தளவில்‌ 
சோங்கனி யாவர்க்கு மால்ஷம்சுத்‌ தாசீன்‌ சுடர்க்கிரியோப்‌ 
ன்‌ பட்ட துயரள வோவிந்தப்‌ பூவளவே, [202] 


அவன்‌ மொழிக்‌ கொடுமை சென்‌ றவட்‌ கியம்பல்‌. 


(இ-ள்‌.) தலைவன்‌ சொல்லிய சொல்லின்‌ கொடுமையைத்‌ தோழிதலைவிக்குச்‌ 
சொல்லுதல்‌, ன்‌ 

- வானே றதிரொலி வல்லியங்‌ கைம்மலை மற்றனவுற்‌ 

- தானேறு மல்லிடை நின்வர வின்றித்‌ தனித்துழன்றோர்‌ 


123 


கோனே றணையதக்‌ கோன்ஷும்சுத்‌ தாசின்‌ குலக்கிரிவாப்‌ 
யானேறிப்‌ போந்தன னென்றன ராலன்ப ரெந்திழையே, (2047 
என்பிழைப்‌ பன்றென்றிறைவி நோதல்‌. ப 
(இ-ள்‌.) குறி பிழைத்தது என்பிழை யன்றென்று தலைவி நொத்துகூறுதல்‌ 
சித்தமெ லாமவர்க்‌ கேகுறிக்‌ கேசெவி சேர்த்தலர்வாய்ச்‌ 
சத்தமெ லாங்குறித்‌ தேன்றவித்‌ தேன்பைந்‌ தமிழ்க்கணிதூ 
சத்தமெ லாந்தரு வோன்ஷூம்சுத்‌ தாசி னடுக்கலிலென்‌ 
யுத்தமெ லாமறி வீர்வினை யோவிவையொண்ணுதலே. (20.5/ 
இப்பன்னிரண்டும்‌ அல்லகுறியின்‌ விரியென்க. 
இதுவரையும்‌. பத்தாநாட்‌ பகல்‌ நிகழ்ச்சி. 
தாய்தூஞ்சாமை. 
(இ-ள்‌.) தாய்‌ விழித்திருத்தல்‌. 
நள்ளென்‌ நிருண்டு நடுநிசி போதர நற்றமிழ்க்குக்‌ 
கெரள்ளென்‌ றளிக்குமிக்‌ கோன்ஷூம்சுத்‌ தாசின்‌ குளிர்சிலம்பிற்‌ 


றென்ளென்‌ றெவையுஞ்‌ செழுந்துபில்‌' கொண்டுறற்‌ றேர்ந்துமன்னை 
தள்ளென்‌ றவைமறந்‌ தாளிருந்‌ தாளனென்ன சஞ்சலமே. (2067 
நாய்‌ துஞ்சாமை. 5 
(இ-ள்‌.) தாயுறங்கியபின்‌ ஊரிலுள்ள நாயுறங்காதிருத்தல்‌. 
நாய்துபி லாத ௪ளமொழிற்‌ தாலுமச்‌ சார்பிருநீத 
பேய்துபி லாதுபெம்‌ மான்வூம்சுத்‌ தாசின்‌ பெருஞ்சிலம்பி 
னாய்துமி லாதவ்‌ விழிதுயின்‌ றாலு நரற்றுமதன்‌ 
வாய்துபி லாது வருவதெவ்‌ வாறன்பர்‌ மாதரசே, (2077 
ஊளர்துஞ்சாமை. 
(இ-ள்‌.) நாயுறங்கினும்‌ ஊரிலுள்ளா ர௬ுறங்காதிருத்தல்‌. ஊர்‌- ஆகுபெயர்‌. 
தோடுறங்‌ காமலர்த்‌ தோகைநல்‌ லாயிறை சூழ்வறநறி 
கோடுறங்‌ காமுன்றிறி கோன்வூம்சுதீ தாசின்‌ கொமழுங்கிரிகோர்‌ 
காறுங்‌ காகருங்‌ காருறங்‌ காகடநி காஷுங்கா 
நாடுறங்‌ காததற்‌ கென்செய்த னோரமுன்னை நாட்பழியே. (208/ 


124 


காவலர்‌ கடுகுதல்‌. 


(இ-ள்‌.) ஊர்துஞ்சியபின்‌ நகர்காப்போர்‌ பறை யடித்துக்கொண்டு ஊர்‌ சுற்றிக்‌ 


கடுகி வருதல்‌. கடுகல்‌ - விரைதல்‌. 
படிப்பா லுயர்ந்தநல்‌ லோன்ஷூம்சுத்‌ தாசீன்‌ பனிவரையின்‌ 


றொடிப்பான்‌ மொழியியற்‌ றோகைமின்‌ னேயஞ்சிச்‌ தமழ்வறத்திங்‌ 


கொடிப்பான்‌ றநிசைமுற்று முற்றெழு காவல ரோங்குபறைக்‌ 
கழ.ப்பா னதிரொலி காலனென்‌ றாயதெங்‌ காதிணைக்கே. 


நிலவு வெளிப்படுதல்‌. 
(இ-ள்‌.) தலைவன்‌ வருதற்‌ கிடையூறாய்‌ நிலா வெளிப்படுதல்‌. 
. தேறாத்‌ தெளிவினென்‌ செல்வர்வற்‌ தேகுந்‌ திருவருகைக்‌ 
கூறா யருளுர வோன்ஷூம்சுத்‌ தாசீ னொளிர்வரைபபி 
னீறாக்‌ கரித்தெனை நித்தலுங்‌ காய்ந்தவிந்‌ நீண்மதிக்கு 
மாறாக்‌ களங்க மலிந்து மதியிலை மாதரசே, 


"கூகை குழறுதல்‌. 

(இ-ள்‌.) கூகை குழறக்‌ கேட்ட தலைவி யஞ்சிக்‌ கூறல்‌. 
வஞ்சின மோபகை போழுனி வேரவரு மங்குலிற்குன்‌ 
மஞ்சின மோங்குகைம்‌ மால்வஒூம்சுத்‌ தாசீன்‌ வளநகர்வாய்த்‌ 
துஞ்சின தோர்ந்துமென்‌ றோகைவெங்‌ கூகை தொடர்நீதரச 
ரஞ்சின ராக வரற்றியென்‌ னாவி யழிக்கின்றதே. 


கோழி குரற்‌ காட்டுதல்‌. 
(இ-ள்‌.) இருவர்க்கு மிடையூறாய்க்‌ கோழி கூவுதல்‌. 
ஆவற்‌ கரமருந்‌ தன்னநம்‌ மன்ப ரலுத்தகல 
மாவற்‌ புயப்பெரு மான்ஷம்சுத்‌ தாசீன்‌ மலையமன்னாய்‌ 
மேவற்‌ கடையெழு யாமத்தி னஞ்‌ சிறை விட்டடித்துச்‌ 
சேவற்‌ குறற்செயச்‌ செய்ததென்‌ னோமுனந்‌ தீவினையே. 


(209) 


(2/0) 


(2/1) 


(2/2) 


இவ்வேழும்‌ இரவுக்குறி யிடையீட்டில்‌ வருந்தொழிற்‌ கருமையின்‌ 
விரி;இவ்வேழில்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ நந்நாந்கு நாழிகையாகக்‌ கொள்க. 


இரவுக்குறியிடையீடு- முற்றிற்று. 


தத 


125 


வரைதல்‌ வேட்கை. 

அஃதாவது - இடையீடுபட்டதனாற்‌ பதினொராநாள்‌ தலைவி மணஞ்‌ 
செய்தலை விரும்பல்‌; அஃது - அச்சம்‌ உவர்த்தல்‌ ஆற்றாமையென மூன்று 
வகைப்படும்‌.; அவை வருமாறு: 

- தலைமகளைப்‌ பாங்கி பருவரல்‌ வினவல்‌. 

(இ-ள்‌.) தலைவிதுன்பமுற்‌ றிருத்தலைத்‌ தோழி கேட்டல்‌. 
வாடா மலர்முகம்‌ வரடினை மைக்கண்‌ வடித்தனைபைநீ 
தோடா ரலரெதுஞ்‌ சூடிலை யாயன்னை சொற்ற துண்டோ 
கோடாத கோன்மையங்‌ கோன்ஷும்சுத்‌ தாசின்‌ குளிர்சிலம்பி 
னோடாத மானனை மாயுரை யாயென்கொ லுற்றதுவே. (2/2) 

அருமறை செவிலி யறிந்தமை கூறல்‌. 

(இ-ள்‌.) தலைவி யரிய களவொழுக்கத்தைச்‌ செவிலித்தா யறிந்தமை பாங்கிக்குக்‌ 

கூறுதல்‌. ப ப 
தண்டா வளத்தன தோன்ஷும்சுத்‌ தாசன்‌ றடத்தணங்கே 
யொண்டா ரகைமதி போலுநம்‌ மன்னை புடற்பசப்பும்‌ 
வண்டார்‌ புனைகுழற்‌ சோர்வுங்கட்‌ சேப்பு மயக்குமெதீர்‌ 
கண்டா தத்‌ தாடொடுத்‌ தாளிரு கட்கணையே, [2/4] 


தலைமகன்‌ வருந்தொழிற்‌ கருமை சாற்றல்‌. 
ப (இ-ள்‌.! தலைவி தலைவன்‌ வருதற்கருமை பாங்கிக்குக்‌ கூறல்‌. 
தாயோ துயில்கிலள்‌ ஞாளியு மூரன்ன சாறிறுபறை 
வாயோ வடைக்கில கூகையுங்‌ கோழியு மானுமதித்‌ 
தீயோ சுடுமிவை யெல்லாந்‌ தொலைத்தன்பர்‌ சேர்வதெவ்வர 
றாயோ வெனுங்குணத்‌ தான்ஷம்சுத்‌ தாசி வருட்கிரிக்கே. டதத 
தலைமகனூருக்குச்‌ செல்வொருப்படல்‌. 
(இ-ள்‌.] தலைவனிருப்பிடத்துக்குப்போதற்குத்‌ தலைவி துணிந்துபாங்கிக்குக 
கூறுதல்‌. 
கூரா ரயில்விழிக்‌ கோமள மேநந்தங்‌ வனை 
நேரா யடைந்தவர்‌ நேோர்மையெ லாங்கண்டு நீக்கமுறின்‌ 
றோர்‌ குலவரிச்‌ சேய்வூம்சுத்‌ தாசீன்‌ செழுஞ்சிலம்பி 
லோரா துடல்பொரு ளாவியெ லாமவர்க்‌ கொப்பிப்பமே (2/6) 


126 


பாங்கி யிறைவனைப்‌ பழித்துரைத்தல்‌. 
(இ-ள்‌.) தோழிதலைவளை நிந்தத்துக்‌ கூறுதல்‌. 
முறங்கா லயில்விழி மங்கைநல்‌ லாயவர்‌ வார்த்தையன்பிற்‌ 
புறங்கா தலுமுள தன்றகன்‌ றாரவண்‌ போந்துமென்னோ 
வறங்கா தலித்தபு மான்ஷம்சுத்‌. தாசீ ருஞ்சிலம்பி ப 
லிறங்காத்‌ துறையி லிறங்கிய தானமக்‌ கிவ்வினையே, [2/7 
இறைவி யிறையோன்றன்னை நேர்ந்தியற்பட மொழிதல்‌, 
(இ-ள்‌.) பாங்கி தலைவனியலைப்‌ பழித்தது பொறாளாய்த்‌ தலைவி தவன 
டுடன்பட்டவளா யவனியலைக்கூறுதல்‌. 
அல்லும்‌ பகலு மடுதீதடுத்‌ தாகு மமைவிலஞரா்‌ 
புல்லுஞ்‌ சுகமும்‌ புறத்துள தாலெனிற்‌ போற்றலர்போர்‌ 
வெல்லும்‌ பெருந்திறல்‌ வேள்ஷம்சுத்‌ தாசின்‌ வியன்சிலம்பிற்‌ 
சொல்லுங்‌ குறையெவை யோவன்பர்‌ பாலினித்‌ தோகையசே. (2/9) 
இதுவரையும்‌ பதினொராநாள்‌ நிகழ்ச்சி. 
கனவு நலி புரைத்தல்‌. 
(இ-ள்‌.) தலைவன்‌ கனவிற்‌ கூடினனாக, விழித்த பின்பு பொய்யாய்ப்போன 
துன்பத்தைப்‌ பன்னிரண்டாநாள்‌ தலைவி பாங்கியினிடத்திற்கூறுதல்‌, 
கூரா தொருதுபில்‌ கொள்ளவு மன்பர்‌ குறுகியென்னை 
வாராய்‌ முலைதிற வாய்நெகி மூய்கலை வாய(முதநீ 
தாரா யெனுமுனல்‌ லோன்வுூம்சுத்‌ தாசின்‌ றமிழ்ச்சிலம்பிற்‌ 
காரார்‌ குழலணங்‌ கேவிழித்‌ தேனவர்க்‌ கரண்கிவனே, [2/9] 
கவினழி புரைத்தல்‌. 
(இ-ள்‌.) விகாரத்தாற்‌ றலைவிதன்‌ னலனழிந்ததைப்‌ பாங்கியுடன்‌ கூறுதல்‌. 
காட்டுக்‌ கெறித்தநி லாவென வென்னீரு கைக்கமச்செங்‌ 
கோட்டுத்‌ தனநல மன்பர்கைப்‌ பேழையிறி கூடலின்றிப்‌ 
பாட்டுக்‌ கினியபெம்‌ மான்வும்சுத்‌ தாசீன்‌ பனிவரையாய்ச்‌ 
சோட்டுக்‌ கருங்கொடி சூழ்நுத லாய்நிதஞ்‌ சோர்கின்றதே. [220 
தன்றுடர்‌ தலைவற்‌ குணர்த்தல்‌ வேண்டல்‌. 
(இ-ள்‌.) தலைவி தன்‌ றுன்பத்தைத்‌ தலைவனுக்கு அறிவிக்க வேண்டுமென்று 
பாங்கியுடன்‌ கூறுதல்‌. 
பிடியோ டனநடைப்‌ பெண்ணணங்‌ சேமயலி பெற்றதல்லா 


127 


லடியோ டெவரை யடைந்தன மன்பர்க்‌ கரசர்மணி 
முடியோ டிறைஞ்சிசை வேள்ஷம்சுத்‌ தாசின்‌ முதிர்கிரிவாய்த 
தொடியோ டறுவை தொலைநீதன ளொன்னமுன்‌ சொல்லுதற்கே. . (22// 


துூன்புறற்‌ பாங்கி சொல்லெனச்‌ சொல்லல்‌. 

(இ-ள்‌.) யான்‌ துயரடைதலைத்‌ தலைவற்கு நீ சென்று சொல்லென்று த்வத்‌ 
கூறியதற்குத்‌ தலைவியை நோக்கிப்‌ பாங்கிகூறுதல்‌. 

பிணைதந்த வன்பிரு பேர்க்கிடை மற்றையர்‌ பேசலென்னோ 

கணைதந்த வேல்விழிக்‌ கன்னிநல்‌ லாய்புவிக்‌ காவலர்கட்‌ 

கணைதந்த செம்பதத்‌ தான்ஷ_ம்சுத்‌ தாசீ னருங்கிரிமே 

லிணைதந்த நின்மய னீயே சொலச்சுக மெய்துறுமே. ப (2.2.2) 

அலர்‌ பார்த்துற்ற வச்சக்கிளாவி. 

(இ-ள்‌.) ஊரிலுள்ளார்‌ சொல்லும்‌ சலவை கருதி அதனாலுற்ற பயத்தாற்‌ 
றலைவி கூறுஞ்சொல்‌. 

மலர்க்குள்‌ ளொளிரு மதிமுகத்‌ தீரைம்‌ மலர்க்கணைவில்‌ 

வலர்க்குள்‌ ரடைந்து மறுகேன்‌ மறகநன்‌ மண்டலிகர்‌ 

பலர்க்குள்‌ ரயர்ந்தபு மான்ஷம்சுத்‌ தாசின்‌ பவளவல்லி 

யலர்க்குள்‌ எலரா வலர்தந்த திந்த வரும்பதியே, (2.2.7 

ஆறு பார்த்துற்ற வச்சக்கிளவி. 

(இ-ள்‌.) வழியைப்பார்த்து அதனாலடைந்த பயத்தாற்‌ றலைவி பாங்கியை 
நோக்கிக்‌ கூறுஞ்‌ சொல்‌. பார்த்தல்‌-கருதல்‌. 

பேரா ரமுதப்‌ பிழம்பே யெளியேன்‌ பெறற்குறுமோ 

காரார்‌ கயந்துவைத்‌ தன்பர்செற்‌ நீர்படி. கான்மலர்பூநீ 

தாரார்‌ துணைப்புயத்‌ தான்ஷம்சுத்‌ தாசீன்‌ றடத்திலென்கண்‌ 

ணீராற்‌ கழுவியைம்‌ பாலாற்‌ றுடைக்குமந்‌ நீர்மையின்றே. 2.24] 

காம மிக்க கழிபடர்‌ கிளவி. 

(இ-ள்‌.) தலைவி ஆசைமிகுந்து சிறப்பச்‌ சிந்தித்துச்‌ ன்னான்‌. 
இக்கிளவிக்குக்‌ கடல்‌, கானல்‌, விலங்கு, புள்‌ முதலியவற்றை விளித்துத்‌ தலைவி 
யிரங்கிக்‌ கூறுதன்‌ மரபு. 

எறிய மலைகட லேசுற வேகுரு கேயினமுஞ்‌ 

செறியும்‌ பெருந்தவத்‌ தோன்ஷூம்சுத்‌ தாசன்‌ செழுஞ்சிலம்பிற்‌ 

பறியுந்‌ தொடியும்‌ படருநீ்‌ துணியும்‌ பசப்புமையல்‌ 

வெறியுஞ்‌ சிறையும்‌ விளைவு முணர்ந்திலார்‌ மெய்யன்பரே. [2.2.5 


128 


தன்னுட்‌ கையாறெய்திடு கிளவி. 
(இ-ள்‌.) தலைவி தன்னிடத்துத்‌ துன்பத்தைப்‌ பிறிதொன்றன்‌ மமலிட்டுச்‌ 
சொல்லுதல்‌. 
மஞ்சங்‌ கடுத்தனை மையறழ்‌ பேருத்தனை மாமுலையும்‌ 
விஞ்௪ப்‌ பொலிந்தனை மெய்யும்‌ வெளுத்தனை பேற்றரசர்‌ 
துஞ்சபம்‌ பொருபடை வேள்ஷம்சுத்‌ தாசீன்‌ சுடர்க்கிரிகண்‌ 
டஞ்சும்‌ பிறையே யகன்றதுண்‌ டோநிற்கு மன்பிறையே.. (2.25 
நெறி விலக்குதல்‌. 
(இ-ள்‌.) தலைவிதலைவன்‌ வரும்வழியை விலக்கெனப்‌ பாங்கியொடு கூறுதல்‌. 
பேரா தரப்பெரு மான்ஷம்சுத்‌ தாசின்‌ பிறங்கலென 
வேர ரிளமுலை யேகுறள்‌ பேயோ டிருசுடருந்‌ 
தேரா தயிர்க்குஞ்‌ சிறுநெறிச்‌ சாறற்‌ செறிபிருளில்‌ 


வாரா திருக்க வழுத்துதி பன்பர்க்கென்்‌ வநீதனமே, 0 
குறி விலக்குவித்தல்‌. 
(இ-ள்‌.) தலைவி தலைவன்வரு மிரவுக்குறியை விலக்கெனப்‌ பாங்கியொடு 
கூறுதல்‌. ப 


நெறிக்குங்‌ கருங்கும லாய்புனங்‌ காவ னிகழ்த்தினளெல்‌ 
லெறிக்கும்‌ பகலவ ணேய்வதல்‌ லாலன்பர்க்‌ கேதிலரைத்‌ 
தறிக்குங்‌ கடுத்தலை வேள்ஷம்ச்த்‌ தாசின்‌ தடத்தகத்தறி 
குறிக்குங்‌ குறிக்குட்‌ குறுகலென்‌ றோதலர்க்‌ கோதைமின்னே, (2.28/ 
வெறி விலக்குவித்தல்‌. 
(இ-ள்‌.) தாய்தந்தையர்‌ வெறியாடுதலை விலக்கும்படி பாங்கிக்குத்‌ தலைவி 
கூறுதல்‌. வெறியாடுதல்‌ - ஆடறுத்துப்‌ பலியிடுதல்‌. 
சேய்கொண்ட பூம்பதத்‌ தோன்வூம்சுத்‌ தாசின்‌ சிலம்பிலெம்மைப்‌ 
பேய்கொண்ட தென்ன வறிவமிந்‌ தன்பருட்‌ பெய்யுமைய 
னோப்கொண்ட தோர்கில ளாய்வெறி யாட னுடங்குமிடைத்‌ ப 
தாய்கொண்ட வாவணங்‌ கேதவிர்ப்‌ பாப்வருந்‌ தண்புக ழே, (229) 
பிற விலக்குவித்தல்‌. 
(இ-ள்‌.) தலைவி பிதர வரவைக்‌ தலைவற்குச்‌ சொல்லி அவர்வாரவைவிலக்கெனப்‌ 
பாங்இக்குக்‌ கூறுதல்‌, 
சரச ணக மால்மம்சுத்‌ தாசின்‌ நனிச்சிலம்பி 
லரச மதகரி யட்டவர்க்‌ கன்றி யணிமறுகின்‌ 


12 


முரச மதிர்தொனி யார்மணத்‌ தென்ன முடுகிமலர்ப்‌ 
பிரச நறுங்குழ லாய்விலக்‌ காயவர்ப்‌ பிற்படவே, ... (220) 
குரவரை வரைவெதிர்‌ கொள்ளுவித்தல்‌. 
(இ-எ்‌.) நந்தலைவர்‌ விட்ட பெரியோர்‌ மணம்பேசிவர அவரை நம்மவ 
ரெதிர்கொண் டழைக்குமாறு செய்யெனத்‌ தலைவி பாங்கி யொடு கூறுதல்‌. 
வான்கொண்ட மெம்ப்புகழ்‌ மால்மூம்சுத்‌ தாசின்‌ மலையவெற்பி 
னான்்‌கொண்ட கற்பழி யாதன்னை யாதியர்‌ நாடுமன்பர்‌ 
தான்கொண்ட மன்றலந்‌ தூதெதிர்‌ கொள்ளத்‌ தழைத்தசுனைத்‌ 
தேன்கொண்ட காவிபஞ்‌ சேல்விழ்‌ யாப்சொல்‌ செழுங்கிளைக்கே, (22/.. 


இவற்றுள்‌ - அருமறை செவிலியறிந்தமை கூறலுநீதலைமகன்‌ வருந்‌ தொழிற்‌ கருமை ' 
சாற்றலு.ம்‌ அலர்பார்த்துற்ற அச்சக்கிளவியும்‌ ஆறு பார்த்துற்ற அச்சக்கிளவியும்‌ நெறி ப 
விலக்குவித்தலும்‌ குறி விலக்குவித்தலும்‌ வெறி விலக்குவித்தலும்‌ பிற 
விலக்குவித்தலும்‌ குரவரை வரைவெதிர்‌ கொள்ளு வித்தலுமாகிய ஒன்பதும்‌ . 
அச்சத்திற்கும்‌, தலைமகனூர்க்குச்‌ செலவொருப்‌ படுதலும்‌ பாங்கியிறைவனைப்‌ 
பழித்தலும்‌ தலைவி! யிறையோன்றன்னை நேர்ந்தியற்பட மொழிதலுமாகிய மூன்றும்‌ 
உவர்த்தற்கும்‌, பாங்கி பருவரல்‌ வினவலும்‌ கனவு நலிபுரைத்தலும்‌ கவினழி புரைத்தலும்‌ . 
தன்றுயர்தலைவற்‌ குணர்த்தல்‌ வேண்டலும்துன்புறல்‌ பாங்கி சொல்லெனச்‌ சொல்லலும்‌ 
காம மிக்க கழிபடர்‌ கிளவியும்‌ தன்னுட்கையா நெய்திடுகிளவியுமாகிய ஏழும்‌ 
ஆற்றாமைக்கு முரியன. பருவரல்‌ வினவிய பாங்கியென்பதற்குவினவலு மொரு 
துறையாக்கலாற்‌ சூத்திரத்திற்‌ கூறிய பதினெட்டுக்கு மேற்‌ பத்தொன்பதாயிற்று. 

இதுவரையும்‌ பன்னிரண்டாநாள்‌ நிகழ்ச்சி. 
வரைதல்‌ வேட்கை- முற்றிற்று. 
வரைவு கடாதல்‌ 

அஷ்தாவது - பாங்கி தலைவனுடன்‌ வரைவுகடாதல்‌. வரைவு கடாதல்‌ - 

மணம்‌ வினாவுதல்‌; அது - பொய்த்தல்‌ மறுத்தல்‌ கழறல்‌ கத மகட்‌ 


வகைப்படும்‌; அவை வருமாறு: - 


வினவிய செவிலிக்கு மறைத்தமை விளம்பல்‌. 
(இ-ள்‌.] முன்‌ வரைதல்‌ வேட்கையில்‌ தலைவி அருமறை செவிலியறிந்தமை 
கூறியவதனைத்‌ தோழி தன்னைச்‌ செவிலி வினவியதாகவும்‌ அதற்குத்‌ தான்‌ . 
மறைத்துக்‌ கூறியதாகவுற்‌ தலைவற்குக்‌ கூறுதல்‌; இக்கிளவிமுதல்‌, பின்வருங்‌ 
கவினழிபுரைத்த லீறாகக்‌ கூறிய களவிகள்பலவற்றுள்ளும்‌ குறிப்பினானும்‌ . 
வெலிப்படையானும்‌ வரைவக.டாவிய வாறு கண்டுகொள்க. ப 


ம்ப 


களையோ டுலகளிப்‌ போன்மும்சுத்‌ தாசின்‌ கிளர்சிலம்ப 

முளையோ டிகல்புயத்‌ தன்னையு மென்னை முடுகிமிவள்‌ 

வளையோ டறுவயை வழங்கிய தேதென மங்குலெல்லாங்‌ 

களையோ டிசைவகை கற்றன ளென்னக்‌ கறந்தனனே. (2.3.2) 


அலரறிவுறுத்தல்‌. 
(இ-ள்‌.) ஊரில்‌ தலைவியைத்‌ தூற்றும்‌ அலர வரத்து தலைவனுக்குப்‌ 
பாங்கி யறிவுறுத்தல்‌. அலர்‌- பழிமொழி. அறிவுறுத்தல்‌ - அறியும்படி கூறுதல்‌. 
ஆர்வா யடைப்பினு மூர்வா படைப்ப தரிதெனநன்‌ ப 
கேரர்வா மிறைவா யுனதிரு கையல ருற்றவிந்தப்‌ 
பார்வா யலரெனப்‌ பைங்கொடி சோரப்‌ படர்ந்தமுடுச்‌ 


சர்வா யலர்ந்தழெம்‌ மான்வும்சுத்‌ தாசின்‌ றநடத்தக்க தே, (2.7.2 
தாயறிவுறுத்தல்‌. 
(இ-ள்‌. தலைவியின்‌ களவைத்‌ தாயறிந்தாளென்று தலைவனுக்குத்‌ தோழி 
யறிவுறுத்தல்‌. 


காமா நலஞ்சுடக்‌ காவ்ந்தொளி மாம்கிக்‌ கரிந்தமுலைக்‌ 

காரமா வலிபசப்‌ பாதிகண்‌ டேங்கி யகிலமெல்லாநீ 

தாமா வருபெரு: மான்ஷம்சுத்‌ தாசீன்‌ றடஞ்சிலம்போ 

யேமாந்‌ தனையிவை மபென்கொலென்‌ றாளன்னை யென்னையுமே. (2.54) 


வெறியச்சுறுத்தல்‌. 
(இ-ள்‌. அன்னை வெறியாடுதல்‌ செய்ய நினைத்தாளென்று தலைவனுக்குப்‌ 
பயழுறுத்திப்‌ பாங்கி கூறுதல்‌. 
அடலுற்ற வண்ணல்பி ரான்னம்சுத்‌ தாசி னருஞ்சிலம்பின்‌ 
மிட லுற்ற வேலன்ப நீயவி. யாமயலி வெவ்வழன்மூண்‌ 
டிடலுற்ற தோர்கில ளாயூலை வாயயர்ந்‌ துள்ளாடைந்து 
கடலுற்ற கண்ணியென்‌ றாய்வெறி யாடற்‌ கருதினளே, (2.75) 
பிறர்வரை வுணர்த்தல்‌. 
(இ-ள்‌.) பிறர்‌ மணங்குறித்து வந்ததைத்‌ தலைவற்குப்‌ பாங்கி கூறுதல்‌. 
சுங்கைக்‌ குரியபு மான்ஷம்சுத்‌ தாசின்‌ றடத்துறுவேற்‌ 
செங்கைக்‌ கொளிரர சேமுகத்‌ திங்களுஞ்‌ சேல்விழியுங்‌ 
கொங்கைக்‌ குடமுங்‌ குறுநகை யுங்குழற்‌ கொண்டலுங்கண்‌ 
டெங்கைக்‌ குருகா தவரெவ ரேயிவ்‌ விருநிலத்தே. (276 


121 


வரைவெதிருணர்த்தல்‌. ப 
(இ-ள்‌.) பாங்கி தலைவனை நோக்கி நீ ன ரண்க லலத எதனுடன்‌ தலைவி 
சுற்றத்தா ரெடிர்கொண்டு வருவரெனக்‌ கூறுதல்‌. ப 
பொய்க்கலை யாப்பொரு சோநன்றும்சுத்‌ தாசின்‌ பொதியவெற்பின்‌ 
மெய்க்கலை கண்டவர்‌ மேவினன்‌ பாவவர்‌ மேயவரு 
கைக்கலை யாதெதிர்‌ வாரெமர்‌ வெண்ணெய்‌ குரத்திருத்தி 
நெய்க்கலை வாரென நீயலை யேலல்லி ஸனீள்குறியே, [227 


வரையு நாளுணர்த்தல்‌. 

(இ-ள்‌.) தலைவனுக்குப்‌ பாங்கி மணஞ்செய்யுதாளை ய யறிவித்தல்‌. 
மணிமா. எிகைத்திரு மால்ஒம்சுத்‌ தாசின்‌ மலைய வெற்பிறி 
கணிமா மலருங்‌ கலைமதி வட்டமுங்‌ கண்டதன்றி.. 
யணிமா வருபெரு மாவலர்‌ வாயமு தரமிழையை 
நணிமா மணம்பெறக்‌ காலமு நேரமு நாளுமின்றே. (228). 


அறிவறிவுறுத்தல்‌. 
(இ-ள்‌.) பாங்கி தலைமக எறிவைத்‌ தலைவனுக்‌ கறியக்‌ கூறுதல்‌. 
பூமக ணாதனெம்‌ மான்ஷம்சுத்‌ தாசீன்‌ புனிதவெற்பி 
ணாமக ணாமக ளென்னநன்‌ னதி நயந்தெவர்க்குங்‌ 
கோமக ணின்பழி யன்னையி னென்னையுங்‌ கொண்டொழித்துகி 


காமக ளாயின என்பமற்‌ றேது கழறு வதே. (2.99/ 
குறிபெயர்த்திடுதல்‌. 
(இ-ள்‌.) பாங்கி மிக்குறி பியல்பல்ல, வேறோர்‌ குறியிடை வருகவென்று 
தலைவனுக்குக்‌ கூறுதல்‌. 


மாரணாப்‌ பொலிபுய மால்ஷம்சுத்‌ தாசீன்‌ மாரிவரையாய்ப்‌ 
- பேணாப்‌ பெருந்தவத்‌ தண்ணனின்‌ சார்வைப்‌ பெரிதுமுன்னி 
வீணாய்க்‌ கலங்குமென்‌ மெல்லிநல்‌ லாளன்னை மேவியங்கண்‌ 
காணாக்‌ குறிபெயர்த்‌ தாடுக நீயுமூன்‌ கன்னியுமே. 240] 
இதுவரையும்‌ பதின்முன்றாம்தாள்‌ நிகழ்ச்சி 
பகல்‌ வருவானை பரெவு வருகென்றல்‌. 


(இ-ள்‌.) வெளி. 


132 


வில்லுக்கு வல்லவெற்‌ பாவிண்மண்‌ ணாகி விளங்கினுந்தன்‌ 
சொல்லுக்கு வல்லபு மான்ஷம்சுத்‌ தாசின்‌ சுடர்க்கிரிமே 
வல்லுக்குப்‌ பூப்பதல்‌ லாலனி யார வனுதின(ு 
மெல்லுக்குப்‌ பூப்பதுண்‌ டோவிவ எல்லி யிருமலரே, (24// 
இரவு எ டல பகல்‌ வருகென்றல்‌. 
( இ- ள்‌.) வெளி. 
நஞ்ச முமிழ்படை வேலோய்‌ கெரட்‌ நானில 
மஞ்ச லெனப்புரப்‌ போன்ஷுூம்சுத்‌ தாசி னருட்கிரிமேல்‌ 
விஞ்ச. வரும்பகற்‌ கல்லா லிரவிடை மேயவிவள்‌ 
கஞ்சி மலர்தரு மோவரு மோசுகங்‌ கரண்பதற்கே, (24.2) 
ப இதுவரையும்‌ மப்‌ நிகழ்ச்சி. 
.. பகலினு மிரவினும்‌ பயின்று வருகென்றல்‌. 
(இ-ள்‌.) பகற்காலத்தும்‌ இராக்காலத்தும்‌ நெருங்கி வயி பாங்கி 
தலைவற்குணர்த்தல்‌. பயிலல்‌ - நெருங்கல்‌. 
புகலோ டொளிசெய்‌ புயத்தர சேதினம்‌ போற்றலர்போ 
.ரிகலோர டிசையறுப்‌ போன்வூம்சுத்‌ தாசீ னிருஞ்சிலம்பி 
லகலோ டணிழூலை யாற்றரி தான்மய லாற்றியுய்யம்‌ 
பகலோ டிரவும்‌ பயின்றுறு வாயிந்தப்‌ பைந்நீழற்கே... [24.77 
பகலினு மிரவினு மகலிவ ணென்றல்‌. 
.. (இ-ள்‌.) பகற்காலத்து மிராக்காலத்து நீ யிவ்விடத்து வராதேயென்று தலைவனைப்‌ 
பாங்கி விலக்குதல்‌. 
சொல்லுந்‌ துமிலிலை யென்மதிக்‌ குன்னலர்‌ சூழ்மதிலைக்‌ 
கல்லுங்‌ கடகரிக்‌ கோன்ஷூம்சுத்‌ தாசீன்‌ கனகவெற்ப 
கொல்லுங்‌ குறளோடு கூறு மலருங்‌ குடிகொளலா 
லல்லும்‌ பகலு மகலிவ ணுற்ற வருங்குறிமே, (244) 
உரவோனாடு மூருங்‌ குலனு மரபும்‌ புகழும்‌ வாய்மையுங்‌ கூறல்‌. 
(இ-ள்‌.) பாங்கி தலைவனை நோக்கி நாடு முதலியவற்றாற்‌ சிறந்த நீ 
மணஞ்செய்யாது வந்து போவது தகுதியன்றெனக்‌ கூறுதல்‌. 
நீடுஞ்‌ சிலைவடி வேலண்ண லேமண நேர்ந்திலையேற்‌ 
சூடும்‌ பெரும்புகழ்‌ மால்ஷம்சுத்‌ தாசின்‌ சுடர்‌ தடத்துன்‌ 


133 


னாடும்‌ பதியுங்‌ குலனுங்‌ குடி.யுமெய்ந்‌ நற்புகழுங்‌ 
கோடும்‌ பிறர்குறை யோவருங்‌ கைதவங் கூடிடுமே. . 829] 
ஆறுபார்த்துற்றவச்சங்கூறல்‌. 

(இ-ள்‌.) வரும்வழியைக்‌ கருதி அவ்வழியிற்‌ நிரிதரும்‌ விலங்காற்‌ றோன்றும்‌ 
பயத்தைத்‌ தலைவனுக்குத்‌ தோழி கூறுதல்‌. 

கொல்லுங்‌ கரடி கொடுவரி சுபங்‌ கொதித்தெழுந்து 

செல்லுஞ்‌ சிறுநெறிச்‌ சாரலன்‌ பாவினிச்‌ சேரலென்றுஞ்‌ 

சொல்லும்‌ பெருஞ்சுக வேள்ஷம்சுத்‌ தாசின்‌ சுடர்க்கிரிமே 

லல்லும்‌ பொருங்குழ லாய்முத்த வெண்ணகைக்‌ கன்புவைத்தே. (246 


ஆற்றாத்தன்மையாற்றக்கூறல்‌. 

(இ-ள்‌.) தலைவியின்‌ ஆற்றாத்தன்மையை யாற்றுதல்‌ எய்ய படக 
தலைவனுக்குக்‌ கூறுதல்‌. 

மயக்குந்‌ தெளியும்‌ வடி.க்கு மழைக்கண்‌ மருண்டெழுந்து! 

தியங்கு முமிர்க்குஞ்‌ சினக்கு முலைமுகஞ்‌ சேரவுன்னித்‌ 

தயங்கு மரசர்பி ரான்ஷம்சுத்‌ தாசின்‌ றடஞ்சிலம்பிற்‌ 

கங்கு மயில்விழிக்‌ கன்பநின்‌ சோகுங்‌ கடு.நீதருளேோ. (2777 

காவன்‌ மிக வுரைத்தல்‌. 

(இ-ள்‌.) குறியிடத்து நீ வருவதற்கும்‌ ௮வள்‌ வருவதற்கும்‌ இடையூறாகிய காவல்‌ 
மிகவாயினதென்று தோழிதலைவனுக்குக்‌ கூறுதல்‌. 

மண்காக்கும்‌ பூபர்பி ரான்ஷம்சுத்‌ தாசின்‌ மலையவெறிபிறி 

கண்காக்கு மெம்மிமை போலிரு காலுங்‌ கருத்தமைத்தீப்‌ 

பெண்காக்கு மன்னைவெங்‌ காவலர்‌ கைப்பறை பெய்யுமுகில்‌ 

விண்காக்குஞ்‌ செல்லென வேமுழங்‌ கரநிற்கும்‌ வேலண்ணாலே. (2489 ன 


காம மிக வுரைத்தல்‌. 
(இ-ள்‌.) க்‌ வேட்கை மிகவாயினதென்று தோழி தலைவனுக்குக்‌ கூறுதல்‌. 
சினைத்தார்‌ படர்புயச்‌ செம்மலொன்‌ னார்தரு சேனைமுற்றுங்‌ 
கனைத்தா ர௬யிர்கொளு மால்ஷூம்சுத்‌ தாசின்‌ கனக வெற்பிறி 
னைதீதா னடைந்தார்‌ தமைச்சுட லன்றித்‌ தரணிமிசை 
நினைத்தாற்‌ சுடுங்கொணின்‌ காமா டவ்‌ நீணெருப்பே. (249) 


134 


கனவு நலி புரைத்தல்‌. ப 
(இ-ள்‌.) தலைவிக்குக்‌ கனவினால்‌ வந்த துன்பத்தைப்‌ பாங்கி தலைவனுக்குக்‌ 
கூறுதல்‌. ்‌ 
முலையோ நெருடி. மிதழமு துண்டு முழுதுமிடைக்‌ 
கலையோ நெகிழ்க்கக்‌ கனவொன்று கண்டவக்‌ காரிகைமா 
மலையோ மு.கல்புய மால்மம்சுத்‌ தாசீன்‌ மகிழ்சிலம்ப ப 
வுலையோ டுறுமெழு காகினள்‌ வேறென்கொ லோ துவதே.. . 250] 


கவினழிபுரைத்தல்‌. 

- (இ-ள்‌.) தலைவி அழகழிந்திருத்தலைத்‌ தோழி தலைவனுக்குக்‌ கூறுதல்‌. 
பொன்வண்ண மெவ்வண்ண மவ்வண்ண மேனி புலர்ந்துதனத்‌ 
தின்வண்ணம்‌ பூரித்‌ திருஞ்சுணங்‌ கேற்றங்‌ கிறைபுனற்கண்‌ 
டன்வண்ணலு சேப்பச்‌ சலித்தன என்ப தரணிழுற்றும்‌ 
பன்வண்ண மெய்ப்புகம்‌. வேள்ஷம்சுத்‌ தாசின்‌ பணிவரைக்குமே, (23//) 

இவற்றுள்‌-வினவிய செவிலிக்கு மறைத்தமை விளம்பல்‌ முதலாகப்‌ பிறர்‌ 
வரைவுணர்த்த லீறாகக்‌ கூறியவைந்தும்‌ பொய்த்தற்கும்‌, குறி பெயர்த்‌ திடுதலும்‌ பகல்‌ 
வருவானை யிரவு வருகென்றல்‌ முதலிய நான்கும்‌ மறுத்தற்கும்‌, உரவோன்‌ நாடு மூருங்‌ 
குலனு மரபும்‌ புகழும்‌ வாய்மையுங்‌ கூறலொன்றுங் கழறற்கும்‌, வரைவெதிர்‌ வுணர்த்தல்‌ 
முதலாகிய ஏனைய ஒன்பதும்‌ எய்துதற்குமுரியன; இவை யெல்லாங்‌ குறிப்பினானும்‌ _ 
வெளிப்‌ படையானும்‌ வரைவுகடாவியவாறுணர்க. . ப 

வரைவுகடாதன்‌-மாற்றிற்று. 

அஃதாவது-மேற்கூறிய பாங்கியொடு வரைதற்குடன்பட்ட தலை வன்‌ 
தன்னூர்க்கொருவழி போய்வருகிறேனென்றுபோதல்‌.௮து செலவறி 
வுறுத்தல்‌ செலவுடன்‌ படாமை செலவுடன்படுத்தல்‌ செலவுடன்‌ படுதல்‌ 
சென்றுழிக்‌ கலங்கல்‌ தேற்றியாற்றுவித்தல்‌ வந்துழி நொந்துரைத்தல்‌ என 
எழுவகைப்படும்‌; அவை வருமாறு; - 

தன்பதிக்ககற்சி தலைவன்‌ சாற்றல்‌. 

”  (இ-ள்‌.)தலைவன்தன்னூர்க்குப்‌ போய்வருதலைப்‌'பாங்கிக்குக்‌ கூறுதல்‌. 
போற்றும்‌ புணர்முலைப்‌ பூவைநல்‌ லாய்நந்தம்‌ பொன்னகர்போநீ்‌ 
தாற்றுங்‌ கருமஞ்‌ சிலவுள வாலங்‌ கடைந்தடைவல்‌ 


135 


கூற்றுங்‌ கொடி புங்கொள்‌ வேல்ஷ ம்சுழ்‌ தாசின்‌ குலக்கிரியாம்த்‌. ப 
தேற்றுங்‌ கடமை தல்‌ தில்லையென்‌ 'சேல்வீழிக்கே... ப கத்தித்‌, 


பாங்கி விலக்கல்‌. 
. (இ-ள்‌./ தலைவன்‌ பிரிதலைப்‌ பாங்கி விலக்குதல்‌. 
ப நீங்குங்‌ கடுஞ்சொன்‌ னிகழ்த்தினெம்‌ மான்செவி ருமுன்னுள்‌ 
னேங்கும்‌ விடுமுயி ரென்செய்கு வேனிருந்‌ தேழுலகுநீ 
துங்கும்‌ பெரும்புயத்‌ தான்ஷம்சுத்‌ தாசின்‌ றடஞ்சிலம்பி 
லோங்குஞ்‌ சிலைவல வரவொழி வாயுரை யூர்புகலே. (252) 
_ தலைவ னீங்கல்‌ வேண்டல்‌. 

(இ-ள்‌.) தலைவன்‌ பாங்கியை யுடன்படுத்தி நீங்கற்பொருட்டு வேண்டிக்‌ கூறுதல்‌. 
ஏகமென்‌ றோரெம்‌ மிருவோ ரூமிர்க்கு மிசைந்தபெருஞ்‌ 
சோகமெள்‌ ளொனுமெள்‌ சோனண்வரு வேனுடன்‌ றுன்னலர்தம்‌ 
மாகமென்‌ பேய்க்களிப்‌ போன்ஷூம்சுத்‌ தாசி வருஞ்சிலம்பிற்‌ 
போகமென்‌ றோளணங்‌ கேவிடை வேண்டும்‌ புகன்றருளேோ: 24/ 

தலைவனைப்‌ பாங்கி விடுத்தல்‌. 
. (இ-ள்‌.) பாங்கி தலைவனையுர்க்குப்‌ போய்வருகவென விடுத்தல்‌. 
வள்ளாச்‌ திருவாப்‌ மலரு தெம்மானை வாழினுமுன்‌ 
னுள்ளத்‌ திருத்தி யுடன்வரல்‌ வேண்டுமிங்‌ கொன்னலர்தோள்‌ 
விள்ளத்‌ துணித்தவெம்‌ மான்வூம்சுத்‌ தாசின்‌ வியன்சிலம்பி 
லள்ளத்‌ தகம௬ ளொயயா்ற்‌ தாலுண்‌ டரும்பழியே. (2557 
பாங்கி தலைவிக்கவன்‌ செலவுணர்த்தல்‌. 

(இ-ள்‌.) தலைவிக்குப்‌ பாங்கிதலைவன்‌ பிரிவைச்‌ சொல்லுதல்‌. ப 
தன்னா ரயிரென்கை தந்தகன்‌ றார்சில சாதித்தற்கூர்‌ 
நின்னா ருமிரனை யார்தரி யாரெதிர்‌ நேரலர்‌(முன்‌ 
மன்னா பு/யருமெம்‌ மாரன்மாம்சுத்‌ தாசின்‌ மலையவெற்பிற்‌ 
பெரன்னா ரணியிழை யாய்புல ராயின்று போதுவரே, (226, 


தலைவி நெஞ்சொடு புலத்தல்‌. 


(இ-ள்‌:] தலைவி மனத்தொடு வருத்திக்‌ கூறுதல்‌. 
மறவா வரமளித்‌ தெற்பிரி யேனெனு மன்னரின்று! 
துறவா விருந்து துயரனரீத்‌ தாரீது சூழினெஞ்சே 


136 


பறவாழி யண்ணல்பி ரான்மும்சுத்‌ தாசி னருஞ்சிலம்பி 
லிறவா திருப்பவர்க்‌ குண்டல வோபல்‌ லிடுக்கங்க ளே, (2577 
சென்றோனீடலிற்‌ காமமிக்க கழிபடர்கிளவி. 
(இ-ள்‌.) தலைவன்‌ மாலைக்காலம்வரையும்‌ வராமல்‌ வரவு நீட்டித்தலாற்‌ காமமிக 
அதனால்‌ மிகுந்த நினைவொடு கூறுதல்‌. 
எறியுந்‌ சிரைக்கட லேகுரு கேயெனை யேதணந்து 
பறியுந்‌ துணைவர்‌ பயிலிட நோக்கியிப்‌ பாரவிதுப 
ரறியும்‌ படியொரு காலறை வீறற மாயிரமாஞ்‌ 
செறியும்‌ பெருந்தவச்‌ சேப்மூம்சுத்‌ தாசின்‌ செழுங்கிரிக்கே... [258/7 
தலைவியைப்‌ பாங்கி யாற்றுவித்தல்‌. 
(இ-ள்‌.) மேற்கூறியவாறு வருந்திய தலைவியைப்‌ பாங்கி யவ்‌ வருத்தத்தைத்‌ 
தணியச்செய்தல்‌ 
சேல்வைத்த வேல்விழி பாயெழு வாயினிச்‌ செல்வருன்றன்‌ 
மேல்வைத்த நோக்கின்‌ விறைந்துறு வாரவண்‌ மேவியென்று 
-நூல்வைத்த நெஞ்சினன்‌ மால்வூம்சுத்‌ தாசீன்‌ நுவல்கிரிக்குட்‌ 
கால்வைத்த பான்முற்றுங்‌ கண்வைத்து முத்திக்‌ களிப்பதற்கே, (259) 
இதுவரையும்‌ பதினாறாநாள்‌ நிகழ்ச்சி, 


சவ ௮ ௮ 


தலைவன்‌ வந்தமை பாங்கி யுணர்த்தல்‌. _- 
- (இ-ள்‌.) தலைவன்‌ வந்தசெய்தி தலைவிக்குத்‌ தோழிகூறுதல்‌. 
சிந்தா குலமுந்‌ தியக்கு மயக்குற்‌ தெளியவிங்கே 
வந்தார்‌ தலைவர்‌ மயங்கேன்‌ மனமினி மாமலர்கும்‌ 
கொந்தார்‌ தொடைப்புயக்‌ கோன்வூம்சுத்‌ தாசின்‌ கொழுங்கிரிவாயச்‌ 
சந்தா ரணிழமுலைத்‌ தையனல்‌ லாம்சுகஞ்‌ சாருதற்கே, (220) 
வந்தோன்‌ றன்னொர௫ு நொந்து வினாதல்‌. _ 
(இ-ள்‌.) பாங்கி வந்ததலைவனொடு துன்பப்பட்டு வினாவுதல்‌. 
இறையள வன்ப நினைப்பிரிந்‌ தாவி பிருந்தறியா... 
நறையள வாய்குழ னன்னுத வாளையொர்‌ நாண்டுமுதுஞ்‌ 
சிறையள வாக்கித்‌ திகைப்பித்த தேதுயர்‌ தேரரசர்‌ ப 
திறையள வேற்குமெம்‌ மான்ஷம்சுத்‌ தாசின்‌ செழுங்கிரிக்கே. (28) 


137 


தலைவன்‌ பாங்கியோடு நொந்தா வினாதல்‌.. 
(இ-ள்‌.) எவ்வண்ணந்‌ தலைவியை யாற்றிமிருந்தாயென்று தபல 
'றோழியோடு வருந்திக்‌ கேட்டல்‌. : 
பொல்லா மதன்கணைப்‌ பூவலர்‌ வாரி பொரு மொலிவிண்‌ 
- செல்லா வருழதித்‌ தீசிறு காற்குயிற்‌ செய்யதிர்ச்சி 
- யெல்லா மறிந்தெதிர்த்‌ தோபொறுத்‌ தோவிருந்‌ தீருரையீர்‌ ச 
பல்லா யிரம்புக மோன்ஷம்சுத்‌ தாசின்‌ பனிவரைக்கே. [252] 


பாங்கி யாற்றுவித்திருந்த வருமை சாற்றல்‌. 
(இ- ள்‌.) வெளி 
நின்வாய்‌ மொழிமற வாதரு ளொப்மய னீள்கடலாம்‌ 
பொன்வாய்த்‌ துயரம்‌ புரநீதன னாற்றமைப்‌ பேற்றலர்தம்‌ 
புன்வாய்‌ கிழிக்குமெம்‌ மான்ஷம்சுத்‌ தாசின்‌ பொதியமலை. 
தன்வா யடி.த்திரு கைநொந்த வாறது சாற்றுதற்கே. (263) 
இவற்றுள்‌ - தன்பதிக்ககற்சி தலைவன்‌ சாற்றலும்‌ பபாங்கி தலை விக்கவன்‌ 
செலவுணர்த்தலுமாகிய இரண்டுஞ்‌ செலவறிவுறுத்தற்கும்‌, தலைமகனைப்‌ பாங்கி 
விலக்கலொளன்றுஞ்‌ செலவுடன்படாமைக்கும்‌, நீங்கல்‌ வேண்டலொன்றுஞ் 
செலவுடன்படுத்தற்கும்‌, பாங்க விடுத்த லொன்றுஞ்‌ செலவுடன்‌ படுதற்கும்‌, தலைமகள்‌ 
நெஞ்சோடு புலத்தலும்‌ காமமிக்க கழி படர்கிளவியுமாகிய இரண்டுஞ்‌. 
சென்றுழிக்கலங்கற்கும்‌, தலைமகளை யாற்‌ றுவித்தலும்‌ தலைமகன்‌ வந்தமை 
தலைமகட்‌ குணர்த்தலுமாகிய இரண்டுந்‌ தேற்றி யாற்றுவித்தற்கும்‌, பாங்கி வந்தோன்‌ 
றன்னொடு நொந்துவினாதல்‌ முதல்‌ மூன்றும்‌ வந்துழி நொந்துரைத்தற்கு முரியன. 
ஒருவழித்தணத்தன்‌ முற்றிற்று. 
வரைவிடைவைத்துப்‌ பொருள்வ யபிற்பிரிதல்‌. 
அஃதாவது-விவாகத்தை யிடையிலே நிச்சயித்து விவாகத்துக்கு 
வேண்டும்‌ பொருள்‌ நிமித்தமாகத்‌ தலைவன்‌ பிரிதல்‌; அது- பிரிவறிவுறுத்தல்‌ 
பிரிவுடன்படாமை பிரிவுடன்படுத்தல்‌ பிரிவுடன்படுதல்‌ பிரிவுழிக்‌ கலங்கல்‌ 
வன்புறை வன்பொறை வருவழிக்கலங்கல்‌ வந்துழி மகிழ்ச்சி யென 
வொன்பது வகைப்படும்‌; அவை வருமாறு:- 


138 


என்பொருட்‌ பிரிவுணர்த்‌ தேந்திழைக்‌ கென்றல்‌. 
(இ-ள்‌.) விவாகத்துக்காகப்‌ பொருள்‌ கொண்டுவருதற்குப்‌ பிரியும்‌ என்னுடைய 
பிரிவைத்‌ தலைவிக்குச்‌ சொல்லென்று தலைவன்‌ பாரங்கிக்குக்‌ கூறுதல்‌. 
பொருளே யறஞ்சுகம்‌ பூக்குந்‌ தருவது போந்தடைந்து' 
தெருளே தரவிவண்‌ சேருவ லென்னவெஞ்‌ சேரலர்முன்‌ 
மருளே தரப்பொரு மால்வமூம்சுத்‌ தாசீன்‌ மலையவெற்பி 
னிருளே வெருள்குழ வலாயிசை யாயந்த வேற்திழைக்கே. [2647 
நீன்‌ பொருட்யிரிவுரை நீயவ ட்கென்றல்‌. 
(இ-ள்‌.) வெளி. 
பொன்னாசை தாங்கிப்‌ புறஞ்சொல்‌ நீ ன்பு புத்துரைகொண் 
டென்னாசை மங்கைக்‌ கியம்பரி தாலுல கெண்டிசையுநீ 
தன்னாசைக்‌ கோல்கொடுத்‌ தோன்ஷம்சுத்‌ தாசன்‌ றடஞ்சிலம்ப 
நின்னாசை நேர்வர நீயே யுரையற ஸீள்குழுற்கே. [28.57 
நீடே னென்றவ னீங்கல்‌. 
(இ-ள்‌.) தலைவன்‌ நீட்டித்திராது விரைந்து வருவேளனென்று பாங்கியோடு கூறி 
நீங்குதல்‌. நீட்டித்தல்‌ - காலந்தாழ்த்தல்‌. 
ஒங்குங்‌ கொடுஞ்சுர முற்றணங்‌ கேயுவப்‌ போடிருகை 
தாங்கும்‌ பொருடரச்‌ சார்தரு வேனல்லிற்‌ றாழம்குழுற்றான்‌ 
வீங்கும்‌ பெரும்புகழ்‌ வேள்ஷூம்சுத்‌ தாசின்‌ வியன்கிரிக்கு 
ளேங்கும்‌ படி.தரி யேன்றரித்‌ தாற்பழி பென்றனக்கே. (268) 
இதுவரையும்‌ பதினேழாநாள்‌ நிகழ்ச்சி ப 
பாங்கி தலைவிக்கவன்செல வுணர்த்தல்‌. 
(இ-ள்‌.) பொருள்வயிற்‌ பிரியுந்‌ தலைவன்‌ செல்லுதலைப்‌ பாங்கி தலைவிக்குக்‌ 
கூறுதல்‌, ப 
விலையளித்‌ துன்முலை மெய்ம்மணங்‌ காண விரையுமவர்க்‌ 
கிலையளித்‌ தண்ணென்‌ நினையலி ராரென்று மேய்நீதபன்னூறி 
கலையளித்‌ தாளுமெம்‌ மான்ஷம்சுத்‌ தாசீன்‌ கனகவெற்பி 
னிலையளித்‌ தோங்குகொங்‌ காய்வரு வாரிது நிச்சயமே, (2677 


பூங்குழை யிரங்கல்‌. 
(இ-ள்‌.) தலைவி வருந்தல்‌. 


139 


வேள்விடுத்‌ தான்கணை மெய்பசப்‌ பேற விதிர்க்குமுலைக்‌ 
-கோள்விடுத்‌ தாருயிர்‌ கொள்ளைகொள்‌ வானினிக்‌ கூர்ந்துளத்திற்‌ 
நாள்விடுத்‌ தாரகன்‌ றாரென்செய்‌ வேனண்பர்‌ நாடுமன்பர்க்‌ 
காள்விடுத்‌ தேயருள்‌ வோன்ஷம்சுத்‌ தாசீ னருங்கிரிக்கே. (268 
பாங்கி கொடுஞ்சொற்‌ சொல்லல்‌. ப 
(இ-ள்‌.) இவ்வாறு நீ யிரங்குவ தென்னென்று தோழி தலைவியை நோக்கிக்‌ 
கொடிய சொல்லைச்‌ சொல்லுதல்‌. ப 
சரர்ந்தார்‌ பிரிவர்‌ பிரிந்தவர்‌ சார்வர்‌ சகசமிதென்‌ 
றொர்ந்தகற்‌ றுயருனக்‌ குண்டுகொ லோவன்ப ரோவிலிப்பார்‌ 
தேர்ந்தா ளதிபதி மால்ஷம்சுத்‌ தாசீன்‌ சிலம்பனையாய்‌ _ 
நேர்ந்தசர்‌ நிதிவரை வெண்ணியன்‌ றோவின்று நீங்கியதே, (269) 
தலைவி கொடுஞ்சொற்‌ சொல்லல்‌. 
'(இ-ள்‌.) மேற்கூறியபாங்கியை மனத்தினானொந்துதலைவி கூறல்‌. 
கல்லுங்‌ கரடுங்‌ கலந்தவெங்‌ காணிற்‌ கருதுமன்பர்‌ 
செல்லுஞ்‌ செயலுமென்‌ சிந்தைத்‌ தியக்குந்‌ தெரிந்துமென்னோ 
புல்லும்‌ பெருந்தவத்‌ தோன்ஷம்சுத்‌ தாசன்‌ பொதியவெற்பிற்‌ 
சொல்லுற்‌ தரமிது நன்றுநன்‌ றாலென்றன்‌ றூரமொழியே, (270 
வருகுவர்‌ மீண்டெனப்‌ பாங்கி வலித்தல்‌. 
(இ-ள்‌.) பாங்கிதலைவர்‌ திரும்பி வருவரென்று கூறுதல்‌. வலித்தல்‌-வற்புறுத்திக்‌ 
கூறுதல்‌. 
தெள்ளுஞ்‌ செழும்புகழ்ச்‌ சேய்ஷம்சித்‌ தாசின்‌ சிமையவெற்பில்‌ 
விள்ளுங்‌ கொடுஞ்சுர வெவ்வழற்‌ காவி வெதும்பி 
பொள்ளாஞ்‌ சிறுபெடைக்‌ கஞ்சிறை நீழற்‌ புரக்குமன்றிற்‌ ப 
கொள்ளுங்‌ குணனறிந்‌ தாறிசெல்வ ரோவன்பர்‌ கோற்றொடியே.  (27/] 
பருவங் கண்டு பெருமகள்‌ புலம்பல்‌. 
(இ-ள்‌. | தலைவன்‌ (பிரியும்போது கார்காலத்துக்கு முன்னே வருவலென்று குறிப்பாற்‌ 
கூறிப்‌ போயினனாதலாலே கார்ப்பருவங்கண்டு தலைவி புலம்பிக்‌ கூறுதல்‌. 
யாக்‌ கொடிய ரிதயமொழத்‌ மேகறுத்‌ தெங்கு மொலித்‌ 
தோயா துறவிழத்‌ தேங்கு வெங்‌ தகோபமு முற்றருட்கேரர்‌ 
தாயா யொளிர்பெரு மான்ஷம்சுத்‌ தாசின்‌ றடஞ்சிலவம்பிற்‌ 
காயா வருமழைக்‌ கார்கண்டும்‌ வந்திலா்‌ கன்னெஞ்சரே,. (272 


140 


இகுளைவம்பென்றல்‌. 

(இ-ள்‌. ) அவ்வாறு புலம்பிய தலைவி தேறும்‌ வண்ணம்‌ பாங்கி இது காலத்தின்‌ 
வந்த மேகமன்று. இடையே வம்பாகத்‌ தோன்றியதென்று கூறல்‌; . 
வம்பு-காலமல்லாத காலத்திற்‌ றோன்றும்‌ பொருள்‌. 

அரற்றுங்‌ கவிகைப்பி ரான்ஷம்சுத்‌ தாசின்‌ ஐடஞ்சிலம்பரப்‌ 

போற்று முனதிர௫ பூண்முலை கண்டஞ்சிப்‌ போந்தகரி 

கூற்றுங்‌ கொடுவக்‌ குமுறொலி கொண்டற்‌ கொழுமொலியென்‌ 

றாற்று மயினட மன்றிது கார்வம்பெ னாயிழையே, (27/2 


இறைமகண்‌ மறுத்தல்‌. 
(இ- ள்‌.) தலைவி பாங்கி கூறியவதனை மறுத்துக்‌ கூறுதல்‌. 
கவளக்‌ களிற்றொலி காணெனிற்‌ கொன்றையுங்‌ கஈந்தளுமுட்‌ 
வேளக்‌ களிமலர்‌ தோற்றுறு மோவின்மின்‌ சூழ்தருமோ 
சவளத்‌ திரக்கைப்பி ரான்ஷம்சுத்‌ தாசின்‌ றடஞ்சிலம்பின்‌ 
பவளத்‌ தனியித மாயறி வாய்மழைப்‌ பைம்புயலே. . (2747 


அவர்‌ தாதாகிவந்தடைந்த திப்பொழுதெனத்‌ துணைவி சாற்றல்‌. 
(இ-ள்‌.) தலைவி கார்காலம்‌ வந்ததென்று கூறிய சொற்கேட்டபாங்கி தலைவன்‌ 
தான்‌ வருகின்ற செய்தியை யறிவித்தற்கு விடுப்ப இப்பொழுது இக்கார்‌ 
தூதாய்வந்‌ தடைந்ததென்று கூறுதல்‌. ச 
சுதா ரிளமுலைத்‌ தோகைநல்‌ லாயன்பர்‌ தோய்பரித்தோர்‌ 
மீதா ருரைகொடு மீண்டன ரஞ்சி மிடையலென்றம்‌ 
போதார்‌ வதனப்பு மான்ஷூம்சுத்‌ தாசீன்‌ பொதியவெற்பிற்‌ ன ச” 
றூதா யெழுந்ததிக்‌ கார்கால மேகமுன்‌ சொல்லுதற்கே. [273] 
தலைமக ளாற்றல்‌. ப 
... (இ-ள்‌.]தலைவிதுன்பத்தைச்‌ சூத்திருத்தல்‌. 
முற்று முடலுயிர்‌ நீயே யெனமுன்‌ மொழிந்தவர்சிர்‌ 
துற்றும்‌ பெருந்தகை வேள்ஷம்சுத்‌ தாசீன்‌ சுடர்க்கிரிவாய்ச்‌ 
சுற்றும்‌ பிரியார்‌ தரியார்‌ வருகுவர்‌ சத்தியமென்‌ 
கட ரட்‌ மிசைக்கு முயிர்கொளற்‌ கேந்திழையே, (2/6) 
.. இவனவட்‌ புலம்பல்‌. 


(இ-ள்‌.) பொருளீட்டச்சென்ற தலைவன்‌ றன்கரும உ முற்தியமின்றையே ப 
'யவ்விடத்துத்‌ தலைவியை நினைத்துப்‌ புலம்பல்‌. 


14] 


அலைவாய்த்‌ துரும்பி னழிந்ர்‌ பொழிதர வற்பகலு! 
முலைவாய்த்‌ துயிலுண வெல்லா. மொழித்துள்‌ ஞருகியெண்ணெண்‌ 
கலைவாய்ப்‌ பொலிபெரு மான்ஒம்சுத்‌ தாசின்‌ கனக வெற்பின்‌ 
மலைவாய்க்‌ கிடக்கு மயிலனை மாட்கென்‌ வழுத்துவதே. [27/77 
இதுவரையும்‌ பதினேழாம்நாள்‌ நிகழ்ச்சி. 
பாகனொடு சொல்லல்‌. 

(இ-ள்‌.) சோகங்கொண்ட தலைவன்‌ தேர்ப்பாகனோடு தேரை விரைந்து நடாத்தச்‌ 

சொல்லுதல்‌. ்‌ 
பார்கண்‌ டூவந்த வலவா வீரைதியிப்‌ பாவிவருநீ 
தேர்கண டூவந்துவந்‌ திப்பதற்‌ கேளெக மேழுமெச்சுஞ்‌ 
சீர்கண்‌ டூவற்தபு மான்வம்சுத்‌ தாசீன்‌ செழுஞ்சிலம்பிற்‌ 
கார்கண்டு வந்தகண்‌ ணீர்கண்டு மாழ்குமுன்‌ காரிகையே. (2/8) 

மேகத்தோடு சொல்லல்‌. ப 
(இ-ள்‌.) தலைவன்‌ வருங்காலத்து மேகத்தைநோக்கிக்‌ கூறுதல்‌. 
சிரித்தே தரும்பெரு மான்ஷம்சுத்‌ தாசீன்‌ சிலம்பகத்தென்‌ 
பரித்தேர்‌ வரவைப்‌ பகருதற்‌ கோவன்றிப்‌ பாரமுலை 
கரித்தே யுயிரறக்‌ காய்வத.ற்‌ கோமுன்‌ கடி.ந்தெழுந்தீர்‌ | 
தரித்தே சொலுஞ்சொலுஞ்‌ சொல்லிற்‌ பயனுள தண்‌(ழகிலே. (279) 
பாங்கி வலம்புரிகேட்‌ டவன்வர வறிவுறுத்தல்‌. 
(இ-ள்‌.]) வலம்புரிச்‌ சய்கோசையைக்‌ கேட்டுத்‌ தோழி தலைவன்‌ வரவைத்‌ 
்‌. தலைவிக்கறிவித்தல்‌. 
பேரேந்தி நின்றநறற்‌ பெண்ணணங்‌ கேயலஞ்சிப்‌ பேதுறல்பைங்‌ 
கரரேந்தி நின்றகை யான்ஷம்சுத்‌ தாசீன்‌ கனகவெறிபிற்‌ 
றேரேந்தி நின்றசங்‌ கோசைகண்‌ டாயினித்‌ திக்கனைத்துஞ்‌ 
சீரேந்தி நின்றநம்‌ மன்பர்வற்‌ தாரென்னத்‌ தேர்ந்தரு ளே, (220) 
வலம்புரி கிழத்தி வாழ்த்தல்‌. 

(இ-ள்‌.) வலம்புரிச்சங்கைத்‌ தலைவி வாழ்த்தல்‌. 
கொந்துற்ற தார்ப்புயக்‌ கோன்வூம்சுத்‌ தாசீன்‌ கொழுங்கிரிவாய்த்‌ 
தந்துற்ற வெண்புகழ்‌ தானென வோங்கித்‌ தழைக்குகவே 
நொந்துற்ற வெந்துயர்‌ நோயற வன்பர்‌ நுவல்பரித்தோர்‌ 

துற்ற தென்ன மவுலுறிறு நின்ற வலம்புரியே. (28/) 
142 


தலைவன்‌ வந்துழிப்‌ பாங்கி நினைத்தமைவினாதல்‌. 
(இ-ள்‌.) தலைவன்‌ வத தோழி தலைவியை நினைத்ததுண்டோ? 
வென்று கேட்டல்‌. 
முனைத்தனை யாவருண்‌ மால்ஷூம்சுத்‌. தாசின்‌ முதிர்கிரிவாப்ச்‌ 
சினைத்தனை யாசைக்‌ கெழுந்தனை யாயது தீர்ந்தபின்னுந்‌ 
தினைத்தனை யாயினுஞ்‌ சித்தமொன்‌ றாகவித்‌ திங்கரும்பை 
நினைத்தனை யாவிலை யாநிகழ்த்‌ தாயென்‌ னெடுந்தகையே; (282 


- வரைவிடை வைத்துப்‌ பொருள்வயிற்‌ பிரிந்த தலைவன்‌ பொருளீட்டி வந்த 
இற்றைத்தினம்‌ முப்பது நான்கா நாளென்க; முப்பத்து நான்கென்னுங்‌ கணக்கு எற்றாற்‌ 
பெற்றதெனின்‌, ''களவினுட்டவிர்ச்சி வரைவி னீட்டந்‌, தங்க விரண்டி னகமென 
மொழிப” என்னும்‌ இறையனாரகப்‌ பொருட்‌ சூத்திரவுரையில்‌ பொருளீட்டி வந்த 
தலைவன்‌ ஆறுநாளில்‌ வரைவு முடி.ப்பனென்று கூறியதனாலும்‌ தலைவன்றலைவியைக்‌ 
கண்ட பதினெட்‌ டாநாளிற்‌ பொருள்வயிற்‌ பிரிந்ததனாலும்‌ ஐம்பத்தாறாநாள்‌ வரைவு 
முடுந்ததாகக்‌ கூறுதலாலும்‌ என்க. அற்றேல்‌ ''வரைவிடை' வைத்துப்‌ பொருள்வயிற்‌ 
பிரிவோ, ரிருதுவின்‌ கண்ணுடைத்‌ தென்மனார்‌ புலவர்‌'' எனக்‌ கூறி னாராலோ வெனின்‌, 


இருதிங்களென்றது எல்லை கடவாமைக்குக்‌ கூறியதன்றி இரு திங்களுள்‌ 
வரக்கூடாதென்னும்‌ யாப்புறவின்மையி னென்க. ஆயின்‌, ''வரைவினீட்டந்‌ தங்களிரண்‌ 
டினக'' மென்றதனால்‌ அறுபதாநாள்‌ மணமுடிந்ததாகக்‌ கூறினா லென்னையெனின்‌, 
அச்சூத்திரவுரையில்‌ திங்களிரண்டினு நான்கநாளிருக்க மணமுடிப்ப, தியல்பென்று 
கூறியதனால்‌ கூறலாகாதென்க. மாதத்தினந்‌ தமாகிய நான்கு நாட்கள்‌ மணத்துக்கு 
விலக்கப்‌ பட்டனவென்று சோதிடநூலார்சிலர்‌ கூறுதலா லிங்ஙனங்‌ கூறியது போலும்‌. 
தலைவ ரைத்த ட்‌ பல்‌. ப 
(இ-ள்‌.) வெளி 
அறந்தான்‌ வளர்த்தும்பு மான்ஷ ம்சுத்‌ தாசீ னருட்கிரிவாய்ப்‌ 
புறந்தாழ்‌ கருங்குழற்‌ பூவைமின்‌ னாளையப்‌ பூங்குழலிற்‌ 
சிறந்தா ரிருள்செய்‌ சிறுநெறிக்‌ கானத்துஞ்‌ சித்தம்விட்டு ப 
மறநீதா லலவோ நினைத்திடல்‌ வேண்டுமென்‌ மாதரசே. (28.2) 
ஆற்றுவித்‌ திருந்த வருமை சாற்றல்‌. 
(இ-ள்‌.) பாங்கி தலைவியை யாற்றுவித்திருந்த அருமையைத்‌ தலைவனுக்குக்‌ 
கூறுதல்‌. 
இந்தா மெழின்முகத்‌ தேந்திழைக்‌ குன்பிரி ள்‌ ல்ம்தவ்ச்பொன்‌ 
றுந்தா தரிக்கு ம்பி ரான்ஷம்சுத்‌' தாசின்‌ றுடத்தகத்துன்‌ ப 
சந்தா டவிநசி யூர்மலை தண்புகழ்‌ சாற்றிமனச்‌ ப 
சிந்தா குலந்தவிரதி தேனிருந்‌ தேன்றிறற்‌ றோேர்மன்னனே. ்‌... /284] 


- 149 


இவற்றுள்‌-என்பொருட்‌ பிரிவுணர்த்‌ தேந்திழைக்‌ கென்றலும்‌ பாங்கி 
தலைவிக்கவன்‌ செலவுணர்த்தலு. மாகிய இரண்டும்‌ பிரிவறிவுறுத்தற்கும்‌, நின்பொருட்‌ 
பிரிவுரை நீயவட்‌ கென்றலொன்றும்‌ பிரிவுடன்‌ படாமைக்கும்‌, நீடே னென்றவ ஸனீங்க 
லொன்றும்‌ பிரிவுடன்‌ படுத்தற்கும்‌, தலைவி யிரங்கலும்‌ பாங்கி கொடுஞ்சொற்‌ 
சொல்லலும்‌ பருவங்கண்டு பெருமகள்‌ புலம்பலும்‌ இறைமகண்‌ மறுத்தலும்‌ ௮அவனவட்‌ 
புலம்பலுமாகிய ஐந்தும்‌ பிரிவுழிக்கலங்கற்கும்‌, வருகுவர்‌ மீண்டெனப்‌ பாங்கி . 
வலித்தலும்‌ இகுளை வம்பென்றலும்‌ அவர்‌ தூதாகி வந்தடைந்த திப்பொழு 
- தென்றலுமாகிய நான்கும்‌ வன்பு றைக்கும்‌, தலைமக எாற்றலொன்றும்‌ 
- வன்பொறைக்கும்‌, பாகனொடு சொல்லலும்‌ மேகத்தோடு சொல்லலுமாகிய இரண்டும்‌ 
வரும்வழிக்‌ கலங்கற்கும்‌, வரவறிவறுத்தல்‌ முதலாகிய ஐந்தும்‌ வந்துழி மகிழ்ச்சிக்கு 
முரியன. ப 
வரைவிடைவவைத்துப்‌ பொருள்வயிற்‌ பிரிதன்‌ முற்றிற்று. 
களவியல்‌ முற்றிற்று. 


வரைவியல்‌ 


அல்தாவது-தலைவன்‌ தலைவியைக்‌ குரவர்‌ முதலியாயினோர்‌ கொடுப்பவுக்‌ 
கொடாதொழியவும்‌ கற்பிற்கு நிமித்தமாகிய வதுவைச்‌ சடங்கொடு பொருந்தி 
மணஞ்செய்து கோடல்‌; ஆதலாலிது கற்பின்‌ பாற்படுமென்க; இவ்வரைவு-வரைவு 
மலிவும்‌ அறத்தொடு நிற்றலு மாகிய இரண்டு வகைப்படும்‌; அவற்றுள்‌, 

ணவ மலிவு. 
அஃதாவது-வரைவு டங்க நடக்கு முயற்சி மிகுதல்‌; அது வரைவு 

முயல்வுணார்தீதல்‌ வரைவெதிர்வுணர்த்தல்‌ வரைவறிந்து மகுழ்தல்‌ பராவல்‌ கண்‌ 
நிவத்தலென நான்கு வகைப்படும்‌; அவை வருமாறு :- 

காதலன்‌ முலைவிலை விடுத்தமை பாங்கி காதலிக்‌ குணர்த்தல்‌. 

(இ-ள்‌.) தலைவன்‌ தனவிலையாகத்‌ இரவியங்‌ கொடுத்ததைத்‌ தோழி 
ப தலைவிக்குக்‌ கூறுதல்‌. | 
சொன்முலை வாணார்பி ரான்ஷம்சுத்‌ தாசின்றொன்‌ னாடனையா 
புன்மலை மாமுலைக்‌ குள்ளுடைந்‌ தோடி.ப்பின்‌ னுற்றிறைஞ்சப்‌ 
பொன்மலை வற்தெனம்‌ போர்மலை தோனன்பர்‌ பேரந்தளித்தர்ர்‌ 
கன்மலை போலுங்‌ கனமலை வெம்முலைக்‌ கைவிலையே. (285 


காதலி நற்‌ றாயுள்ள மகிழ்ச்சி யூள்ளல்‌.. 


(இ-ள்‌.] தலைவன்‌ விடுத்த முலைவிவைப்‌ பொருள்களைக்‌ கண்டு ந.ம்மகட்ூ 
மணஞ்செய்யுங்‌ காலமென்று நற்றாய்‌ மகிழு முள்ளத்து மகிழ்ச்சியைப்‌ ல 
நினைதீதுக்‌ கூறுதல்‌. 


144 


ஆலைச்‌ சிலையனன்‌ னான்வூம்சுத்‌ தாசி னருட்சிலம்பின்‌ 
சோலைக்‌ குயின்மொழித்‌ தோகைநல்‌ லாயன்பர்‌ சூட்டுமலரா்‌ 
மாலைக்‌ குவகை மலிதர நம்மனை மாமுகமுங்‌ 
காலைக்‌ கமல மெனவல ராநிற்குங்‌ காசினிக்கே, (286/7 
பாங்கி தமர்வர வெதிர்ந்தமை தலைவிக்‌ குணர்த்தல்‌. 
(இ-ள்‌.) தலைவன்தமர்‌ மணங்கூறி வந்துழித்‌ தலைவி தமர்‌ மணமெதிர்ந்தமை 
பாங்கி தலைவிக்‌ குணர்த்தல்‌. 
கொற்றத்தி னோங்குமென்‌ கோன்ஷும்சுத்‌ தாசீன்‌ குளிர்வரைசோர்‌ 
செற்றத்தி னோங்கமயிற்‌ சேல்விழி யாயனை செப்புபல 
கற்றிதீதி னோரெதிர்‌ சூழ்தர நின்மணாந்‌ தோப்நரநம்‌ 
முற்றத்தி ளோங்கி முழங்குவ தன்பர்‌ முழுமுரசே, . (282) 
தலைமக ளுவகை யாற்றா துளத்தோடு கிளத்தல்‌. 
(இ-ள்‌.) தலைவி மகழ்ச்சி யடங்காது நெஞ்சோடு கூறுதல்‌. 
பாரோ ரலரும்‌ பழிய மறத்துபர்‌ பாறமதன்‌ 
றெரோ டலையத்‌ தெருவினெஞ்‌ சேயுற்ற திக்கனைத்துஞ்‌ 
சீரோ ருருவெனுஞ்‌ சேய்வூம்சுத்‌ தாசின்‌ செழுஞ்சிலம்பிற்‌ 
காரோ டிகலிக்‌ கறங்குவ தன்பர்‌ படி.முரசே, (298 
தலைவனைப்‌ பாங்கி வாழ்த்தல்‌. 
(இ-ள்‌.) தலைவனைத்‌ தோழி புகழ்தல்‌. 
முடி. மாலை சுட்டும்பி ரான்ஷூம்சுத்‌ தாசின்‌ முதிர்கிரிவாய்‌ 
வடி. மாலைக்‌ கூந்தன்‌ மயிலனை யாடுயர்‌ மாறவம்பொறி 
கழ.மாலை மாலைக்‌ கடியென வேதந்த காதலர்சிற்‌ 
றடிமாலை காலையெக்‌ காலமும்‌ வாழி யருள்பெறவே. (289) 
தலைவி மணம்பொருட்டாக வணங்கைப்‌ பராநிலை காட்டல்‌. 
(இ-ள்‌.) தலைவி மணம்‌ நிமித்தமாகத்‌ தெய்வத்துக்குச்‌ சிறப்புச்செய்து 
 வாழ்த்திக்கொண்டு நிற்கு நிலையைப்‌ பாங்கி தலைவனுக்குக்‌ காட்டுதல்‌. 
இணங்கா ரடுகரிக்‌ கோன்வூம்சுத்‌ தாசி னிருஞ்சிலம்பிற்‌ 
_சணங்கா ரிளமுலைத்‌ தோகையன்‌ னாரளந்‌ தோபப்தரநின்‌ 
மணங்கா ரணமா மறைபல வோதி மதித்தணங்கை 
வணங்கா விருந்து மகிழ்வது பாரென்றன்‌ மன்னவனே. (290, 


ரதத. 


ப கண்டோன்‌ மகிழ்தல்‌. 
(இ-ள்‌.) தலைவி தெய்வத்தை வாழ்த்துதலைக்‌ கண்ட தலைவன்‌ மகஇழ்தல்‌. 
சின்னஞ்‌ சிறியா ஞலகியல்‌ யாதொன்றுநற்‌ தேர்ந்தறியா 
என்னம்‌ பிடிநிகர்‌ வாள்கற்ற தேதிவ்‌ வணங்கினைத்தெவ்‌ 
பின்னம்‌ படப்பொரு வேள்ஷம்சுத்‌ தாசின்‌ பிறங்கலிலே௱ர்‌ 
தன்னந்‌ தனியாய்த்‌ தகுமலார்‌ தூரஉய்நனித்‌ தாழ்வதற்கே, ்‌.... 29/). 
இவற்றுள்‌-காதலன்‌ முலைவிலை விடுத்தமை பாங்கி காதலிக்‌ குணர்த்தலும்‌ : 
தலைவி மணம்‌ பொருட்டாக அணங்கைப்‌ பராநிலை காட்டலுமாகிய விரண்டும்‌ வரைவு 
மூயல்வுணர்த்தற்கும்‌, பாங்கி தமர்வரை வெதிர்ந்தமை தலைமகட்‌ குணர்த்த லாகிய 
வொன்றும்‌ வரைவெதிர்வுணர்த்தற்கும்‌, நற்றாயுள்ள மகிழ்ச்சி யுள்ளலும்‌ உவகை யாற்றா ப 
துளத்தொடு கிளத்தலுந்‌ தலைவனைப்‌ பாங்கி வாழ்த்தலுமாகிய மூன்றும்‌ 
வரைவெதிர்ந்து மகிழ்வதற்கும்‌, தலைமகளணங்கைப்‌ பராநிலை கண்டோன்‌ 
மகிழ்தலாகிய வொன்றும்‌ பராவல்‌ கண்‌ டுவத்தற்கு முரியன. 
இதுவரையும்‌ ஜஐம்பத்தொன்றாநாள்‌ நிகழ்ச்சி. 
வரைவுமலிவு-முற்றிற்று. 


அறத்தொடு நிற்றல்‌. 
அஃதாவது-களவை முறையே வெளிப்படுத்தி நிற்றல்‌. முறையே வெளிப்‌ படுத்தி 
நிற்றலாவது; தலைவி பாங்கிக்‌ கறத்தொடு நிற்றல்‌. பாங்கி செவிலிக்கறத்தொடு நிற்றல்‌. 
செவிலி நற்றாய்க்‌ கறத்தொடு. நிற்றல்‌. நற்றாய்‌ தன்னையர்க்‌ கறத்தொடு நிற்றலெனக்‌ 
கொள்க. அறத்தொடு நிற்றற்குப்‌ பொருள்‌; முறையே வெளிப்படுத்தி நிற்றலென்பது; 
இப்பொருள்‌ எவ்விடத்திற்கு மாகாது இவ்விடத்திற்கு மாத்திரமென்று கொள்க. அது - 
முன்னிலை முன்னிலைப்‌ புறமொழி யென இருவகைப்படும்‌, அவை வருமாறு:- 
கையறுதோழி கண்ணீர்‌ தூடைத்தல்‌.' 
(இ-ள்‌.) களவுப்‌ புணர்ச்சியால்‌ மிகவும்‌ அவரெழுதல்‌ கண்டு தந்தையர்‌ 
முதலாயினோர்‌ வெறுப்புற்ற தறிந்த தலைவன்‌ பிரிந்தேக, அப்பிரிவாற்றாமையா 
லழுதுகொண்டிருந்த தலைவியை ஆற்றிக்‌ கையற்றதோழியருகிருந்து கண்ணீர்‌ ப 
துடைத்தல்‌. கையறல்‌ - செயல்றல்‌. ப 
பந்தகத்‌ தாசை பரிந்திலை பைந்துணர்‌ பற்றிலைசெய்‌ 
சிந்தக வண்டலுஞ்‌ சேோர்த்திலை யன்னை சினத்ததுண்டோ 
நெறந்தகம்‌ வரடினை தோற்றினை கண்ணீர்‌ நுடங்கிடையே 
வந்ததென்‌ ஹாமம்‌ புரஹஷம்சுத்‌ தாசின்‌ மகிழ்கிரிக் கே. (292) 


கலுழ்தற்குக்‌ காரணங்‌ கூறல்‌. 
(இ-ள்‌.) தலைவி யழுதற்குக்‌ காரணஞ்‌ சொல்லுதல்‌. 
தூங்குங்‌ கனவிற்‌ றுணிந்திறை தோய்தரத்‌ துஞ்சலற்றுள்‌ 
ளேங்கும்‌ படியெழுந்‌ தேனினைந்‌ தேனுடைந்‌ தேழுலகுற்‌ 
தாங்கும்‌ பெருந்திறத்‌ தான்ஷூம்சுத்‌ தாசின்‌ றடங்கிரிபோன்‌ 
றோ௱ங்கு மொளிர்முலை யாயிலை வேறொன்று மு.ற்றதுவே. (292) 
தலைவன்‌ றெ ய்வங்‌ காட்டித்‌ தெளிப்பத்‌ தெளிந்தமை கூறல்‌. 
(இ-ள்‌.) தலைவன்‌ த ற்பில்ன்கக்‌ காட்டிக்‌ கரியென்று சூளுறவு சொல்ல 
- மெய்யென்று தெளிந்த அதனைப்‌ பாங்கஇிக்குப்‌ பொருந்தக்‌ கூறுதல்‌. 
தருகார்‌ நிகர்கரத்‌ தான்னும்சுத்‌ தாசின்‌ றனிச்சிலம்பிற்‌ 
குரூகார்‌ நிழலல வண்டும்‌ பலவுள கூண்டவின்பம்‌ 
பெருகா ரமுதனைப்‌ யாய்கப டாயன்பர்‌ பேணியெம்மை 
(பருகா யிருத்தி யறைந்தபல்‌ சூள்கண்ட டறைவதற்கே. (294) 
இறைவி தலைவ னிகந்தமை யியம்பல்‌. 
(இ-ள்‌.) தலைவி தலைவனீங்கினமை பாங்கிக்குக்‌ கூறுதல்‌. 
வற்போ லுயர்முலை மங்கைநல்‌ லாயுண்‌ முறக்கிலனென்‌ 
றற்போ டறைந்து மகன்றன ரன்ப ரவனீழுற்று 
மற்போர்‌ வலர்பெரு மான்ஷம்சுத்‌ தாசீன்‌ மலையவெற்பிற்‌ ப 
சொற்போ னடையுற்‌ தொடர்ந்தறிந்‌ தாரிலைச்‌ சொல்லுதற்கே. (2957 
பாங்கி யியற்பழித்தல்‌. 
(இ-ள்‌.) தலைமகனியலைப்‌ பாங்கி பழித்துக்‌ கூறுதல்‌. 
வல்லார்‌ புகழுமெம்‌ மான்வூம்சுத்‌ தாசீன்‌ மலையவெற்பி 
 னல்லார்‌ குழலணங்‌ கேமற வார்வரு வாரிருப்ப்௱ஈர்‌ 
நல்லா ரெனநினைந்‌ தேனவ ரின்று நடுவிகந்த 
பொல்லா ரெனவெமுற்‌ தாரகன்‌ றார்மிகப்‌ புண்ணியரே, (296 
. தலைமகளியற்பட மொழிதல்‌. 
(இ-ள்‌.) அங்ஙனங்‌ கூறக்கேட்ட தலைமகள்‌ தலைமக எற்படும்‌ 
மொழிதல்‌. 
கைக்கு முலைக்குங்‌ கடுகிநின்‌ றாலுங்‌ கனவொடுள்ள 
மெய்க்கும்‌ படிவரு வாரிருப்‌ பாரெதிர்‌ மேவலரை 
மொய்க்கும்‌ பெருந்தள வேள்ஷூம்சுத்‌ தாசீன்‌ முதிர்கிரிவாய்ப்‌ 
பொய்க்குங்‌ குணத்தர்‌ செயலல வேயிது பொற்றொடி யே, (29/7 
147 


"தெய்வம்‌ பொறைகொளச்‌ செல்குவமென்றல்‌. 
(இ-ள்‌.) தலைவர்‌ தெய்வத்தின்மேற்‌ பிரியேனென்றாணை கூறிப்பிரிந்துபோனா 
ராதலால்‌ அத்தெய்வம்‌ சீறாதபடி அவர்‌ எங்கட்குக்‌ குற்றஞ்‌ செய்தாரல்லர்‌, நீ 
பொறுத்துக்கொள்ளென்று வேண்டிக்‌ கோடற்கு இருவேமும்‌ போதுவேமென்று 
தலைவி பாங்கியுடன்‌ கூறுதல்‌. 
கோபந்‌ தருபடைக்‌ கோன்வூம்சுத்‌ தாசின்‌ கொழுங்கிரிக்கோர்‌ 
தீபங்‌ கடுத்தநந்‌ தேரன்பர்‌ முன்னமைச்‌ சேர்ந்தினிவெஞ்‌ 
சோபந்‌ தரப்பிரி யேனெனத்‌ தெய்வத்தைச்‌ சூழ்ந்திசைத்த 
பாபம்‌ பொறுக்கப்‌ பணிகுவம்‌ வாவென்றன்‌ பைந்தொடியே.. (296) 
இல்வயிற்‌ செறித்தமை யியம்பல்‌. 
(இ-ள்‌.) தலைவிதன்‌ மெய்‌ வேறுபாட்டாலும்‌ ஊரிலுள்ளாரலர்‌ தூற்றுதலாலும்‌ 
நற்றாயுளத்தில்‌ வெறுப்பாகி மனையிடத்தி லென்னைக்‌ காவல்‌ ட ளென்று 
ப பாங்கிக்குக்‌ கூறுதல்‌. 

"உளையொன்று வெம்பரி வேள்ஷ ம்சுத்‌ தாசீ ணொளிர்சிலம்பில்‌ 
வளையொன்று கைத்தல மங்கைநல்‌ லாய்பிறர்‌ வாயலருங்‌ 
களையொரன்று மேனிய ங்‌ கண்டன ளாய்மனை காவலிட்டாள்‌ 
தளையொன்று கண்டிலள்‌ கண்டா லிடுவள்மெய்ச்‌ சத்தியமே. (299) 

செவிலி கனையிரு ளவன்வரக்‌ கண்டமை கூறல்‌. 

(இ-ள்‌.) செவிலித்தாய்‌ செறிந்த இருட்குறியிடத்துத்‌ தலைவன்‌ வரக்‌ 
கண்டாளெனத்‌ தலைவி பாங்க்‌ குணர்த்தல்‌. 
திருவுற்‌ நிலகுபு மானஷம்சுத்‌ தாசீன்‌ செழுஞ்சிலம்பின்‌ 
மருவற்ற கஞ்ச மதி;ழகத்‌ தோய்நென்னன்‌ மன்னுமன்பர்‌ 
தருவுற்ற நங்குறி ச௱ர்வுற்று மீண்டதைத்‌ தாயனங்க | 
னுருவுற்‌ நிரவி னுலவுற்ற தோவென்‌ றுலைந்தனனே. (200 
எறிவளை வேற்றுமைக்‌ கேது வினாதல்‌. 
(இ-ள்‌.) செவிலித்தாய்‌ தலைவியின்‌ தவயவ வேறுபாட்‌ டுக்குக்‌ காரண 
மென்னை? யென்று பாங்கியைக்‌ கேட்டல்‌. 
முலையும்‌ பசப்ப மொழியுந்‌ தளர (முழுது(மூட 
னிலையுங்‌ குலைய நிகழ்ந்ததென்‌ னோநித்த நேரலரை 
மலையும்‌ படிபொரு மாரல்ஷம்சுத்‌ தாசின்‌ மலையமின்னாட்‌ 
கலையும்‌ பொருகணல்‌ லாய்புனங்‌ காவ லகன்றபின்னே, (20/7 


148 


ப பாங்கி வெறி விலக்கல்‌, 

(இ-ள்‌.) செவிலித்தாய்‌ வெறியாட்டாளனை யழைத்து மகட்கு நோயுற்றவாறும்‌ 
அது தீருமாறுஞ்‌ சொல்லவேண்டுமென்று கேட்புழித்‌ தெய்வம்‌ வந்தாடும்போது 
பாங்கி அத்தெய்வத்தை யாட வேண்டாமென்று விலக்குதல்‌. வெறியாட்டாளன்‌ 
ஆடு பலிகொடுத்தாற்றீருமென்புழி அவ்வாட்டைக்‌ கொல்லாமல்‌ 
விலக்கலெனினு மமையும்‌. 

'மெய்க்கும்‌ பெருந்தவ வேள்ஷம்சுத்‌ தாசின்‌ வியன்சிலம்பிற்‌ 

பொய்க்குற்‌ துடியிடை மாய்முனி யேலுமைப்‌ போற்றுதுமா 

லுய்க்கு நெறியறி யாதவ மேயுவந்‌ தோம்பறிபா 

மைக்கு மிகைக்குமல்‌ லாலக லாதிவள்‌ வண்டுயரே, 7202) 

வெறி விலக்கிய வழி செவிலி வினாதல்‌. 
(இ-ள்‌.) வெறியாடல்‌ விலக்கிய காரணத்தைப்‌ பாங்கியுடன்‌ செவிலித்தாய்‌ 
கேட்டறிதல்‌. 

பொன்னார்‌ துயரம்‌ மண்டிக்‌ றெண்ணிப்‌ புகுந்தவெங்கண்‌ 

முன்னார்‌ வெறியை விலக்கினை போந்தனை மூன்றுலகுநீ 

தன்னா ர.யிரெனு மால்ஷம்சுத்‌ தாசீன்‌ நடஞ்சிலம்பி 

னின்னா ரத்தி னிகம்வென்கொ லோசொல்லெ னேரிழையே:. [20.27 


பூத்தரு புணர்ச்சியா லறத்தொடு நிற்றல்‌. 
(இ-ள்‌.).பூவைக்‌ கொடுத்ததனாற்‌ புணர்ந்த களவை வெளிப்படுத்தித்‌ தோழி 
கூறுதல்‌. 
வரத்தா லுயர்ந்தபு மான்ஷம்சுத்‌ தாசின்‌ வரைக்கொருவன்‌ 
கரத்தா மரையில்‌ விழித்தா மரைகள்‌ கவியுநின்ற 
தரத்தா லரிவாப்‌ வருவாய்‌ பெறுதி தருதுமென ப 
வரத்தா லளிப்ப நயனமொத்‌ தேற்றங்‌ குவந்தனளே, [7047] 
புரு புணர்ச்சியா லறத்தொடு நிற்றல்‌. 
(இ-ள்‌.) புனலாற்‌ கூடும்‌ புணர்ச்சியை வெளிப்படுத்திக்‌ கூறுதல்‌. 
பிழியோ. டலங்கற்பெம்‌ மான்வூம்சுத்‌ தாசீன்‌ பிறங்கலிடைக்‌ 
குழியோ டூயர்வனிக்‌ கோனதி பாய்ந்து குடையவுற்கிச்‌ 
சுழியோ டிகல்சுழி சூழச்‌ சழித்துத்‌ தொடர்ந்தணங்கைப்‌ 
பழியோ டெடுத்தது பார்த்தெடுத்‌ தானொரு பார்மன்னனே. 72023] 


களிறுதரு புணர்ச்சியா லறத்தொடு நிற்றல்‌. 
(இ-ள்‌.) யானையைத்‌ தடுத்துக்‌ பனை கூடும்‌ புணர்ச்சியை ரட்‌ 
கூறுதல்‌. 
காரனை பன்னகைக்‌ கோன்ஷம்சுத்‌ தாசின்‌ கனவெற்பி 
லோரானை முன்னு முரத்தானை யுற்றெழுந்‌ தோங்குகொங்கை ப 
யீரானை பின்னு மிகறரப்‌ போர்தடி.ந்‌ தேற்றவெற்றிச்‌ ப 
சீரானை மென்று மறப்பள்கொ லோறின்றன்‌ றேமொழியே. [206 


தலைமகள்‌ வேற்றுமை கண்டு நற்றாய்‌ செவிலியை வினாதல்‌. - 


(இ-ள்‌.) தலைவி வேறுபாட்டை நற்றாய்‌ தெரிந்து அதனுண்மையைச்‌ 
செவிவியைக்‌ கேட்டறிதல்‌. 
பாலுங்‌ கசப்பம்‌ பழமும்‌ புளிப்பப்‌ படர்ந்தமுலை 
மேலும்‌ ப௫ப்ப விழிநீ ரரூம்ப மிடைந்தனளாறி 
கோலும்‌ பெருந்தவக்‌ கோன்ஷும்சுத்‌ தாசின்‌ கொழுங்கிரிவயா 
யேலுங்‌ குணத்தணங்‌ கேயிசை யாயுறிற தேந்திழைக் கே, (7077] 
செவிலி நற்றாய்க்கு முன்னிலை மொழியா லறத்தோடு நிற்றல்‌. 
(இ-ள்‌.) முன்னிலைப்‌ புறமொழியாலுணர்த்தாது முன்னிலை மொழியினாலே 
களவை வெளிப்படுத்தி நற்றாய்க்குச்‌ செவிலி கூறல்‌. 
நாவொன்று மெய்ந்நலத்‌ தோன்ஷும்சுத்‌ தாசி னலத்தகிரிக்‌ 
காரவொன்று கூந்தலைக்‌ கன்னிநல்‌ லாயொரு காமன்வநீது 
பூவொன்று தந்து புனலிடைக்‌ காத்துப்‌ புகுந்தமறந்த 
மாவொன்று வென்று மருவின னாமென்ன மா(பமிதே. ... [2708] 
இவற்றுள்‌-வெறி விலக்கலொன்று முன்னிலைப்‌ புறமொழிக்கும்‌, 
ஏனைய பதினாறு முன்னிலை மொழிக்கு முரியன. 
..." அறத்தொடு நிற்றன்‌ முற்றிற்று, 


உடன்போக்கு. 


அஃதாவது - தலைவன்‌ தன்னூர்க்குத்‌ தலைவியை யுடன்கொண்டு போதல்‌; அது 
- போக்கு கற்பொடு புணர்ந்த கவ்வை மீட்சியென மூன்று வகைப்படும்‌; 
அவற்றுள்‌- போக்காவது - போக்கறிவுறுத்தல்‌ போக்குடன்‌ படாமை போக்குடன்‌ 
படுத்தல்‌ போக்குடன்‌ படுதல்‌ போக்கல்‌ விலக்கல்‌ புகழ்தல்‌ தேற்றல்‌ என எட்டு 
.கைப்படும்‌; ௮வ்‌ வெட்டும்பாங்கி தலைவற்‌ குடன்‌ போக்குணர்தல்‌ முதல்‌ 


150 


தலைவன்றன்பதியடைந்தமை தலைவற் குணர்த்த்லீ றாகிய பதினெட்டு 
விரிகளையுடையன; அவை வருமாறு: - ப 
பாங்கி தலைவற்‌ குடன்போக்‌ குரைத்தல்‌. 
(இ-ள்‌.)-காவ லதிகப்பிடுதலால்‌ . தலைவியை யுன்னூர்க்குடன்கொண்டு 
போதியெனப்‌ பாங்கி தலைவனுக்குக்‌ கூறுதல்‌. 
. அண்ணா லருளா ரவனியெல்‌ லாமளித்‌ தாலுமெங்கட்‌ 
- பெண்ணா ரழுதைப்‌ பிரித்தெம ரென்றுமிப்‌ பேருலகின்‌ 
கண்ணா யொளிருமெம்‌ மான்ஷூம்சுத்‌ தாசீன்‌ கனக வெற்பி 
லெண்ணா துழைத்துட னேகுதி யன்ற னிருநகர்க்கே. (209) 


தலைமகன்‌ மறுத்தல்‌. 
( ள்‌ ள்‌. ப்‌ கொடிய பாலையில்‌ நடக்கச்சகியாளென்று தலைவன்‌ தடுத்துக்‌ 
ஆவா வுலுத்த ரறைமொழி னு மடர்ந்தெழுந்து 
வேவா விருக்குமவ்‌ வெவ்வழற்‌ பாலையின்‌ மேவரிதான்‌ 
மாவா ரிருங்குண மால்ஷம்சுத்‌ தாசின்‌ மணிவரைவாய்ப்‌ 
பூவா யொளிர்‌ தரும்‌ பூவைநறி பாதமென்‌. பூங்குழலே. (2/0) 
போக்குடன்‌ படுத்தல்‌ ப 
(இ- ள்‌.) தலைவியைத்‌ தலைவன்‌ கூட்டிப்‌ போதற்குப்‌ பாங்கியுடன்படுத்திக்‌ 
கூறல்‌. 
உள்ளக்‌ கரிக்குமுன்‌. மாமய! த்தி யுறுத்தவன்னை 
விள்ளக்‌ கரிக்குமவ்‌ வெவ்வுரை வெப்பினு! மேவுகலி 
துள்ளக்‌ கரிக்குமெம்‌ மான்ஷம்சுத்‌ தாசின்‌ சுடர்க்கிரிவாய்க்‌ 
கொள்ளக்‌ டட கொருந்தழற்‌ பாலை கொடிதலவே. (2/// 


தலைவன்‌ போக்குடன்படுதல்‌. 
ப .(இ- ள்‌.) தலைவன்த்லைவியை ய்டன்கொண்டு தற்கு சம்ம ததல்‌. | 

விடவா ளரவெங்கும்‌ வெண்முத்தஞ்‌: சிந்தி மெலிந்துட்லந்‌ 

தொடவாவி. (பஞ்சுஞ்‌ சுடுபரற்‌ பாலை: துணிந்தநின்சொற்‌ 

-கடவா தடைகுதுங்‌ கன்னிநல்‌' லாயெம்பொன்‌ கைவரப்ப.' 

ட றிடவா ரணமெனுஞ்‌ .சேய்மம்சுத்‌ தாசின்‌ ட கே... (2/4 

- தலைவிக்‌ குடன்போக்‌ குணர்த்தல்‌. ன 
்‌ இ: ஸ்‌) தலைவனுடன்‌ தலைவி போதலை பள்ட்டு. பாங்கி கூறுதல்‌. 


151. 


சுனையுந்‌ தடமும்‌ வரையும்‌ .பொழிலுற்‌ தொடர்ந்துபயின்‌ 

மனையு மறந்த வசையுண்டென்‌. றாரினி மாற்றலரு 

- நினையுற்‌ திருப்பத வேள்ஷம்சுத்‌ தாசீ னெடுங்கிரிவாய்ப்‌ 

பூனையு மலர்க்குழ லாயென்கொ லோவவர்‌ போதனையே. (7/3 
ப தலைவி நாணழி விரங்கல்‌. 
(இ-ள்‌.) உடன்‌ போக்கில்‌ நாணழியுமே யென்று அதற்குத்‌ தலைவி வருந்துதல்‌. 

வெளிப்பணி நீப்பினு மெய்ப்பணி. யாகி விளங்குமந்தா 

ணொளிப்பணி நீப்பவ ரண்டுகொ லோவென்று முற்றபெருங .. 

களிப்பணி வேந்தர்பி ரான்ஷம்சுத்‌ தாசின்‌ கனசுவெற்பிற்‌ . 
ப அதம்‌ கூந்தன்மென்‌ றோகைதல்‌ லாயிவ்ண்‌ சொல்லுதற்கே. (2/4 ) 


கற்பு மேம்பாடு பாங்கி கழறல்‌. ' 
- (இ-ள்‌.) தலைவிக்குப்‌ பாங்கி கற்பின்‌ பெருமை கூறுதல்‌. 
நாணொன்று மேன்மை நலத்ததென்‌ -றாலுமந்‌ நாணகத்தும்‌ 
பூணொன்று கற்பே பெரிதுகண்‌ டாயிந்தப்‌ பூதலத்தின்‌ 
மாணொன்று! வாரய்மையெம்‌ மான்ஷ ம்சுத்‌ தாசின்‌ மலைய வெற்பிறி 
இகடவய கல லாய்பொன்ன னார்க்கெந்தத்‌ அத (27/37 
- தலைவி யொருப்பட்‌ டெழுதல்‌. 
(இ-ள்‌.] தலைவி தலைவனுடன்‌ றுணிந்துபோகச்சம்மதித்தல்‌. 
ஊரோ ரலரு முறவினர்‌ கோபமு முற்றபெரும்‌. 
பாரோர்‌ பழியும்‌ பலிப்பவிங்‌ காக்கிப்‌ படர்வலென்றுங்‌ 
காரோ டி.கல்கரத்‌ தோன்ஷூம்சுத்‌ தாசீன்‌ கனகவெற்பின்‌ ப 
சிரோ ர௫ருவனை யாயன்பர்‌ சொற்றவத்‌ தீச்சுரமே. ... 808/8] 
பாங்கி சுரத்தியல்‌ புரைத்துழித்‌ தலைமகள்‌ சொல்லல்‌. 
(இ-ள்‌.) பாலையின்‌ கொடுமை கூறிய தோழிக்குத்‌ தலைவி கூறுதல்‌. 
கொல்லு மமளி கொலைமத வேள்கணை கூர்தீதவன்னை 
சொல்லும்‌ பெரும்பழி தோய்குமுற்‌ குன்னலா்‌ துன்னுமுட 
லெல்லு மொடிக்கும்பெம்‌ மான்வூம்சுத்‌ தாசி னிருஞ்சிலம்பிற்‌ ப 
செல்லுஞ்‌ சிறுசுரற்‌ தீயதன்‌ றோவென்றன்‌ சேயிழையே, (7/7) 
பாங்கி கையடை கொடுத்தல்‌. 


(இ-ள்‌.) தலைவனுக்குத்‌ தலைவியைப்‌ பாங்கி யடைக்கலங்‌ கொடுத்தல்‌. 


152 


மிஞ்சா விளமுலை மீண்டுந்தி காட்டு. விரிந்தமூரடி 

பஞ்சா வெளுப்பினும்‌ பாரவையன்‌ ணைளையிப்‌ பாருலகின்‌ 

மஞ்சா யொளிர்பெரு மான்ஞம்‌௪த்‌ தாசின்‌ மலையவெற்பி 

லஞ்சா தளித்தியை யரவின்று போலென்று மன்புவைத்தே. [2/8] 


பாங்கி வைகிருள்‌ விடுத்தல்‌. 


(இ-ள்‌. இருளார்ந்த இடையாமத்திற்‌ பாங்கி தலைவியைதீ தலைவனுடன்‌ 
(விடுத்தல்‌. 
கூப்பிட்‌ தெவுமென்‌ கோன்ஷூம்சுத்‌ தாசின்‌ த தொத்ககாவா பச 
சேப்பிட்ட மெல்லடு.த்‌ தேமொழி பெறிறி சிணுந்தவார்வாபப்க 
காப்பிட்டு நெஞ்ச மளவிட்டுச்‌ சொற்ற வலர்மொழிக்கோர்‌ 
காப்பிட்டு நாளைக்‌ கடுதவல்‌ யானுமக்‌ காய்கூரமே. (2/9 
இதுகாறும்‌ ஐம்பத்திரண்டாநாட்‌ இல்டமவப்‌ றுணர்க. ப 


தலைமகளைத்‌ தலைமகன்‌ சுரத்து ய்த்தல்‌. 


அடும்‌ பொழில்விடுத்‌ தோநதி தாண்டின மார்ந்தமரக்‌ 

காடுங்‌ கடந்து கலந்தன மானற்‌ கவிஞரெல்லரங்‌ 

- கூடுந்‌ திருமுன்றிறி கோன்ஷூம்சுத்‌ தாசின்‌ குலக்கிரிவாய்‌ 

ர க கட்டுப்‌ மங்கைநல்‌ லாயிது! நேர்ந்தரு ளே, (3.20/ 


தலைமகன்‌ நலைமக னசைவறிந்‌ திருத்தல்‌. 


(இ-ள்‌.] தலைவியின்து வருத்தத்தை யறிந்து தலைவன வளூடனிருத்தல்‌. 

கற்றே' யலரடி கன்றிய மேனி களைத்ததினி 

விற்றே ரணிதுதன்‌ மெல்லிய லேமறு வெந்தர்வந்து 

குற்றேவல்‌ செய்யுமென்‌ கோன்வூம்சுத்‌ தாசின்‌ கொழுங்கிரிவாய்ச்‌ 

சற்றே தரித்துச்‌ சலிப்பொழி வாமிந்தத்‌ தண்பொழிற்கே. [22// 

உவந்தலர்சூட்டி புண்மகிழ்ந்‌ தரைத்தல்‌. 

(இ-ள்‌.] தலைமகளை மகிழ்ந்து அவள்‌ கூந்தற்கு மலரைச்‌ சூட்டி அதனாற்‌ 
பரவசமஇழ்ச்சி யடைந்து கூறுதல்‌. உவகை அறிவொடு கூடியது. மகிழ்ச்சி 
அறிவழிந்தது. என்னை? ' உள்ளக்‌ களித்தலுங்காண மகிழ்தலுங்‌ கள்ளுக்கில்‌ 
கர்மத்திற்‌ குண்டு" ்‌ என்னுந்‌ திருக்குறட்குப்‌ ட டா கூறிய பப்லு 
'முணர்க... ப்‌ 

- ஏய்திட்ட வன்சுரத்‌ தின்னலெலாமற வேற்றவர்க்கும்‌ 

பெய்திட்ட பொற்கைப்பெம்‌ மான்ஸ்ரம்சுத்‌ தாசின்‌ பெருவரைவாய்க்‌ 


123 


கொய்திட்ட குந்தமுன்‌. கன்ன கூட்டிக்‌ குலவுறயான்‌ | 
த இ செய்திட்ட ன்‌ மென்னைகொ லோவென்றன்‌. றேமொழியே. (222) 
கண்டோ ரயிர்த்தல்‌. ப 

.1இ- ள்‌.) வடிவின்‌ மேம்பாட்டாற்‌ றலைவனையுநீ தலைவியையும்‌ ன ரடபறி 
"ரையறாறக்‌ கூறுதல்‌. கண்டோர்‌- பாலைநிலத்தெயிற்றியர்‌. 

'வான்கொண்ட கொண்டலெம்‌ மான்ஒம்சுத்‌ தாசின்‌ மாலையவெற்பிற்‌ 

றான்கொண்ட வாழ்க்கைய ரொவன்றி வானகஞ்‌ சரர்ந்தவறோர 

- வன்கொண்ட சீபமும்‌ வேங்கையு மெண்கு முலாவருமிக்‌: ப 
... தான்கொண்ட வெவ்வழுற்‌ பாலையி லின்று. கலந்தவே. ள்‌ (22.7) 


..... கண்டோர்‌ காதலின்‌ விலக்கல்‌. 
இம்‌ ள்‌.) த்தல்‌ கண்டோர்‌ அன்டன்‌ இங்கிருந்து நாளைப்‌ போகலா . 
மென்று வழிச்செலவு விலக்குதல்‌. 
ப போதோ விழுந்தது. புக்கது! வல்விரு ட்‌ போந்தமலா்‌ 
மாதோ வயர்ந்தனண்‌ மாலனை பாயுறிற. வையமெல்லரநீ 
தீதோவக்‌ காக்குமெம்‌ மான்ஷு ம்சுத்‌ தாசின்‌ செழுஞ்சிலம்பின்‌ 
மிதேரர்‌ பொழுதெம்‌ விருந்தயின்‌ றேகிலென்‌ க. கே. (7.24) 


கன்பதி யணிமை சாற்றல்‌. 
(ட: ள்‌.) இவ்விடத்தில்‌ வை௫ிப்போதல்‌ வேண்டுமென்று தலைவி கூறியவழித்‌ 
- தலைவனுடைய பதி சமீபத்தி லுள்ளதென்று கண்டோர்கூறுதல்‌. 
கூரம்‌ பனையகட்‌ கோலமு நீயுங்‌ குறித்தெழுந்தாற்‌ 
றூரம்‌ பெரிதிலைத்‌ தோய்குன்ற மொன்றுண்டு சூம்ந்தகன்றா 
லாரந்‌ தருபுயத்‌ தான்ஷம்சுத்‌ தாசி வருட்கிரியி டட ம 158 
ல ட ஹாமீம்‌ புரவங்‌ கெதிர்வரு ப்‌ ஆ கு ஷ. ... நீதத 5) ப 
ப ப தலைவன்‌ ப்கிய்ஸ்ட்ந்தமை சாற்றல்‌. 
லு இ-ள்‌.) வெளி. ப _ 
வேலையுங்‌ காவியும்‌ வேயுங்கண்‌ ணாய்மலர்‌ மேற்பலபா. 
. மாலையுற்‌ தோய்புய மால்ஷம்சுத்‌ தாசின்‌ மலையவெற்பின்‌ 
்‌ சோலையுஞ்‌ சாலையும்‌ வன்னியும்‌ வாவியுஞ்‌ சூழ்ந்தகருப்‌ 
பாலைய மாடமும்‌ ஸஹாரமீம்‌ புர்முமி தாய்ந்தருளே. ப ன்‌ 72267 
ண்றல்‌ பாங்கி தலைவற்‌ குடன்போக்குணர்த்தலும்‌. வலிக்க போக்‌ 
ப குணர்த்தலுமாகிய விரண்டும்‌ போக்கறிவுறுத்தற்கும்‌, தலைமகன்‌ மறுத்தலும்‌ தலைவி 


154 


நாண்றிர்‌- இரங்கலு மாகிய விரண்டும்‌ போக்குடன்‌ படாமைக்கும்‌, ்‌. பாங்கி. 
தலைவனையுடன்படுத்தலும்‌ தலைவி கற்புமேம்பாடு பாங்கி கழறலுமாகிய 
விரண்டும்போக்குடன்‌ படுத்தற்கும்‌, தலைவன்போக்குடன்படுதலும்தலைவி யொருப்பட்‌ 
டெழுதலும்‌ பாங்கி சுரத்தியல்‌. புரைத்துழிச்‌ சொல்லலு.மாகிய மூன்றும்‌ உடன்போக்‌ . 
குடன்படுதற்கும்‌,. பாங்கி கையடை: கொடுத்தலும்‌ வைகிருள்விடுத்தலும்‌ தலைமகன்‌ . 
தலைமகளைச்‌ சுரத்துய்த்தலு மாகிய மூன்றும்‌ போக்கற்கும்‌, தலைவன்‌ தலைவி 
யசைவறிந்திருத்தலும்‌ கண்டோர்‌ காதலின்‌ விலக்கலுமாகிய விரண்டும்‌ விலக்கற்கும்‌, 
்‌. தலைவன்தலைவியை யுவந்தலர்சூட்டி புண்மகிழ்ந்துரைத்தலும்‌ கண்டோரயிர்த்தலு. மாகிய 
ப விரண்டும்புகழ்தற்கும்‌, அண்ட்‌ எர்த்‌ தயவ்யை எற்றவயத வவ யடைந்தமை 
ப கக்‌ குணர்த்தலு மாகியவிரண்டுந்‌ தேற்றற்கு முரியன. 
உடன்போக்கு- முற்றிற்று. 


வரச ர ரல ௯. 


கற்‌ ட புணர்ந்த 6 ர்க்‌ 


அஃதாவது- லைல்‌ தலைவனதுடைமையாய்க்‌ கற்பொடு ௪ கூடிய அதனை 
அயலார்‌ விராய சேரியர்‌ பலருமறிதல்‌; அது-செவிலி புலம்பல்‌ நற்றரய்‌ புலம்‌.பல்‌.. 
மனைமருட்சி கண்டோரிரக்கம்‌ ௦ செவிலி பின்‌ நறேடிச்சேறல்‌ என ஐந்து வகைப்படும்‌ ; 


- அவை வருமாறு :- 
செவிலி ரகவ ரதன்‌: 


இ: ள்‌.) தலைவியைத்‌ தேடிக்‌ காணாமற்‌ செவிலி பாங்கியைக்கேட்டல்‌, ப 
ஆயமு. மன்னையும்‌ யானமிவ்‌ வீடு மழிதரவெத்‌ - 
தேயமும்‌ போற்றுமெம்‌ மான்ஷ_ம்சுத்‌ தாசின்‌ செழுஞ்‌ சிலம்பி. 
னேயமும்‌ வாசழு நீத்தெம தாருயிர்‌ நீங்கியவம்‌ உம 0 4 
ப எத தழ்ச்சியு  மென்னைகொ லோசெரலென்‌ மூரதரசே, (72/7 
பாங்கி செவிலிக்‌ குணர்த்தல்‌. ப 


(இ-ள்‌.) தலைவி தலைவனுடன்‌ சென்றதைப்‌ பாங்கு செவிலிக்குக்‌ கூறுதல்‌. 
மலையும்‌ படிபல வம்புரைத்‌ தாளன்னை வந்தமுலை ப 
- விலையுங்‌ கருதிலள்‌ வேறெண்செய்‌ வாளுற்ற மெல்லியலெண்‌ 
சிலையுங்‌ குலையுந்திண்‌ டோன்ும்சுத்‌ தாசின்‌. செழுங்கிரிவா 
யலையும்‌ படியகன்‌ றாள்சுர மன்பர்பின்‌ னாரணங்கே,. (328): 


செவிலி தேற்று வோர்க்‌ கெதிரழிந்து' மொழிதல்‌. 


(இ-ள்‌.) வெளி. அழிந்து கூறல்‌ - நொந்து கூறுதல்‌... 
தருந்தாரு வன்னகை யான்வூம்சுத்‌ தாசின்‌ றமிழ்ச்சிலம்பில்‌ 
வருந்தா திருக்க. வழுத்துகின்‌ நீிரெம்மை மானவொரு 


நதத.. 


திருந்தா ரயிரைத்‌ திமிர்த்தழமு தாட்டி.ப்பின்‌ செல்லவிடுத்‌ ப 
திருந்தா லலவோ வறிகுவிர்‌ நீருமவ்‌ வின்னலையே. 8729) 
செவிலி தன்ணீறிவின்மை தன்னை நொந்துரைத்தல்‌. 

(இ-ள்‌.) தலைவி போதற்குத்‌ தன்‌ குறிப்பினா லறிவித்த தன்மையை 
யறிந்திலேனென்று தன்னறிவின்மையை தொறந்து செவிலி கூறுதல்‌. 
தோதல்‌- வருந்துதல்‌. 

என்னையும்‌ வீட்டையு மேங்குற நோக்கி மிருவிழிநீர்‌ 

தன்னையுந்‌ காட்டியம்‌ முன்றிலும்‌ பார்த்த. தரத்தையெட்‌ டும்‌ 

பொன்னையும்‌ வேட்டபு மான்வூம்சுத்‌ தாசின்‌ பொலங்கிரிவாய்‌ 

ப மட்‌ பின்னைய மோர்ந்தில னேயென்ன மோசமிதே. (2.20/ 


.... செவிலி தெய்வம்‌ வாழ்த்தல்‌. . 
(இ-ள்‌.) தலைவிக்கு இடையூறு நிகழாவண்ணத்‌ தெய்வத்தைச்‌ ௦ செவிலி 
வாழ்த்துதல்‌. 
சிற்திப்ப துற்குற்ற தெய்வங்க ளோயெந்தஞ்‌ செல்வியையாஞ்‌ 
சந்திப்ப தற்கெதிர்‌' தந்தருள்‌ வீர்நித்தஞ்‌ சார்ந்தெவரும்‌ 
வந்திப்ப தற்குற்ற மால்வூம்சுத்‌ தாசின்‌ மலையவெற்பி 
வந்திப்ப தற்கெமக்‌ கும்மைய லாலில்லை யரந்துணையே, .. 733// 
இவ்வைந்தும்‌ செவிலி புலம்பலின்‌ விரியெயென்க. 


... செவிலிநற்றாய்க்‌ கறத்தொ௫ நிற்றல்‌. 

(இ-ள்‌. ) செவிலி நற்றாய்க்குத்‌தலைவி தலைவனுடன்போக்கை வெளிப்படுத்திக்‌ 
-கரணக்‌ கரிக்குங்‌ கடுஞ்சுரத்‌ தோர்திருக்‌ காளைபின்னே 
... பேணக்‌ கரந்தன ஞான்மக ளென்னினிப்‌ பேசலொன்னார்‌ 
நாணக்‌ கடிந்தநங்‌ கோன்வம்சுதி தாசீ னனினவெற்பிற்‌ ப 
பூணக்‌ குதிக்கும்‌ புணர்முலை யாய்நென்னற்‌ போதகத்தே, .. 773223) 

நற்றாய்‌ பாங்கியொடு புலம்பல்‌. 

(இ-ள்‌. .] நற்றா யுயிர்ப்பாங்கியுடன்‌ வருந்திக்‌ கூறுதல்‌. 
எல்லா மறிந்து மதலா யிசைவி னெனக்கொருகொற்‌ 
- சொல்லா திருந்தவத்‌ தோடமன்‌ றோமகள்‌ சூழ்ந்தவர்க்கோர்‌ 
நல்லா னருட்பெரு மான்ஒம்சுத்‌ தாசீ னளினவெற்பிற்‌ ப க 
கல்லாப்‌ பொலிந்த கடும்பரறி பாலை கரந்தனளே, (23.2 


156 


நற்றா யயலாரொட௫ புலம்பல்‌. 
( இ-ள்‌.) வெளி . 
பன்னா டவங்கிடந்‌ தங்கமெ லாதொந்திப்‌ பாவிபெற்ற 
மின்னாளா மென்னை விடுத்தகன்‌ றாளெனின்‌ மேலுமொன்னார்‌ 
மன்னா யுதித்தபு மானவூம்சுத்‌ தாசீன்‌ மலையவெற்பிற்‌ 
பொன்னா ரமுதனை மிர்மக வாலென்ன புண்ணியமே... (2.74) 


. நற்றாய்‌ பயிலிடந்‌ தம்மொடு புலம்பல்‌. 


்‌. (இ- ள்‌.] தலைவி பழகி விளையாடு மிடங்களோடு நொந்து நற்றாய்‌ வருந்திக்‌ 
கூறுதல்‌. 
உளன்றா ழயில்வலத்‌ தோன்வு ம்சுத்‌ தாசி னுயர்சிலம்பிற்‌ 
'கான்றாம்‌ சுனைகாள்‌ பொழில்கா...ணதிகாள்‌ கவலைகொள 
வீன்றா ளெனைமறந்‌ தேகையி லேயிந்த வேழைக்கென்னத்‌ 
தேன்றாம்‌ குழுலியுஞ்‌ செப்பின ளோவெதுஞ்‌ சிந்தைவைத்தே. . [225] 
இந்நான்கும்‌ நற்றாய்‌ புலம்பலின்‌ விரியென்க. 
நிமித்தம்‌ போற்றல்‌. 
(இ-ள்‌.) தலைவி வருதற்குத்‌ தக்க சகுனத்தைத்‌ துஇத்து நற்றாய்‌ கூறுதல்‌. 
பாலோ டமுதும்‌ பரிந்தளிப்‌ பேன்பறற்‌ பாலைசென்ற 
காலோ டரிவை கலந்துற வேகடற்‌ காசினிக்கேர்‌ 
கோரலோ டுயர்குடைக்‌ கோன்மிம்சுத்‌ தாசின்‌ கொழுங்கிரியின்‌ 
மேலோ டருட்கொடி யேகரை வாயிந்த வேளையிலே. ப [3.76 
ப சுரந்தணிவித்தல்‌. 
(இ-ள்‌.) தலைவிக்குப்‌ பாலைநிலத்தின்‌ டர தணியுமாறு நற்றாய்‌ 


பிரார்த்தித்தல்‌. 
வரமே பெருகுமெம்‌ மான்வூம்சுத்‌ தாசீன்‌ மணிவரைமின்‌ 


௬ரமே பரல்செய்‌ சுடுநெருப்‌ பேயவன்‌ தோய்ந்தவளத்‌ 
, திரமே பெருகநல்‌ ஹாமீம்‌ புரத்தொடு சேரளியின்‌ 
றரமே தரக்குளிர்‌ வாய்மிக வாயென்றன்‌ நாம்குமுற்கே, (7.77 
தன்மகண்‌ மென்மைத்தன்மைக்‌ கிரங்கல்‌. 
(இ-ள்‌.) நற்றாய்‌ தன்மகள்‌ மெல்லிய தன்மைக்கு இரங்கிக்‌ கூறல்‌. 
மழையுங்‌ கரிந்து மனமுங்‌ கரிந்த மலிகனற்கான்‌ 
குழையும்‌ படிசென்ற கொள்கையென்‌ னோவறக்‌ கோன்மையினால்‌ 


17 


விழையும்‌ பெரும்புகழ்‌ வேள்வம்சுத்‌ தாசின்‌ விபன்கிரிவாப்தி 

தழையு மனிச்சமுந்‌ தாவத்‌ தளர்பதத்‌ தாழ்குழுலே. [228] 
இளமைத்‌ தன்மைக்‌ குளமெலிந்‌ திரங்கல்‌. ர 

(இ-ள்‌. ) நற்றாய்‌ தன்மக விளமைத்‌ தன்மைக்கு மனமெலித்துவருந்திக்‌ கூறுதல்‌. 

பாலோ டமுதம்‌ பருகில தென்றுபைம்‌ பாவை யைமார்‌. 

மேலோ டணைத்து விழிநீ ரகுக்குமென்‌ மெல்லபல்வெவ்‌ 

வேலோ டொளிர்கர வேள்ஷம்சுத்‌ தாசின்‌ மிளிர்கிரிவாம்‌..... 

மாலோ டொருவன்பின்‌ போவள்கொ லோமுன்செய்‌ வல்வினையே. (329) 


அச்சத்‌ தன்மைக்‌ கச்சமுற்‌ றிரங்கல்‌ 


(இ-ள்‌.) நற்றாய்‌ தலைவியினது வெருவுந்‌ தன்மையை நினைத்துதான்‌ ப பயமுற்று 
வருந்துதல்‌. 
இற்பலி காணினு மேக்குற்‌. றழுங்கி யிரங்குமவ 
ணற்புலி காணி னலிவத லாலுயிர்‌ நண்ணயர்க்‌ கோர்‌ 
பொற்புலி யன்னபு மான்வூம்சுத்‌ தாசின்‌ பொதியவெற்பிற்‌ 
கற்புலி யுற்ற கடுஞ்‌௬ுரத்‌ தென்செய்வள்‌ காரிகையே. (240, 
இவ்வைந்தும்‌ மனமருட்சியின்‌ விரியென்க. 
கண்டோரிரக்கம்‌. 
(இ-ள்‌.) வழியிற்‌ கண்ட மாதர்தலைவியைநோக்கி வருந்தியழுங்கல்‌. இரக்கம்‌ - 
அழுங்குதல்‌. 
எங்கும்‌ பிழுமெழு மெம்மனை யெங்கெனு மின்னலுற 
வீங்குற கரையு மெலிய முலையு. மிகுந்தபுகழ்‌ 
தாங்குஞ்‌ சுகிர்தபு மான்ஷம்சுத்‌ தாசின்‌ ஐடஞ்சிலம்பின்‌ 
பாங்குங்‌ சழங்குநற்‌ பாலையும்‌ பூவையும்‌ பார்த்தனையே, (24// 
இ)? *தொன்றுவங்‌ கண்டோரிரக்கம்‌; இதற்கு விரியில்லை. 
செவிலி யாற்றாத்‌ தாயைத்‌ தேற்றல்‌. 
்‌(இ-ள்‌.) தலைமகள்‌ பிரிவைச்சகியாத நற்றாயைச்‌ செவிலிதேறு மாறு எற்கல்‌: 
வெப்பா லவிந்த வெறும்பறறி பாலை விரைந்தவடா 
_னெப்பா லிருப்பினு மின்னே. கொணர்வ லிசைந்தெவர்க்கு 
மொப்பா லுயருர பயோன்ஷம்ச்தி தாசின்‌ ணொரு மொழிபோறி 
றப்பா தனையே தளரா தமரவன்‌ றண்பொழிற்கே. (742) 


159 


ஆற்றிடை ழக்கோற்‌ பகவரை வினாதல்‌. 


(இ-ள்‌.) செவிலி தேடிப்‌ போங்கால்‌ வழியிடை யெதிர்வருந்திரிதண்டமுடைய 


அந்தணரை வினாவுதல்‌. 


உண்மைம்‌ பொருளை யுவந்தடை வான்றவ மரர்ந்துசெய்யும்‌ 


வெண்மைத்‌ திருச்சடத்‌ திர்விள்ளு வீரெழு மேதினிக்கும்‌ 
வண்மைக்‌ குயர்கர மால்ஷம்சுத்‌ தாசீன்‌ மலையவெற்பி 


லொண்மைக்‌ கெழுமயிற்‌ காளைபின்‌ னெம்மயி லுற்றதுவே, 


. மிக்கோரேதுக்‌ காட்டல்‌ 


(243) 


(இ-ள்‌.) செவிலி வினாயதற்கு உயர்ந்தோர்‌ அஃது உலகவியல்‌ பென்று காரணங்‌ 


காட்டிக்‌ கூறுதல்‌. 
(வலம்புரி யீன்ற மணிதனக்‌ கல்லது மற்றையர்ககு 
நலம்புரி வாறுநின்‌ னங்கையு மேகின ணானிலத்தின்‌ 


குலம்புரி பண்ணலங்‌ கோன்ஷம்சுத்‌ தாசீம்‌ர்‌ கொழுங்கிரிவா. 


யலம்புரி கூந்த லணங்கனை. யாப்மற்றெ னாய்வதுவே, 
செவிலி யெயிற்றியொடு புலம்பல்‌. 
(இ-ள்‌.) செவிலி பாலைநிலத்துப்‌ பெண்ணொடு வருந்துதல்‌. 
பொன்மா துறைபூயத்‌ தோன்ஷூம்சுத்‌ தாசின்‌ பொதியவெற்பி 
னன்மா தவப்பே றனைத்துமொன்‌ நாயுற்றிற்‌ நாண்மறவர்‌ 
தன்மா தெனவருந்‌ தையநல்‌ 'லாய்சொலித்‌ தாவழற்கா 
னென்மா தொருதிருக்‌ காளைபின்‌ போந்த விருநெறியே, 
செவிலி குரவொடு புலம்பல்‌. _ 
(இ-ள்‌.) செவிலி குராமரத்தொடு வருந்துதல்‌. : 
கல்லென்‌ றடர்ந்த கடும்பறற்‌ பாலையொர்‌ காளைபின்னே 
வல்லென்‌ றுயர்முலை வந்தது கண்டுமவ்‌ வான்முகிலைச்‌ 
செல்லென றெதிர்கரச்‌ சேய்ஷம்சுத்‌ தாசின்‌ செழுஞ்சிலம்பி 
னில்லென்‌ றொருசொன்‌ ஸிகழ்த்திலை யேவஞ்ச நீள்குரவே. 


சுவடுகண்‌ டிரங்கல்‌. 


244). 


(345) 


(346)... 


(இ-ள்‌.) நிலத்தின்மேற்‌ காலழுந்திய குறியைச்‌ செவிலி கண்டி ரங்கிக்‌ கூறுதல்‌, 


பூவிற்‌ படரப்‌ பொறாதவம்‌ போருகப்‌ பொன்னடி.யித்‌ 
தாவிற்‌ படரத்‌ தவக்குறை யோகற்ற தண்டமிழோர்‌ 


159 


நாவிற்‌ படர்புக மோன்னூம்சுத்‌ தாசி னளினவெற்பின்‌ ப 
காவிற்‌ படருங்‌ களிமயி லாமென்றன்‌ கன்னியர்க்கே, (747) 
செவிலி கலந்துடன்‌ வருவோர்க்‌ கண்டு கேட்டல்‌. 

(இ-ள்‌. உடன்போக்குப்‌ போயதலைவனும்‌ தலைவியும்‌ போல அன்பு கலந்து 
வழியிடை வரவோ ரிருவரைக் கண்டு செவிலி வினாதல்‌. .- 

அன்றிலும்‌ பேடு மெனவரு வீரிவ்‌ வதரிருவ 

ரொன்றிய வுள்ளத்தி னுற்றன ரோவுல குங்ககனுறீ 

துன்றிய வென்றியன்‌ மால்ஷூம்சுத்‌ தாசின்‌ சுடர்க்கிரிமேற்‌ 

கன்றிய வன்னையொ டென்னையு மிங்ஙன்‌ கவலவைத்தே. (749 


ப அவர்‌ புலம்ப றேற்றல்‌. 
(இ-ள்‌.) செவிலி யிரங்கிப்‌ புலம்புதலை யெதிர்வந்தோர்‌ தெளிவித்தல்‌. 
தாருடை வள்ளலைக்‌ கண்டனன்‌ யானுமுன்‌ றாம்குழலை 
வாருடைக்‌ கொங்கையென்‌ மங்கையுங்‌ கண்டனன்‌ வான்புவிக்கோர்‌ 
- பேருடை வேந்தர்பெம்‌ மான்ஷூம்சுத்‌ தாசின்‌ பெரும்பகைவாரழ்‌ 
கருடைக்‌ கான்விடுத்‌ தாமீம்‌ புரமின்று! சூழ்குவரே; (749) 
ப செவிலி புதல்வியைக்‌ காணாது கவலை கூர்தல்‌. 
(இ-ள்‌.) செவிலிதன்‌ புதல்வியைக்‌ காணாது துன்ப மிகுதல்‌. 
மானார்‌ வழியை வழிழுழு துள்ளி மலைந்ததலிலா 
னானா வறிந்தில னேபிறர்‌ வாய்க்கென்‌ னவில்வலினி 
யூனா ரயில்வலத்‌ தோன்ஷும்சுத்‌ தாசீ ணொளிர்வரைமேற்‌ 
போனான்‌ மகளெங்‌ கெனுமனைக்‌ கென்கொல்‌ புகலு வதே. (720) 
இவ்வொன்பதுஞ்‌ செவிலி பின்றேடிச்‌ சேறலின்‌ விரியென்க. 
கற்போது புணர்ந்த கெளவை முற்றிற்று. 
மீட்சி 
அஃதாவது-மீண்டு வருதல்‌. செவிலி புதல்வியைக்‌ காணாது மீண்டு 
வருதலும்‌ உடன்போய தலைவனுந்‌ தலைவியு மீண்டுவருதலு மடங்கப்‌ 
பொதுப்பட மீட்சி யென்றார்‌. அது-தெளிதல்‌ மகிழ்ச்சி வினாதல்செப்ப 
லென நான்கு வகைப்படும்‌; ௮அவை-தலைவி சேணகன்றமை செவிலி 


தாய்க்குணர்த்தல்‌ முதல்‌ நற்றாய்கேட்‌ டவனுளங்‌ கோன்‌ வேலனை வினாத 
லீறாகிய ஆறு விரிகளையுடையன; அவை வருமாறு: - 


160 


தலைவி சேணகன்றமை செவிலி தாய்க்குணர்த்தல்‌. 
(இ-ள்‌.) தலைவி நெடுந்தூரம்‌ போனதைச்‌ செவிலி நற்றாய்க்குச்சொல்லுதல்‌. 
துருவா விடமிலை யென்றாய்‌ முழுதுற்‌ துருவியுநின்‌ 
றநிருவா ரமுதைத்‌ தெரிந்தில னேசென்ற சேயொடுநன்‌ : 
கொருவா வருளுடை யோன்ஷம்சுத்‌ தாசீ னுறவிலர்வாழ்‌ 
வருவா வனம்விடுத்‌ தாமம்‌ புரமங்‌ கடைந்‌ தனனே. ட (72/7 
. இதுவரையும்‌ ஐம்பத்து மூன்றாநாள்‌ நிகழ்ச்சி. ' ப 
தலைவன்‌ றம்ழர்‌ சார்ந்தமை சாற்றல்‌. 
(இ-ள்‌.) ஐம்பத்து நான்காநாள்‌ தலைவன்‌ மீட்சியில்‌ தமதூரைச்‌ சார்ந்தமை 
தலைவிக்‌ குணர்த்தல்‌. தம்மென்பது - தலைவன்றலைவிய ரிருவரையும்‌. 
ஆடுஞ்‌ சுனையிது வண்டலு மிங்கிவை யன்றுனையான்‌ 
கூடுந்‌ தடமது குன்றுவை பாரென்றுங்‌ கூண்டபுகம்‌ ' 
நீடுங்‌ திறற்பெரு மான்வூம்சுத்‌ தாசீ னெடுங்கிரிமே 
னாடும்‌ 2 நங்கைநல்‌ லாய்முன்‌ னடந்தருளே, (752) 
தலைவி ழன்செல்வோர்‌ தம்மொடு தான்வரல்‌ 
பாங்கியர்க்‌ குணர்த்தி விடுத்தல்‌. 
(இ: ள்‌.) தலைவி தனக்கு முன்னே போகும்‌ அந்தணரிடத்தில்‌, தன்வரவைத்‌ 
தன்றோழிகட்குச்‌ சொல்லி௮னுப்புதல்‌. ப 
கற்பிற்‌ பெரிதல நாணென்று நாடிக்‌ கடும்பரற்கா 
னற்பிற்‌ புகுந்தவென்‌ னண்ணலும்‌ யானு மடைந்ததெல்லாம்‌ 
பொற்பிற்‌ பொலிந்தபு மான்னம்சுத்‌ தாசின்‌ புதுநகர்சேர்‌ 
வெற்பிறி புகுமட வீரறை வீரென்றன்‌ மெல்லியர்க்கே, (752) 
ஆங்கவர்‌ பாங்கியர்க்‌ படம்‌ ப 
(இ-ள்‌.) வெளி. 
கண்டனம்‌ யாழுங்கள்‌ கன்னியை யோர்திருக்‌ காளைபின்னே 
மண்டனற்‌ பாலை வழிவிடுத்‌ திங்ஙன்‌ மருவுறத்தெவ்‌ 
பண்டனந்‌ தீர்ந்தபி ரான்ஷூம்சுத்‌ தாசீன்‌ பனிவரைவா 
ய்ண்டன மென்னடை யாயிமை யீருந்த மன்புவைத்தே. [2247 
பாங்கியர்‌ கேட்டு நற்றாய்க்‌ குணர்த்தல்‌. 
(இ-ள்‌.) வெளி. ப 


161 


அன்னா யழுங்க லடைந்தன ளென்றறைத்‌ தார்சிலரநம்‌ 

பொன்னா ஸளொருகிருப்‌ போரர சோடிவண்‌ பூதலத்தோர்‌ 

மன்னாதி மன்னனெம்‌ மான்ஷம்சுத்‌ தாசின்‌ மை லயவெற்பி 

னன்னா ளிலைவரு மிந்தா ளெனவினி நந்தமக்கே. (255) 


நற்றாய்‌ கேட்‌ டவனுளங்கோள்‌ வேலனை வினாதல்‌. 

(இ-ள்‌.) நற்றாய்‌ தன்மகள்‌ வரவை யறிந்து தலைவனுட்‌ குறிப்பின்னதென்று 

வெறியாட்டாளனைச்கேட்டல்‌. 
ஒதுறு மெய்ப்புக மோன்வூம்சுத்‌ தாசி னுயர்தடத்தென்‌ 
மாதுறு மண்ணலம்‌ மாணிழை பயோடென்றன்‌ மாமனைக்கே 
போதுறு மோவன்றித்‌ தன்மனை கண்டங்குப்‌ புக்குறுமோ,; 
ஏதுறு மோர்ந்திசை யாயயி லாயுவற்‌ தென்றனக்கே. (2356). 

இவற்றுள்‌ - தலைவி சேணகன்றமை செவிலிதாய்க்‌ குணர்ந்தலும்தலைவன்‌ றம்மூர்‌ 
சார்ந்தமை சாற்றலு மாகிய இரண்டுந்‌ தெளிதற்கும்‌, தலைவி முன்செல்வோர் தம்மொடு 
தன்வரல்‌ பாங்கியர்க்‌ குணர்த்தி விடுத்தலும்‌ பாங்கி நற்றாய்க்‌ குணர்த்தலு மாகிய 
இரண்டும்‌ ம௫இழ்ச்சிக்கும்‌, நற்றாய்‌ தலைமகனுளங்கோள்‌ வினாதலொ ன்றும்‌ 
வினாதற்கும்‌, பாங்கி யர்க்கு முன்சென்றோ ௬ணர்த்த லொன்றுஞ்‌ செப்பற்கு முரியன. 
... மீட்சிமுற்றிற்று. 
தன்மனை வரைதல்‌. 

அஃதாவது-உடன்போய்‌ மீண்டுவந்த தலைவன்‌ றலைவியைத்‌ தன்னூர்க்குக்‌ 
கூட்டிப்போய்த்‌ தன்‌ மனையின்கண்‌ வரைந்து கோடல்‌. அது - வினாதல்‌ செப்பல்‌ 
மேவலென மூன்று வகைப்படும்‌; அவை-நற்றாய்‌ மணமயர்‌ வேட்கையிற் செவிலியை 
வினாதல்முதல்‌ பாங்கி தானது முன்னே சாற்றிய துரைத்தலீறாகிய ஐந்துவிரிகளை 
யுடையன; அவை வருமாறு: - 

நற்றாய்‌ மணமயர்‌ வேட்கையிற்‌ செவிலியை வினாதல்‌. 

(இ-ள்‌.) தலைவி நற்றாய்‌ தன்மனையின்‌ மணஞ்செய்யும்‌ விருப்பினாற்‌ 

செவிலியை வினாவுதல்‌. 
நம்முனைக்‌ கோவன்றி நாரா மவரை நயந்தளித்தார்‌ 
தம்மனைக்‌ கோமணஞ்‌ சாரற்‌ கியன்ற தனித்தவமே௱ங்‌ 
கம்மனைக்‌ கோபுரக்‌ கோன்ஷம்சுத்‌ தாசீ னருட்கிரிவா 
யெம்மனைக்‌ கோமட வாயறி யேம்வந்திங்‌ கெய்துவதே. (2227 


162 


ப செவிலிக்‌ கிருளை வரைந்தமை யுணர்த்தல்‌ 
(இ-ள்‌.) பாங்கி செவிலித்தாய்க்குத்‌ தலைவன்‌ தலைவியை மணந்தமை 
தூதராற்றெரிந்து கூறுதல்‌. 
சேல்காட்டும்‌ வேல்விழிச்‌ செல்வியைத்‌ தம்மனை சேர்ந்தவர்தா 
மால்காட்டு மம்மணஞ்‌ செய்தன ரென்றொற்றர்‌ :வந்துரைத்தார்‌ 
கோல்காட்டு நற்குடைக்‌ கோன்மும்சுத்‌ தாசின்‌ குவட்டிலிதைச்‌ 
சுல்காட்டு மன்னையர்க்‌ கன்னணைநல்‌ லாயெங்ஙளன்‌ சொல்லுவதே, (3 9) 


வரைந்தமை செவிலி நற்‌ றாய்க்‌ குணர்த்தல்‌. 
-(இ-ள்‌.) வெளி. 
அளிக்குங்‌ கொடைக்கரத்‌ தான்ஷம்சுத்‌ தாசீ னரு ட்சிலம்பர்‌ 
துளிக்கு மலர்க்குழற்‌ றோகையை முன்‌ மணஞ்‌ சுழ்ந்தசெய்தி. 
தெளிக்கநல்‌ வித்தகர்‌ செப்பினர்‌ நாமுந்‌ தெரிசித்ததைக்‌ ப 
களிக்குந்‌ தவமுற்றி லோமன்னை யேயென்ன காலமிதே, 329). 
தலைவன்‌ பாங்கிக்‌ கியான்‌ வரைந்தமை நுமர்க்கியம்பு சென்றென்றல்‌. 
(இ-ள்‌.) விவாகமுடித்து மீண்டுவந்த தலைவன்‌ தலைவியை விகாகஞ்செய்தமை 
உன்‌ சுற்றத்தார்க்குச்‌ சென்று சொல்லென்று பாங்கியினிடத்துக்‌ கூறுதல்‌. 
எந்தமர்‌ சூழ்ந்த விருங்குழு, நாப்ப எனிசைந்திருந்திற்‌ 
நந்தமர்‌ கந்தர நங்கையை வேட்டவந்‌ நன்னலத்தை 
வந்தமர்‌ கண்டபெம்‌ மான்ஒம்சுத்‌ தாசீன்‌ மலையவெற்பி ' 
னுந்தமர்‌ கேட்ப நுவலுதி சென்றென்ற னுண்ணிடையே, (260) 
பாங்கி தானது முன்னே சாற்றிய துரைத்தல்‌. 
(இ-ள்‌.) வெளி 
மணந்தே னெனுஞ்சொன்‌ வருமுன மேபசு மாமயிலைத்‌ 
தணந்தே மறுகுமத்‌ தையனல்‌ லாட்கென்றுஞ்‌ சரரலர்தேர்க்‌ 
கணந்தேய்த்‌ தொழிக்குமெம்‌ மாஷம்சுத்‌ தாசின்‌ கனக வெற்பி 
னிணந்தே ரயிலிறை பேயறைநீ தேனத்த நீர்மையையே, (75// 
இவற்றுள்‌ - நற்றாய்‌ மணமயர்‌ வேட்கையிற்‌ செவிலியை வினா தலொன்றும்‌ 
்‌ வினாதற்கும்‌, வரைந்தமை பாங்கி செவிலிக்‌ குணர்த்த லும்‌ வரைந்தமை செவிலி 
நற்றாய்க்குணர்த்தலும்‌ பாங்கி தானது முன்னே சாற்றிய துரைத்தலுமாகிய மூன்றும்‌ 
செப்பற்கும்‌, பான்‌வரைந்தமை நுமர்க்கியம்பு சென்றென்ற லொன்றும்‌ மேவற்கு முரியன. 
தன்மனைவரைதல்‌ முற்றிற்று. 


163 


உடன்போக்‌ கிடையீடு. 


அஃதாவது - நம்மனையில்‌ வரைந்து கொள்ளாது தன்னூரில்‌ வரைநீ தானென்று 
தலைவி சுற்றத்தார்‌ வெறுப்படைதலால்‌ தலைவியையுடன்‌ கொண்டு போம்போது 
தலைவி சுற்றத்தா ரிடையீடுபட்டு மீண்டு தலைவி வருதல்‌. அது- போக்கறிவுறுத்தல்‌ 
வரவறிவுறுத்தல்‌ நீக்கம்‌ இரக்கமொடு மீட்சி என நான்கு வகைப்படும்‌; அவை நீங்குங்‌ 
இழத்தியர்‌ பாங்கியர்‌ தமக்குத்‌ தன்செலவுணர்த்தி விடுத்தல்‌ முதல்‌ தலைமகளவன்புற 
நோக்கிக்‌ கவன்றாற்ற லீறாகிய ஆறு விரிகளையுடையன; அவை வருமாறு: - 
நீங்குங்‌ கிழத்தி பாங்கியர்தமக்குத்‌ தன்செல வுணர்த்தி விடுத்தல்‌. 
(இ-ள்‌.) ஐம்பத்தைந்தாநாள்‌ தன்னூரைவிட்டு நீங்குந்‌ தலைவி எதிர்வருவார்‌ 
தம்மொடு தலைவனுடன்‌ செல்லுந்‌ தன்‌ செலவைப்‌ பாங்கியர்க்குச்‌ சொல்லி 
யனுப்புதல்‌. . ப 
சுலுற்ற வானெனு மால்ஷும்சுத்‌ தாசின்‌ சுடர்க்கிரிசென்‌ 
ஞூலுற்ற நுண்ணறி வீருற வாதியர்‌ நோவறநற்‌ 
பாலுற்ற நீரென வன்பர்பின்‌ னானுமிப்‌ பாழ்ஞ்சுரத்தின்‌ 
மேலுற்ற வாறறை வீரய ராதென்றன்‌ மெல்லியர்க்கே. (76.2) 
தலைமக டன்செல வீன்றாட்‌ குணர்த்தி விடுத்தல்‌. 
(இ-ள்‌.) தலைவி தலைவனுடன்‌ போதலைத் தன்றாய்க்குச்‌ சொல்லி யனுப்புதல்‌. 
கூவி யருளவல்‌ லோன்ஷும்சுத்‌ தாசின்‌ கொழுங்கிரிவா 
யாவி யிழந்த வடல்போ லெனைவிட்‌ டழுங்கனைக்கீப்‌ 
பாவி யொருதிருக்‌ காளைபின்‌ வெஞ்சுரம்‌ பற்றினனென்‌ 
றோவி லருளுடை யீர்பணிந்‌ தேனுவந்‌ தோதுதற்கே. [76.2] 
ப நற்றாய்க்‌ கந்தணர்‌ மொழிதல்‌. 
(இ-ள்‌.) வெளி ப 
அன்பே யுருவெடுத்‌ தன்னவந்‌ துற்றவொ. ராண்டகையின்‌ 
பின்பே கனற்பொறி பெய்பறற்‌ கானிலுன்‌ பேதைசற்று 
_ முன்பே செலவுணார்ந்‌ தோமனை பேயெதிர்‌ முன்னலர்தம்‌ 
மென்பே யொடிக்குமெம்‌ மான்ஷம்சுத்‌ தாசி னிருங்கிரிக்கே, : (764 
நற்றா யறத்தொடு நிற்றலிற்‌ றமர்பின்‌ சேறலைத்‌ 
தலைவிகண்டு தலைவர்க்‌ குணர்த்தல்‌. 
(இ-ள்‌.) நற்றாய்‌ தலைவியின்களவை வெளிப்படுத்தியதனாற்‌ சுற்றத்தார்‌ 
பின்வருதலைத்‌ தலைவிபார்த்துத்‌ தலைவனுக்கு அறிவித்தல்‌. 


164 


பூசுற்‌ கெழுபுயத்‌ தோன்வூம்சுத்‌ தாசின்‌ பொதியவெற்பிற்‌ 

பேசறி கருமயில்‌ வாண்மமழு கோதண்டம்‌ பெய்கணையும்‌ 

வீசற்‌ கெனவிரைந்‌ தெந்தைய ரன்ப விளக்கிடைபல்‌ ப 

லீசற்‌ குவிந்தெனச்‌ சூழ்ந்தனர்‌ பார்நம்‌ மிரதத்தையே. 063) 
- தலைமக டன்னைைத்‌ ணாத ரகக! 

(இ-ள்‌.) வெளி 

நிதியிற்‌ பெருகுபு மான்ஷம்சுத்‌ தாசி னிமிர்சிலம்பின்‌ 

மதிபிற்‌ பெருகு மலர்முகத்‌ தாயென்றும்‌ வாய்ந்தபஞ்சுப்‌ 

பொதியிற்‌ பெருகு நெருப்பனை வேனெதிர்‌ போந்தவர்க்குண்‌ 

ட்‌ பெருகுற வேலஞ்சு வேனீ பணிந்தரு ளோ. (266/. 


தமருடன்‌ செல்பவ ளவன்புற நோக்கிக்‌ இ வன்றதுல்‌ 


(இ-ள்‌.) சுற்றத்தாருடன்‌ செல்லப்பட்ட தலைவி அவன்‌ புறங்காட்டிப்‌ போதலை 

நோக்கிக்‌ கவலைப்பட்டுத்‌ தேறுதல்‌. 
என்னுயி ரொன்றே பொருளெனு நாட்டத்‌ தெதிர்ந்தவிந்த 
மன்னுயிர்‌ காத்த மகிபர்க்கன்‌ றோவுற்ற வையமெல்லாதீ 
தன்னுயி ரென்னநல்‌ லோன்மும்சுத்‌ தாசின்‌ றரியலர்‌ போற்‌ ப 
தின்னுயிர்‌ வாழு மெரியமற்‌ கானத்‌ திரும்புகழே, (267) 

இவற்றுள்‌ - நீங்குங்‌ கிழத்தி பாங்கியர்தமக்குத்‌ தன்செல்வுணர்த்தி விடுத்தலும் தன்‌ 
செலவீன்‌ நாட்‌ குணர்த்தி விடுத்தலும்‌ ஈன்றாட்‌ கந்தணர்‌ மொழி தலுமாகிய மூன்றும்‌ 
போக்கறி வுறுத்தற்கும்‌, ஈன்றா எறத்தொடு நிற்றலிற்‌ றமர்பின்‌ சேறலைத்‌ தலைவி 
கண்டுரைத்த லொன்றும்‌ வரவறி வுறுத்தற்கும்‌, தலைமகளைத்‌ தலைமகன்‌ 
விடுத்தலொன்று நீக்கற்கும்‌, தமருடன்‌ செல்பவ ளவன்‌ புறநோக்கிக்கவன்‌ 
றாற்றலொன்றும்‌ இரக்கமொடு மீட்சிக்குமுரியன. 
இதுவரையும்‌ ஐம்பத்தைந்தாநாள்‌ நிகழ்ச்சி 
உடன்போக்‌ கிடையீடு முற்றிற்று. 


வரைவு 


.. அஃதாவது:- ஐம்பத்தாறாநாள்‌ தலைவன்‌ மீண்டு தலைவியில்லின்‌ வராநின்றுழித்‌ 
தலைவிதமரெதிர்கொண்டுபோ யழைத்து வந்தபின்‌ உலகவியற்கையின்படி பலவிதமாக 
அருங்கல முதலிய வேண்டுவன கொடுத்துப்‌ பெரியோரையுஞ்சான்றோரையு முன்னிட்டு 
மணச் சடங்குடனே வதுவை முடித்தல்‌; இதற்கு வகையும்‌ விரியுமில்லை. 


165. 


சான்றோர்‌ பெரியோரை முன்னிட்‌ டருங்கலந்‌ தந்து 
வரைந்துழிக்‌ கண்டோர்மகிழ்ந்து கூறல்‌. 
(இ-ள்‌. ) சான்றோரையும்‌ பெரியோரையு முன்‌ வைத்துக்கொண்டு தலைவன்‌ அரிய 
ஆபரணங்களைத்‌ தலைவிக்குக்‌ கொடுத்து விவாகஞ்‌ செய்ய; அதைப்‌ பார்த்தவர்‌ 


மகிழ்ந்து சொல்லுதல்‌. 
அமையா வின்பத்‌ தலார்மணம்‌ போலிவ ரார்ந்தமணுங்‌ : 


- குமையா துலகிடைக்‌ கொண்டவ ரார்களி கொள்ளநல்லோர்‌ 
தமையா தரிக்குபு மான்ஷம்சுத்‌ தாசீன்‌ றடத்திடைநா 
மிகையாத கண்ணொரு கோடி பெற்‌ றோமில்லை யின்றைக்கு மே. (368 ) 


இங்ஙனமொரு தலைவனுக்குந்‌ தலைவிக்கும்‌ ஒருகால்‌ மணமுடிப்ப தன்றிப்‌ 
பலகான்‌ மணமுடிந்ததாகக்‌ கூறுதல்‌ உலகின்கண்‌ வழங்குவ தன்றே; இவ்வாறு 
கூறியதென்னையெனின்‌? உடன்போய்த்‌ தன்னூரின்‌ கண்ணே வரைதலு மீண்டுவந்து 
தன்மனையின்‌ கண்ணே வரைதலும்‌ பெரியோர்‌ சான்றோரைமுன்னிட்டுத்‌ தாய்தமரறிய 
மணச்சடங்கின்‌ முறையே முடியாமையான்‌ அவையிரண்டு மணமாகா; ௮ஃ்தென்னை 
யெனின்‌? உலகியல்பின்௧கண்‌ தாய்தமரறியாது மணச்சடங்குமின்றி ஒருவன்‌ 
. உரிமைகருதித்‌ தாலிகட்டு மணம்‌ மணமென்றுலகின்‌ கணுள்ளார்‌, கைக்கொள்ளார்‌!; 
அவர்க்கே மீண்டு மணச்சடங்குடனே மணமுடிப்பார்‌; ஆதலால்‌ பெரியோர்‌ 
முதலாயினாரைமுன்னிட்டு அன்றை யன்‌ மண்ட வட சட ததவ இதுவே 
மணமாயினவாறுணர்க. 
இதுவரைஜம்பத்தாறாநாள்‌ எனக்‌ கணக்கிட்டதுபோல 
மேல்‌ நிகழ்ச்சி கணக்கிட முடியாதென வறிக. 
வரைவு முற்றிற்று. 


அச டக. 


கற்பியல்‌ 


கற்பென்பது - கற்பிக்கப்படுவது. கற்பித்த லாவதென்னையெனின்‌? தலைவிக்கு 
அறிவும்‌ ஆசாரமுந்‌ தலைவனாலும்‌ இருமுது குரவராலும்‌ செவிலியாலும்‌ பெரியோர்‌ 
முதலிய சான்றோராலும்‌ போதித்தல்‌; ஆதலா லிவ்வியல்‌ கற்பியல்‌ எனப்பெயராயிற்று. 
ஆயின்‌, இவ்வாறு களவின்கணொழுகல்‌ கற்பின்்‌க ணொழுகல்‌ உலகன்‌ 
கணின்றெனில்‌? கூறுதும்‌, அறிவுடையோர்‌ மக்கட்கு மனஞ்‌ செய்யங்கால்‌ 
'இத்தன்மையானை.நினக்கு மணஞ்செய்ய நினைத்தோம்‌; இது நினக்‌ கயைபோர 
இயைபின்மையோ? என்‌வினாவி அவரவர்‌ கூற்றின்‌ படிசெய்வர்‌; அவர்‌ கூறாக்கால்‌ 
குறிப்பானுணர்ந்து செய்வரெனக்‌ கொள்க. இங்ஙனம்‌ இருவருள்ளமும்‌ ஒத்தவழி மணஞ்‌ 
செய்தலியல்‌ பாயிற்று. ஆகவே உள்ளப்‌ புணர்ச்சி நிகழ்ந்ததாம்‌; ட. 


166 


நிகழ்ந்தபோதே மெய்யுறு புணர்ச்சி நிகழ்ந்ததாயிற்று. இதனை '"உள்ளத்தா லுள்ளலுந்‌ 
தீதே பிறன்பொருளைக்‌ கள்ளத்தாற்‌ கள்வே மெனல்‌' ' என்னுங்குறட்குப்‌ பரிமேலழகர்‌ 
உரையில்‌ நினைத்தலுஞ்‌ செய்தலோ டொக்கு மெனக்‌ கூறியதனானுணர்க, எனவே 
உலகின்க ணிகழுங்‌ கற்பொழுக்க மெல்லாங்‌ கந்தருவ மணத்தின்வழிக்‌ கற்பென்றே 
கொள்க. இக்கற்பு - மகிழ்வும்‌ ஊடலும்‌ ஊடலுணர்த்தலும்‌ பிரிவும்‌ பிறவும்‌ பொருந்தி 
யதாய்‌, இல்வாழ்க்கை பரத்தையிற்‌ பிரிவு ஓதற்பிரிவு காவற்பிரிவு தூதிற்பிரிவு 
துணைவயிற்பிரிவு பொருள்வயிற்பிரிவு என ஏழு பாகுபாடுடையது; அவற்றுள்‌, 
இல்வாழ்க்கை 

அல்தாவது-தலைவனுந்‌ தலைவியும்‌ இல்வின்‌ கண்ணே வாழுதலைக்‌ கூறுதல்‌; 
அது-கிழவோன்‌ மகிழ்ச்சி கிழத்தி மகிழ்ச்சி பாங்கி மகிழ்ச்சி செவிலி மகிழச்சியென 
நான்கு வகைப்படும்‌; அவை-தலைவன்‌ தலைவிமுன்‌ பாங்கியைப்‌ புகழ்தல்‌ முதல்‌ 
அன்னவர்காத லறிவித்த லீறாகிய பத்துவிரிகளை யுடையன; அவை வருமாறு::- 

தலைமகன்‌ றலைவிமுன்‌ பாங்கியைப்‌ புகழ்தல்‌. 
(இ-ள்‌.) வெளி. ப 
தன்றுயர்‌ நோக்கார்‌ பிறர்துபர்‌ நேரக்குவர்‌ தாமெனநின்‌ 
றென்றுயர்‌ நோக்கி யிரும்பிணிக்‌ கின்னமிம்‌ தென்னவல 
கின்றுயர்‌ நீக்குமிக்‌ கோன்ஷம்சுழ்‌. தாசி னெழிற்சிலம்பி ப 
னின்று பர்‌ மாமண நேர்நீதனை வாழியென்‌ னேரிழையே, (289) 
தலைவனைப்‌ பாங்கி வாழ்த்தல்‌. 
(இ-ள்‌.) வெளி. . ப ட 

மணியொரளி யாகி மலர்மண மாகி மரநிழலா 
பணியொளி வாய்ந்த வணங்கொடு நீயுமெ னண்ணலென்றாம்‌ 
பணியொளி மாழமுடி வேள்வூம்சுத்‌ தாசின்‌ பனிவரைவாயப்‌ 
நணியொளி போனனி வாழிபல்‌ வாண்டிந்த நானிலத்தே. (770/ 


பாங்கி தலைவியை வரையுநாளளவும்‌ வருந்தாதிருந்தமையுரையாயென்றல்‌. 
(இ-ள்‌.) தோழி தலைவியை நோக்கித்‌ தலைவன்‌ மணஞ்செய்யுமிதுகாறும்‌ 
பொறுத்திருந்தமையைச்‌ சொல்லென்று கேட்டல்‌. 

மானா ரலரு மதனா ரலரு மருவியொன்றாய்த்‌ 

தானார்‌ பொழுது சகிீத்ததெல்‌ வாரறன்பர்‌ சாரளாவங்‌ 

கானா ரலங்கற்பி நான்ஷம்சுத்‌ தாசின்‌ கனக வெற்பிறி 

றேனார்‌ நறுங்குழ லாயுரை யாயிவண்‌ டேர்ந்தெனக்கே. [2 


167 


ர்க்க ளுரைத்தல்‌. 
இ. ள்‌.) தலைவிதான்‌ வருந்தாதிருந்த காரணம்‌ பாங்கிக்குக்கூறுதல்‌. 
முன்னிலை விட்டுத்‌ தணந்தன ரேனு முழுதுமுள்ளிற்‌ 
நன்னிலை விட்டுத்‌ தணந்தில ரேயவர்‌ சார்ந்தபுகழ்ப்‌ 
பொன்னிலை வாம்புயத்‌ தோன்ஷம்சுத்‌ தாசீன்‌. பொதியவெற்பி 
லென்னிலைக்‌ கேதிங்‌ கிருந்துயர்‌ நாளுமெ னேந்திழையே. ' (272) 
ப அப்துர்‌ பாங்கி வரையுநானளவு நிலைடப்றவாற்கியா ட நிலைமை 
_ வினாதல்‌... 
(இ-ள்‌.) தலைவியைத்‌ தலைவன்‌ விவாகஞ்செய்யும்வரை யுயிர்‌ தரித்திருக்கச்‌ 
செய்த நிலைமையைத்‌ தோழி தலைவனிடங்‌ கேட்டல்‌, 
- மூருப்பும்‌ பொருப்பு மருட்டிய கொங்கைமென்‌ மங்கைமய 
னெருப்பும்‌ விருப்பு நெகிழ்ந்தர சேமண நேரளவு! 

. மருப்புந்‌ திருப்பதத்‌ தான்ஷ்ம்சுத்‌ தாசி னருட்கிரிவா / 
பிரப்பு மகழு மிசைந்ததெவ்‌ வாறிசை யென்றனக்கே. (2/2 
மன்றன்‌ மனைவரு செவிலிக்‌ கிகுளை யன்புற வுணர்த்தல்‌. 

(இ-ள்‌.) கலியாண மனையில்‌ வநீத செவிலிக்குப்‌ பாங்கி இருவரது அன்பையும்‌ 
பொருந்தக்‌ கூறுதல்‌. 

பொன்னகத்‌ தாமரை போந்திருந்‌ தானவன்‌ போந்தவவன்‌ 

றன்னைத்‌ தாமரை சார்ந்திருந்த தாளிவள்‌ சாற்றிலிது 

மின்னகத்‌ தாமரை வேள்ஷம்சுத்‌ தாசீன்‌ வியன்சிலம்பிற்‌ 

பன்னகத்‌ தாமரைப்‌ பான்மொழி பேயுன்றன்‌ பாக்கியமே. , (774) 

பாங்கி யில்வாழ்க்கை நன்றென்று செவிலிக்‌ குணர்த்தல்‌. 

(இ-ள்‌.) தோழி தலைவியின்‌ இல்வாத கை நல்லதென்று பர்வ 
கூறுதல்‌. 

இல்லற மல்லது நல்லற மன்றென்‌ நியம்‌ புமற்தச்‌ 

சொல்லற வாய்ந்தனை யெயுன்ற னாயிழை சூழ்ந்தெதிர்ந்தேரர்‌ 

மல்லற மாய்க்குமெம்‌ மான்ஷம்சுத்‌ தாசீன்‌ மலையவெற்பிற்‌ 

'பல்லற மாற்றப்‌ படர்தரு மாலது: பாரகத்தே. ்‌ [372 

மணமனை சென்றுவந்த செவிலி பொற்றொடி கற்பிய னற்றாய்க்‌ குணர்த்தல்‌ 


(இ-ள்‌. ) விவாகஞ்செய்யப்பட்ட வீட்டுக்குப்போய்ப்‌ பார்த்துவந்த செவிலித்தாய்‌ 
தலைவியின்‌ கற்பியலை நற்றாய்க்குச்‌ சொல்லல்‌. 


மது. 


தினமா நிதிநிகர்‌ சேய்மம்சுத்‌ தூசீன்செழுங்‌ கிரிவாழி 

கனமா ரிருங்குழற்‌ கற்பிற்‌ கிணையெவர்‌ காசினி௰ி 

னினமா வருந்ததி யில்லையன்‌ னாயென்று மின்றுமுற்ற 

மனமாந்‌ தராசகம்‌ வைத்தா லுயருமவ்‌ வானளவே. 776). 

நன்மனை வாழ்க்கைத்‌ தன்மை யுணர்த்தல்‌. 

(இ-ள்‌.) செவிலித்தாய்‌ நற்றாய்க்குத்‌ தலைமகளது நல்ல மனைவாழ்க்கைத்‌ 
தன்மையைச்‌ சொல்லுதல்‌. 

அரவறிந்‌ தொல்கிய வல்குனல்‌ லாம்மக ளாய்ந்தெளியோ 

ரிரவறிந்‌ திந்து மினியன சொற்று மினம்புறந்தும்‌ 

வரவறிந்‌ தேற்று மதித்தன ணல்லறம்‌ வந்தெதிர்ந்தோ 

ருரவறிந்‌ தோட்டுமிக்‌ கோன்ஷம்சுத்‌ தாசீ னொளிர்கிரிக்‌ கே, 277] 


செவிலி நற்றாய்க்‌ கிருவர்‌ காதலையு மறிவித்தல்‌. 
(இ-ள்‌.) செவிலி நற்றாய்க்‌ இருவ ராசையையுங்‌ கூறுதல்‌. 
வன்மறற்‌ தாழ்த்துமெம்‌ மான்ஷம்சுத்‌ தாசின்‌ மலையவெற்பர்‌ 
சென்மறந்‌ தாங்குளைச்‌ தேசியந்‌ தேரன்னை சென்றவந்த 


மன்மறந்‌ தாலும்‌ வழிமறந்‌ தாலு மருவுமல்லி ப 
னென்மறந்‌ தாலு மறவா துறுமக எில்லிடமே, ப [7 78/ 


இவற்றுள்‌- தலைவன்‌ றலைவிமூன்‌ பாங்கியைப்‌ புகழ்தலொன்றுங்‌ கிழவோன்‌ 
மகிழ்ச்சிக்கும்‌, தலைவனைப்‌ பாங்கி வாழ்த்தல்முதல்‌ பாங்கி வாழ்க்கை நன்றென்று 
செவிலிக்குணர்த்த லீறாகிய வாறனுள்‌ பெருமக ளுரைத்தலொன்றுங்‌ கிழத்தி மகிழ்ச்சிக்கும்‌, 
அல்லனவைந்தும்‌ பாங்கி மகிழ்ச்சிக்கும்‌, மணமனைச்‌ சென்றுவந்த செவிலி பொற்றொடி 
கற்பி யனற்றாய்க்‌ குணர்த்தலாகிய மூன்றுஞ்‌ செவிலி ம௫ழ்ச்சிக்கு முரியன. 
இல்வாழ்க்கை முற்றிற்று. 


பரத்தையிற்‌ பிரிவு 


அஃதாவது - தலைவன்‌ பரத்தைமேற்‌ காதலாய்த்‌ தலைவியைப்‌ பிரிந்து பரத்தையர்‌ 
சேரியிற்‌ போதல்‌. அது-வாயில்வேண்டல்‌ வாயின்‌ மறுத்தல்‌ வாயினேர்வித்தல்‌ 
வாயினேர்தல்‌ என நால்வகைப்படும்‌; அவை-காதலன்‌ பிரிவுழிக்கண்டோர்‌ 
புலவிக்கேதுவிதா மவ்வி றைவிக்கென்றல்‌ (மதல்‌ புணர்ச்சியின்‌ மகிழ்த லீறாகிய பத்தும்‌ 
உணர்த்த வுணரு மூடலெனவுமீ, வெள்ளணி யணிந்து விடுத்துழிப்‌ புள்ளணி மாலைவே “ 
லண்ணல்‌ வாயில்வேண்டல்‌ முதல்‌ இணர்த்தார்‌ மார்பனையிகழ்தலும்‌ பிறவு 
மிறுதியாகிய அனைத்தும்‌ உணர்த்த வுணரா வூடலெனவு மிருவகைப்படும்‌; அவை 
வருமாறு:- 

169 


காதலன்‌ பிரிவுழிக்கண்டோர்‌ புலவிக்கேதுவிதா மவ்விறைவிக்கென்றல்‌. 
(இ-ள்‌.) தலைவன்‌ தலைவியைப்‌ பிரிந்து பரத்தையர்‌ சேரிக்குப்‌ போதலைப்‌ 
பார்த்தோர்‌ இது ஊடலுக்குக்‌ காரணமென்றுகூறல்‌. 
எள்ளும்‌ பிரிகில னென்றிக வாரவன்ப ரின்றெழுந்து 
துள்ளு மறிவிழிச்‌ துமைமின்‌ னார்முன்றி றோய்ந்துநின்றார்‌ 
கொள்ளும்‌ பெருந்தவக்‌ கோன்ஷ ம்‌சத்‌ தாசீன்‌ கொழுங்கிரிவா 
யுள்ளும்‌ ர. கிதுவல தில்லையவ்‌ வொண்டொடிக்கே, (279) 


ஈங்கிது வென்னெனப்‌ பாங்கி வினாதல்‌. 
(இ-ள்‌.) பாங்கி தலைவியை நோக்கி நீயமுதுகொண்‌ டிருத்தற்குக்‌ காரண ப 
மென்னென்று வினாதல்‌. ப 
குறையாப்‌ .பெருநலங்‌ கூண்டனிப்‌ பார்பக்கங்‌ கூர்ந்திருநீது 
நிறையாப்‌ பசியர்போ னின்றினைந்‌ தாயென்று நேரலரைச்‌ 
சிறையா விருத்துமெம்‌ மான்மும்சுத்‌ தாசின்‌ செழுஞ்சிலம்பின்‌ 
. பிறையா ரிருநுதற்‌ பெண்ணணங்‌ கேயென்கொல்‌ பேசுவையே. (720) 


இறைமகன்‌ புறத்தொழுக்‌ கிறைமக ளுணர்த்தல்‌. 

(இ-ள்‌.) தலைவன்‌ தன்னிடத்தொழுகு மொழுக்கமின்றிப்‌ பரத்தையரிடத்‌ ப 
தொழுகுகன்றானென்று தலைவி பாங்‌இக்குக்‌ கூறுதல்‌. புறத்தொழுகி 
கென்பதற்குப்‌ பொருள்‌- பரத்தையரிடத்‌ தொழுகுமொழுக்கமென்று 
பொருள்கொண்டவா றென்னை யெனின்‌? வடநூலார்‌ புறமுரைப்பாமென்று 
கூறுவ ராதலாற்‌ பரத்தையரென்னுஞ்‌ சொற்குப்‌ புறமுடையவரென்னும்‌ 
பொருள்கூறி நின்றவாறுணர்க.புறமுடைய ரென்ப தென்னையெனின்‌? இவரின்ப 
மின்பமன்றென்று இருவள்ளுவர்‌ வரைவின்‌ மகளி ரென்னு மதிகாரத்தில்‌ 
இன்பத்திற்குப்‌ புறம்‌ இவரின்பமென்று கூறியவாற்றானுணர்க. ' 'இருமனப்‌ 
பெண்டிரும்‌”' என்னும்‌ தருக்குறளானு முூணர்க. 

வானா ரழுத வகைவிடுத்‌ தோடி மலிந்தநஞ்சநீ 

தானார்‌ பவரிற்‌ றவித்தலைந்‌ தார்பரத்‌, தையலரூ 

ரானா தமர்புக மோன்ஷூம்சுத்‌ தாசீ னருஞ்சிலம்பிற்‌ 

காணார்‌ மலர்க்குழுற்‌ கன்னிநல்‌ லாப்நந்தங்‌ காவலரே. (22/] 


தலைவியைப்‌ பாங்கி கழுறல்‌. 


(இ-ள்‌.) தலைவிக்குப்‌ பாங்கி புத்தி கூறுதல்‌. 
மனையறம்‌ பேணி மகிழ்நர்மொற்‌ காத்து மகிழ்வதல்லாறி 
பினையற மேதணங்‌ கேயுணார்‌ வாயெசிர்‌ பேணவலர்தம்‌ 


179 


வினையற வென்றவெம்‌ மான்ஷூம்சுத்‌ தாசின்‌ மிளிர்கிரிவாய்‌ : 
ரரடத கதன்‌ தேரரி தாலன்பர்‌ நீள்குறையே.. ்‌.. 7382) 
தலைவி செவ்வணியணிந்த சேடியை. விடுப்புழி 
யவ்வணி யுழையார்‌ கண்டழுங்கிக்‌ கூறல்‌ 
(இ-ள்‌.) தலைவி பூத்தகாலை மூன்றாநாட்‌ போக்கி ந்தான்‌ வ ணவ இவற்றி 
னறிகுறியாகச்‌ செம்பூவும்‌ செவ்வாடையுஞ்‌ செஞ்சார்ந்தும்‌ புனைவித்துத்‌ 
தோழியைப்‌ பரத்தையினிடத்‌ திருக்குந்தலைவனிடந் தூதாக௮னுப்ப அவ்வலங்‌ 
காரத்தைத்‌ தோழியினிடத்து அயல்மனையினுள்ளார்‌ பார்த்‌ திரங்கிக்‌ கூறுதல்‌. 
பானாறு மென்மொழிப்‌ பரவைநல்‌ லீருற்ற பற்றலர்மெய்‌ 
- யூனாறும்‌ வாட்கரத்‌ தோன்ஷம்சுத்‌ தாசீ னுயர்சிலம்பிறி 
றானாத்‌ தலைவிரித்‌ தாடுநார்க்‌ கோர்கொட்டுத்‌ தான்கிடைத்தாங்‌ 


கானாத செவ்வணி காணிலை யோவென்சொ லாரவழே. (28.27 
.. பரத்தையர்‌ கண்டு பழித்தல்‌. 
(இ-ள்‌.) அச்சேரியிற்‌ போகிய தோழியின்‌ செவ்வணியைப்‌ பரத்தையர்‌ பார்த்து 
நிந்தித்துக்‌ கூறுதல்‌. 


பூமக ளாய்ப்பல செவ்வி பூண்டு புறத்தமைந்த 

கோமக னாயிவ. ணுற்றவ ளாருளக்‌ கொள்கையென்னே 

நாமக ணாவினெம்‌ மான்வூம்சுத்‌ தாசி னலத்தகிரிப்‌ 

போமக ஸீரரி வீருரை யீர்கொண்ட பொய்மையையே, ...... 6994] 


ப ரத்தைய ருலகிய னோக்கிவிடுத்தலிற்‌ றலைமகன்‌ 
௮ வரவுகண்டு வாயில்கண்‌ மொழிதல்‌. 
( இ- ள்‌.) தலைவி நீராடிய ஞான்று பரத்தையர்தங்கள்‌ சேரியில்‌ தலைவனிருத்தல்‌ 
உல்க முறைமைக்கு இயலாதென்று அவனை யனுப்பத்‌ தலைவன்‌ வருதலைக்‌ 
கண்ட தாதிகள்‌ பாங்‌இக்குச்‌ சொல்லுதல்‌. உலக முறைமைக்கு இயலாமை "பூத்த 
காலைப்‌ புனையிழை மனைவியை, நீரா டியபின்‌ ஸனீராநறு நாளுங்‌, 
கருவயிற்றுறூஉங்‌ கால மாதலிற்‌, பிரியப்‌ பெறாஅன்‌ பரத்தையிற்‌ பிரிவோன்‌:* 
என்பதனானுமுணர்க. (அகப்பொருள்‌- அகத்திணையியல்‌ கூக.) 
பொன்னார்‌ கமலப்‌ பொலன்றிரு வேவுமப்‌ பூவைமொழி 
மின்னாள்‌ செலுமுன்‌ விறைந்தன ராலென்று மேவலரைத்‌ 
தன்னா -ளொனப்பணிப்‌ போன்ஷூம்சுத்‌ தாசன்‌ றடஞ்சிலம்பி 
னன்னா யிறைவ ரலகியல்‌ காத்திங்‌ களிப்பதற்கே, (28.5) - 


ட்‌ 


வரவுணர்‌ பாங்கி தலைவிக்‌ குணர்த்தல்‌. 
(இ-ள்‌.) தலைவன்‌ வவர க. பாங்கி தனல அட யெதிர்கொள்ளத்‌ 
தலைவிக்குச்‌ சொல்லுதல்‌. 
உள்ளா துனைழுன்‌ னொறுத்தகள்‌ நார்பின்ன ருள்ளியுள்ள 
மெள்ளா தடைந்தன ரிற்கடை யேற்றவர்க்‌ கென்றுமின்மை 
கொள்ளா தளிக்குமென்‌ கோன்வம்சுத்‌ தாசின்‌ குளிர்வரைவாய்த்‌ 
தள்ளா தழைப்பதன்‌ றொதன்ம முங்கற்புற்‌ தாம்குழுலே. (286) 
தலைவனைத்‌ தலைவி யெதிர்கொண்டு பணிதல்‌. ர 
(இ-ள்‌.) தலைவனைத்‌ தலைவி யெதிர்சென்று வணங்குதல்‌. 
முனையுங்‌ கடகரிக்‌ கோன்னும்சுத்‌ தாசின்‌ முதிர்கிரிவாப்‌ 
நனைய மிருவிழி நீர்விடுத்‌ துன்பத நான்பணிதற்‌ 
கெனையும்‌ பொருளென வெண்ணியின்‌ றுன்னை யபிவண்விடுமங்‌ 
கனையும்பல்‌ லாண்டுபல்‌ லாண்டுயிர்‌ வாழியென்‌ காவலனே. (2827) 
புணர்ச்சி யின்‌ மகிழ்தல்‌. 
(இ-ள்‌.] வெளி. ர 
வானா ரமிழ்தும்‌ வகையில தேலவர்‌ மன்னியெரன்றாய்த்‌ 
தானா ரமிழ்தத்‌ தனிநிலைக்‌ கென்றுமித்‌ தாரணிக்கேவர்‌ 
கோனா யமர்பெரு மான்ஷூம்சுத்‌ தாசின்‌ குளிர்வரைவாபப்‌ 
நானா யெடுத்து நவில்வதென்‌ னோவிந்த நானிலத்தே. (288) 
இப்புத்துத்‌ துறைகளும்‌ உணர்த்தவுணரு மூடற்குரியன. 
வெள்ளணியணிந்து விடுத்துழித்‌ தலைமகன்‌ வாயில்வேண்டல்‌. 
(இ-ள்‌. தலைவி புதல்வனைப்‌ பயந்து நெய்யாடிய செய்திக்கு அடையாளமாக 
வெள்ளிய ஆபரண முதலியன வணிந்து சேடியைத்தலைவனிடத்துச்‌ செவிலித்‌ 
தாயர் விடுக்க, வந்த தோழியைத்‌ தலைவன்‌ தூதாக வேண்டிக்‌ கூறுதல்‌. 
வெண்டா மரைமகள்‌ போலுநல்‌ வெள்ளணி வேய்ந்துவிண்ணி 
னொண்டா ரகையென வுற்றமின்‌ னேயென்று மொன்னலரைத்‌ 
துண்டா விழுத்துமிக்‌ கோன்ஷூம்சுத்‌ தாசின்‌ சுடர்க்கிரிவாய்த்‌ 
தொண்டாக்‌ கொளவெனைச்‌ சொல்பவ ராரந்தத்‌ தூமொழிக்கே, (789] 
தலைவி நெய்யாடிய திருளை சாற்றல்‌. 
(இ-ள்‌. ) தலைவி புதல்வனைப்‌ பெற்று நெய்யாடியதனைப்‌ பாங்கி தலைவனுக்குச்‌ 


12 


சொல்லுதல்‌. நெய்யாடுதல்‌-நெய்தேய்த்து ஸ்நானஞ்செய்தல்‌; 


பிள்ளைப்பேற்றுச்‌ உடங்கினொன்று. 
வலம்புரி யீன்ற மணியென நின்மட மாதொருநன்‌ 
னலம்புரி யாண்மக வீன்றுநெய்‌ யாடின ணாளுமெழு 
_ தலம்புரிக்‌ கோலுடைக்‌ கோரன்வம்சுத்‌ தாசின்‌ றடதீதகத்தோ 
ருலம்புரி தோளண்ண லேயுணார்‌ வாய்மற்றெ னோதுவதே. 
தலைவன்மனத்‌ துவகைகூறல்‌. 
(இ-ள்‌.) வெளி. 
மின்னைப்‌, பழித்த: விடையுடை மாதொரு மென்மக வக்‌ 
.. கன்னைப்‌. பருவ மமைந்தன- ளென்னு. மருண்மொழிபார்‌ 
தன்னைத்‌ தனிபுரப்‌ போன்ஷம்சுத்‌ தாசின்‌ றடங்கிரிவாய்‌ 
| கன்‌ தவமல வோவந்தின்‌ றென்செவி முற்றியதே, 


ப  தலைவிக்கவன்வரல்‌ பாங்கி யுணர்த்தல்‌. . 
( இ-ள்‌. ) வெளி 
மகவுயிர்த்‌ தானென வாய்வழுத்‌' தாழுன்றன்‌ மாகுறைக்கே 
மிகவுயிர்த்‌ தர்மனை மேவிநின்‌ றாரன்பர்‌ மேதினிக்கம்‌ 
- பகவுயிர்த்‌ தாய்நிகர்த்‌ தோன்ஷூம்சுத்‌ தாசின்‌ படர்சிலம்பின்‌ 
ரு தாய்தடை மேல்வரு: வாயெதிர்‌ தந்திடற்கே. 
- தலைவி யுணர்ந்து தலைவனோடு புலத்தல்‌. 
(இ- -ள்‌.) தலைவி தலைவன்‌ வருதலைத்‌ தெரிந்து ஊடுதல்‌. 
மையை நிகர்கரத்‌ தேர்ன்ஷம்சுதி தாசின்‌ மணிவரையாய்ப்‌ 
பொய்யைச்‌ தழுவும்‌ பொதுமகள்‌ வாசலிற்‌ போவிரவென்‌் 
. மெய்யைத்‌ தொடச்சகி பேனகல்‌ தூர விலகுநில்சொல்‌ 
கையை யெடூவிடு சிலையி லின்றென்ன. காரியமே, 
தலைவி பாணனை எ தகல்‌ 
(இ-ள்‌.) வெளி. . ப ப 
இன்னிசை காட்டி ர்க காக்கற்‌ கிவணெழுந்த 
துன்னிசைப்‌ பரண தொலைதொலை நில்லேல்‌ தொடர்ந்தெவரும்‌ 
.. பன்னிசை சூடும்பெம்‌ மான்ஷூம்சுத்‌ தாசின்‌ பனிவரைமே 
-னின்னிசை வேண்டுவ ரெங்கைய ரங்ங ஸிகழ்த்துதியே. 


173 


இது - 


(290) 


(991) 


(292) 


(293) 


(2 74/ 


வாயின்‌ மறுக்கப்பட்ட பாணன்‌ கூறல்‌. 
(இ-ள்‌.) வெளி. 
அல்லெறி வார்குழ லன்னமன்‌ னாயெதிர்ந்‌ தார்தனத்தின்‌ 
மல்லெரி வாகையர்‌ கேோரன்ஷஒூம்சுத்‌ தாசீன்‌ மலையவெற்ப 
செல்லி வாட்கையெம்‌ மான்பெய ரோதி னிசைந்தபச்சைக்‌ 
கல்லெறி வரர்கருங்‌ கல்லெறிந்‌ தாயின்று காய்நீதுநின்றே. (293 
விருந்தொடு வந்துழிப்‌ பொறுத்தல்கண்‌ டிறையோன்‌ மகிழ்தல்‌. 
(இ-ள்‌.) வெளி. 
துன்பிற்‌ கடைபடு மின்பமென்‌ பாரந்தச்‌ சூழ்ச்சியைக்கண்‌ 
முன்பிற்‌ றெரிப்ப விருந்தோன்‌ வந்தது மூவுலகு 
மன்பிற்‌ பரவுநல்‌ லோன்வூம்சுத்‌ தாசீ னருட்கிரிவாய்த்‌ 
தென்பிற்‌ ரு னின்றினி யென்றும்புன்‌ நீவினையே. (296 
விருந்துகண்‌ டொளித்த வூடல்‌ வெளிப்பட நோக்கிச்‌ 
சீறே லென்றவள்‌ சீறடி தொழுதல்‌. 
(இ-ள்‌. :) வெளி. 
எல்லா மறிந்த வியல்பின ரங்கு றை பேற்றொருகாற்‌ 
பொல்லா விதிவழிப்‌ புக்கில ரோசெயம்‌ பூண்டபுய 
மல்லா லுலகளிப்‌ போன்ஷம்சுத்‌ தாசீன்‌ மலையவெற்பி 
னல்லாய்‌ பொறுப்பாய்‌ பணிந்தே னினதடி. நாண்மலசே. [27/7 


இஃதெங்கையர்‌ காணி னன்றென்றல்‌. 
(இ-ள்‌.) எம்‌ தங்கைமாராகிய பரத்தையர்‌ கண்டால்‌ நீர்செய்த பணிவு 
குற்றமாமென்று தலைவனுக்குத்‌ தலைவி கூறுதல்‌. 
கோலா கலப்பெரு மான்ழும்சுத்‌ தாசன்‌ குளிர்வரைவாய்‌ 
மாலா கினைபோன்‌ மயக்கினை யீத்நீத மான்மருட்டுஞ்‌ 
சேலா ரயில்விழிச்‌ சேயிழை யெங்கையர்‌ தேரிலுன்னைக்‌ 
காலா லுதைத்துக்‌ கனலுவர்‌ நாளைக்‌ வற்றைப்‌ [279 


அங்கவர்‌ யாரையு மறியே னென்றல்‌. 
(இ-ள்‌.) அ.ப்‌.பரத்தையர்‌ யாரையுந்‌ தெரியேனென்று தலைவன்‌ தலைவிக்குக்‌ 
கூறுதல்‌. 
பழுக்கு மழுதப்‌ படச்சுவை புண்டவர்‌ பாரிலதைக்‌ 
கொழுக்கும்‌ படிவிடுத்‌ துண்பர்கொல்‌ லோவிடங்‌ கூண்டெழுந்து 


174 


முழுக்கும்‌ பெரும்புகழ்‌ வேள்ஷம்சுத்‌ தாசின்‌ முதிர்கிரியா 
(பிழுக்கு மவரெவர்‌ (பாரமறி யேமென்று மேந்திழையே, (7997. 
ப காமக்‌ கிழத்தியைக்‌ கண்டமை பகர்தல்‌. 
(இ-ள்‌.) தலைவி அப்பரத்தைமாரைப்‌ பார்த்ததைத்‌ தலைவனுக்குக்‌ கூறுதல்‌. 

மறுகுறப்‌ போந்த மதலையைக்‌ கண்டொரு மங்கைதன்மார்‌ 

பிறுகுறச்‌ சேர்த்தன்னை யானுமென்‌ றாளுண்மை யென்றெதிர்த்தோர்‌ 
சிறுகுறச்‌ செய்யுமிக்‌ கொன்வூம்சுத்‌ தாசின்‌ சிமையவெற்பிற்‌ 

குறுகுற நான்முகங்‌ கோடின ளோடினள்‌ எத்த்த ச: .... [400] 


தாமக்‌ குழலியைப்‌ பாங்கி தணித்தல்‌. 
(இ-ள்‌.) தலைவி கோபத்தைப்‌ பாங்கி தணித்தல்‌. 
.. பணிவாற்‌ பகையறு மென்பரன்‌ பாற்சிரம்‌ பார்த்திபருன்‌ 
மணிவார்‌ சிலம்படி வைத்துநின்‌ றாரினி மாற்றலரைத்‌ 
துணிவாய்ப்‌ பொருபெரு மான்ஷூம்சுத்‌ தாசீன்‌ சுடர்க்கிரிவாய்த்‌ 
தணிவாய்‌ மதிமுகத்‌ தையனல்‌ லாயவர்‌ தங்குறையே, (40// 
தலைமகள்‌ புலவி தணியானாகத்‌ தலைமக ஜூடல்‌. 
(இ-ள்‌.) பாங்கி ௮ங்ஙனந்‌ தணித்துல்‌ தைய யூடல்‌ தணியாமை கண்டு 
தலைவன்‌ ஊடுதல்‌. 
கொல்லுங்‌ களிறுங்‌ குரைபுன லாறுங்‌ ுத்துகத்தா?்‌” 
புல்லு மவளிவ ளோவெதிர்‌ நாமென்ன பேஈந்தனமோ 
வில்லுங்‌ கணையுங்கொள்‌ வேள்வம்சுத்‌ தாசீன்‌ வியன்சிலம்பி 
லொல்லு மனமே யொழிவா யிவடரு முண்மையையே, (70.2) 
தலைவி யுணர்ந்து தலைவனை யிகழ்தல்‌. 
(இ-ள்‌. ) தலைவி தெரிந்து தலைவனைபஅன்பில்லாய்‌। ! நீ கொடியாயென்‌ நிகழ்ந்து 
அங்குறை பனக ன ர்டட்டன்‌ செம்தனை யன்றியுமிங்‌ 
கெங்குறை யாதுகண்‌ டாயுரை யாயொன்றின்‌ றென்றுமலர்க்‌ 
கொங்குறை தோட்டுணைக்‌ கோன்வம்சுத்‌ தாசின்‌ குளிர்வரைவாய்த்‌ 
தங்குறை காண்சிலர்‌ காண்பார்‌ பிறர்குறை சத்தியமே, (403) 
வெள்ளணி யணிந்து விடுத்தல்‌ முதல்‌ தலைவி யுணர்ந்து தலலவனை 
யிகழ்த லீறாகிய இப்பதினைந்து துறைகளும்‌ உணர்த்த வுணரா வூடற்குரியன. 


173 


. ஆயிழைமைந்தனு மாற்றாமையுமே வாயில்களாக வரவெதிர்கோடல்‌. 
(இ-ள்‌.) தலைவன்‌ பரத்தையர்‌ சேரிக்குத்‌ தேரின்மேலேறிப்போம்‌ போத, 
தெரிந்தெடுத்த ஆபரணங்களை யணிந்த புதல்வ னெதிரேநிற்ப அப்புதல்வனைத்‌ 
தழுவி யெடுத்துக்‌ கொண்டு தலைவனாற்றாமையுடன்‌ வந்த இடத்துடீ 
புதல்வனுந் தலைவனாற்றாமையுத்‌ தூதுகளாகத்‌ தலைவி தலைவனை 

. யெதிர்கொள்ளல்‌. 


சொல்லரும்‌ வெம்பசி சூழ்ந்துலைந்‌ தாலுந்‌ துணிந்துபுலி 
புல்லருந்‌ தாதது போற்புன லூர பொதுமகள்பாறி 
றொல்லருஞ்‌ சீர்த்தியங்‌ கோன்ஷம்சுத்‌ தாசின்‌ சுடர்க்கிரிவாய்‌ 
வெல்லருங்‌ காமம்‌ விளைவதுண்‌ டோவுற்ற மேலவரே; (404 
மணந்தவன்‌ போயயின்‌ வந்த பாங்கியோ டிணங்கிய 
வன்க டர்‌ இணிதிற்‌ கபம்‌ 
(இ-ள்‌.) வெலி 
க௱ர்வர வென்றகை போன்ஷூம்சுத்‌ தாசீன்‌ கனக வெற்பிற்‌ 
போர்வர வென்ற புனற்பெரு மூரர்‌ பொதுமகள்‌ வா 
முர்வர மீட்டென்‌ னொருமனைக்‌ கேயவ ருற்றபெருற்‌ ப 
தோர்வரச்‌ செய்த சிறுமகன்‌ வாழியென்‌ றேமொழியே, (4057 
தலைவி தலைவனைப்‌ புகழ்தல்‌. 
(இ-ள்‌.) வெளி 
ஆவிக்கு மாவி யெனவுவற்‌ தேற்றநம்‌ மன்பரன்றிப்‌ 
பாவிக்குங்‌ கேளிர்மற்‌ நில்லைகண்‌ டாயுற்ற பாரனைத்துஞு்‌ 
சேவிக்கும்‌ பூபர்பி ரான்ஷும்சுத்‌ தாசீன்‌ சிலம்பினம்மைச்‌ 
சீவிக்குங்‌ காதலன்‌ னாயன்று. போலின்றுற்‌ தேர்ந்தனனே... (706) 
சிலைநூதற்‌ பாங்கி தலைவியைப்‌ புகழ்தல்‌. 
(இ-ள்‌.) வெளி, 
கலைக்கணி யாக்கிய வேள்ஷ ம்சுத்‌ தாசீன்‌ கனகவெற்பில்‌ 
விலைக்கணி யாக்கிய மெய்யொடு வாயிதம்‌ மேவுமின்னார்‌ 
முலைக்கணி யாக்கிய மொய்ம்புடைத்‌ தோளண்ணன்‌ முண்டகத்தா 
டலைக்கணி யாக்கிய தையனல்‌ லாள்கற்புச்‌ சாற்றரிதே. (107 
ஆயிழை மைந்தனு மாற்றாமையும்‌ வாயில்களாகப்‌ வரவெதிர்‌ கோடல்முதற்‌ 
- சிலைநுதற்பாங்கி தலைவனைப்‌ புகழ்தலீறாகிய இவ்வைந்து துறைகளும்‌ மேற்கூறிம 


176 


விருவகை பூடல்களோடு சேர்ந்து பரத்தையிற்‌ பிரிவின்‌ விரியாமென்க;. எனவே ர்‌ 
'இவ்விருபத்தொன்பது . . துறைகளையும்‌ வாயில்‌ வேண்டல்‌ வாயின்‌ மறுத்தல்‌ 
வாயினேர்வித்தல்‌ பயிலத்‌ என்னும்‌ நான்கு வடு மேற்ற பெற்றி யறிநீது 
முடித்துக்‌ கொள்க. 
ப த லதனித்‌ பிரிவு-முற்றிற்று, 
-ஓதற்பிரிவு.. 

/ அஃதாவது - தலைவன்‌ கல்வி காரணமாகப்‌: பிரிதல்‌. தலைவன்‌ தலைவியை 
யெய்தியிருந்தும்‌ ஒதற்குப்‌ பிரிவு குறைபடா டாகாதோ வெனின்‌? ஆகாது. என்னை? 
புலமை நிரம்பாம்‌ லக்குறை தீர்ப்பான்‌ ஓதற்குப்‌ பிரித லன்று. பண்டே குரவராற்‌ 
கற்பிக்கப்பட்டு, அறம்‌ பொருள்‌ இன்பம்‌ வீடு நுதலிய 'நால்களெல்லாங்‌ கற்றான்‌ 
- பரதேயத்து அவை வல்லாருளரெனிற்‌ சென்று தன்னறிவை மேற்படுத்திக்‌ காட்டற்‌ 
கென்க. இவ்வோதற்பிரிவு. முதலிய எல்லாப்பிரிவுகளும்‌- பிரி வறிவுறுத்தல்‌ பிரிவுடன்‌ 
்‌. படாமை பிரிவுடன்‌ படுத்தல்‌ பிரிவுடன்‌ படுதல்‌ பிரிவுடன்‌ கலங்கல்‌ வன்புறை 
" வன்பொறை வருவழிக்கலங்கல்‌ வத்துழிமகிழ்ச்சி எ்ன ல இனக டவ்‌ 


ஆங்காங்‌ குக்காண்க. 


- ஓதற்குப்‌ பிரிவு தலைமகன்‌ றுன்னா லுணர்ந்த தோழி. தலப்‌ மகட்‌. _குணர்த்தல்‌. 
( இ: ள்‌. )தலைவன்‌ ஓதற்குப்‌ ரகக தவ ளாவறிற்தய! பாங்கி தலைவிக்குக்‌ 
ஓங்கும்‌ க கோர்விதை யாகி புபிரனைத்துற்‌, 
தாங்கும்‌ பலகலை தானுணர்‌ வானன்பர்‌ சார்ந்தனரால்‌. : 
'வாங்கும்‌ வரிசிலை மால்ஷம்சுத்‌ தாசின்‌ மூலையவெற்பி . 
ப ட்‌ கொடுங்கன லேய்பரற்‌ கானத்தெ னேந்திழையே, . (708). 
தலைப மகள் கார்ப்‌ பருவ ங்கண்டு வருந்தல்‌. 
(இ- ள்‌, ) தலைவி கார்காலம்‌ வர அதுகண்டு வருந்திக்‌ கூறுதல்‌. 
கலைக்கடல்‌ காணக்‌ கடந்தன ரென்‌ செய்வல்‌ காண்கிலரோ ப 
மலைக்கடல்‌ செய்புய மால்ஷம்சுத்‌ தாசின்‌ மலையமன்னா 
பலைக்கடன்‌ மாந்தி யகங்கறுந்‌ தோங்கி யறவுறுத்தென்‌ 2 ப 
னிலைக்கடல்‌ செய்ய நிமிர்ந்தது வானி எனழுயகடல்‌ ட்‌ ப (409) 


பாங்கி யாற்ற்வித்தல்‌. 


( இட்‌ ள்‌. ்‌.] வெளி. ஸ்ர ப 
ப வளிளக்‌ கமலச்செவ்‌ வாயித முண்டு மரு வுமின்பங்‌ 
்‌ கொள்ளத்‌ ட பதன்‌ குறுகின. சென்றெதர்‌, கூடலர்தோள்‌ 


2 


துள்ளத்‌ துணித்தபெம்‌ மான்ஷூம்சுத்‌ தாசீன்றொன்‌ னாடனையாம்‌. 
_ விள்ளக்‌ கருதி விரைந்தது! முன்னிந்த விண்முகிலே. (4/0) 
“ஒதற்பிரிவு முற்றிற்று. 


அஃதாவது-நாடு காத்தற்குப்‌ பிரியும்‌ பிரிவு. அங்ஙனமாயின்‌ தலைவன்‌ நாட்டை 
நலிதலுங்‌ கைக்கொள்வதும்‌ உளராக, அவை தீர்க்கச்‌ செல்வானாயின்‌ வலியிலனாதல்‌ 
வேண்டுமெனின்‌? அற்றன்று, நாட்டகத்‌ தினின்று நகரகத்துவந்து குறைசொல்ல 
மாட்டாத மூத்தோரும்‌ பெண்டிரும்‌ கூனரும்‌ குருடரும்‌ பிணியுடையாருமாகிய 
இத்தொடக்கர்‌ முறைப்பாடு கேட்டுத்‌ திருத்துதல்‌ காரணமாகவும்‌ வளனில்வழி வளந்‌ 
.. தோற்றுவித்தற்கும்‌ அறச்சாலை முதலியவற்றை யாராய்தற்கும்‌ உயிர்கள்‌ தாயைக்கண்‌ 
டின்புறுதல்போல்‌ தன்னாற்‌ காக்கப்பட்ட! பமக ணன ட டின்புறத்‌ 


தன்னுருவு காட்டற்கு டடம 


காவ ற்குப்‌ பிரிரீ ந்த ல்கள்‌ றன்னா லுணர்ந்த தோழி தலைமகட்‌ குணர்த்தல்‌. 
(இ-ள்‌. லல காலத்‌ பிரிவை அத்தலைவனாவறிந்ததோழி தலைவிக்கு] 
கூறுதல்‌. 
வான்காக்கு ங்‌ காப்பினு மற்றையர்‌ காப்பினு மாண்டதென்றுங்‌ 
கோன்காக்குங்‌ காப்பெனக்‌ கூறுவ ரம்மொழி கூர்ந்திசைந்த 
கான்காக்குங்‌ கண்ணியர்‌ கோரன்ஷம்சுத்‌ தாசீன்‌ கனகவெறிபிற்‌ 
றான்காக்குங்‌ கரப்பிற்‌' கெழுந்தன ரன்பரென்‌ றாழ்குழுலே. (1/// 
தலைமகள்‌ கூதிர்ப்‌ பருவங்‌ கண்டு வருந்தல்‌. ப 
(இ- ள்‌. தலைவி கூதிர்காலம்‌ வரக்கண்டு வருந்துதல்‌. 
சீதள வாடை சிறுபனி நீரிற்‌ றிமிர்ந்தெழுந்தென்‌ 
மிதள வூர்ந்தும்‌ விரைந்தில ரென்செய்வன்‌ மேவுமொன்னார்‌ 
மாதளந்‌ தூரர்த்தவல்‌ லோன்ஷூம்சுத்‌ தாசின்‌ மலையவெற்பிற்‌ 
-காதன வோடிய கட்டிர வேசென்ற காதலரே, (41/2 
தோழி யாற்றுவித்தல்‌. . 
.. (இ-ள்‌.) வெளி. ர்‌ ்‌ 
மன்னுயிர்‌ காக்க மகிழ்ந்தெழுந்‌ தாரு.ற்ற வாடைகண்டு 
நின்னுமயிர்‌ காக்க நினைந்தன ராலென்று நேர்ந்தவர்க்கோ 
ரின்னுமி ரென்னுமெம்‌ மான்ஷூம்சுத்‌ தாசி னிமையமன்னாய்‌ 
தன்னுயிர்‌ பொய்க்கினும்‌ பொய்க்குவ ரோகற்ற தக்கவரே, (4/3, 
- காவற்பிரிவு முற்றிற்று. 


118 


தூதிற்பிரிவு 

்‌ அஃதாவது- இரண்டரசர்‌ தம்மிற்‌ பொருகின்ற விடத்து அவரைச்‌ சமாதானஞ்‌ 
செய்வித்தற்குப்‌ பிரியும்‌ பிரிவு. அரசரைச்‌ சமாதானஞ்‌ செய்வித்தற்குப்‌ பிரியும்‌ 
பிரிவெனின்‌, தூதுவராவார்‌ பிறர்க்குப்‌ பணிசெய்து வாழ்வார்‌; அவரொப்பில்லா ராவா 
ரென்பதென்னையெனின்‌? இரண்டரசரும்‌ நாளைப்‌ :பொருவோமென்று. முரண்‌ 
கொண்டிருந்த நிலைமைக்கண்தானரு ளரசனாதலின்‌ மக்களும்‌ விலங்குகளும்‌ பல படல்‌ 
சகியாது இப்போரை யொழிப்பேனென்று, இருவரையு மிரந்து சமாதானஞ்‌ : 
செய்வித்தலாலென்க. அன்றி, தேவரு மசுரரும்‌ பொருதகாலத்துத்‌ தேவரையு மசுரரையு 
மிகைசெய்தாரை யானொறுப்பலென்று பாண்டியன்‌ மா சீர்த்தி சமாதானஞ்‌ 

- செய்வித்ததுபோல இவரையு மிகைசெய்தாரை ரத டத்‌ தூதாகச்‌ 


ட செல்லுதலென்றலு மொன்று. 


- தூதிற்குப்‌ பிரிவு தலைமகன்‌ றன்னாலுணர்ந்த தோழி தலைமகட்‌ குணர்த்தல்‌. 
(இ-ள்‌. ) தலைவன்‌ தூதின்பொருட்டுப்‌ பிரித்லை அத்‌ தலைவனாலறிந்த பாங்கி 
தலைவிக்குக்‌ கூறுதல்‌. 

'வஞ்சினங்‌ காட்டி மலைய மிருபெரு மன்னரமர்க்‌ 

கஞ்சின ராயின்‌ றகன்றனர்‌. காணடங்‌ கரவரசர்‌ 

தஞ்சினம்‌ வ௱ங்குமிக்‌ கோன்ஷம்சுத்‌ தாசின்‌ றடத்திறையென்‌ ப 

_ .னஞ்சின வேல்விழி யாய்நடு நின்றற நாட்டுதற்கே. | (4/4) 

வ கனை முன்பனிப்‌ பருவங்கண்டு வருந்தல்‌. 

பத இ-ள்‌. ) வெளி. 

- குனிக்கும்‌ வரிசிலைக்‌ கொற்றவர்‌ சிற்றங்‌ தலைம்சத்த்தென்‌.. 

றினிக்கு மொருபெருந்‌ தூதெனப்‌ போந்த விறைவரென்றஞ்‌ 

சனிக்கும்‌ பெரும்புக மோன்ஷம்சுத்‌ தாசின்‌ றடத்திருகட்‌ 

- பனிக்கும்‌ 2. பரிந்தில ரேயென்ன பாதகரே. (4/2 

தோழி யாற்றுவித்தல்‌ ப 
(இ-ள்‌.) வெளி. 
போற்றுங்‌ கருங்குழற்‌ பூங்கொடி யேமகிழ்‌ வல்லவன்‌ 
தாற்றும்‌ பெருந்தவத்‌ தோன்ஷம்சுத்‌ தாசி னருட்கிரிவாய்த்‌ 
தற்றுங்‌ கொடும்பனி கண்டூன துள்ளத்‌ துயரனைத்து! 
ப மாற்றும்‌ படி.த்திருத்‌ தூதெனப்‌ போந்தநம்‌ மன்னவரே, (47/67. 
.... தூதிற்பிரிவு முற்றிற்று. ர 


அட்ச வ கை வ 


துணைவயிற்பிரிவு 


அஃதாவது-நட்பாகிய அரசனுக்குப்‌ பகையரச ரிடையூறுற்ற வழி, அது தீர்த்தற்குத்‌ 
தலைவன்‌ றுணையாகப்‌ பிரிதல்‌. தன்னுழை யரி லொருவனைப்‌ படைகூட்டிப்‌ 
செல்லவிடாது தான்‌ போதல்‌ வேண்டு மென்பதென்னை யெனின்‌? நட்பு மிகையால்‌ 
தானே யவனாயிருத்தலின்‌ அவன்‌ கருமந்தன்‌கருமமாக வெண்ணி பய்வன படட 


அப்பகை தீர்க்கத்‌ தானே போனா. னெனக்‌ கொள்க. 

துணைவ பிற்‌ பிரிவு தலைமகன்‌ றன்னா லுணர்ந்த 
. தோழி தலைமகட்‌ குணர்த்தல்‌. க 
(இ-ள்‌. வெளி. ப ர உ 
உற்றவர்‌ போருக்‌ குறுதுணை யாயெதி ரற்றவரைச்‌ 
செற்றவர்‌ சின்னஞ்‌ சிதைத்திடச்‌ சென்றனர்‌ அிர்த்தகுண 
'நற்றவர்‌ சொற்றபி ரான்ஒம்சுத்‌ தாசீ னளிர்‌ தடத்துன்‌ ப 
கொற்றவர்‌ மாம்கல்‌ குறுகுவர்‌ நாளைக்‌ குலக்கொடி யே, ". [47/77 


தலைமகன்‌ பின்பனிப்‌ பருவங்‌ ரு வருந்தல்‌. 
(இ-ள்‌.) வெளி. ப 
நட்டார்க்‌ குதவ.. நயற்துசென்‌ றாரெமை நாடலர்விண்‌ 
கொட்டா விருக்கு மிப்‌ பின்பனிப்‌ போழ்துங்‌ குறித்திலர்பூங்‌ 
கட்டார்‌ புரள்புயத்‌ தோன்ஷம்சுத்‌ தாசின்‌ கனகவெற்பின்‌ ன தூ 
மட்டா .யழுங்கி வருந்துதற்‌ கேவிதி வாய்த்தது வே. ப (4/2] 


தோழி யாற்றுவித்தல்‌, 
(இ-ள்‌.) வெளி. ப 
வாடி. யழுங்கி மயங்க ன்மின்‌ னேயன்பர்‌ வந்தனரிங்‌ 
கோம்‌. யரசர்க்‌ குறுதுணை யீந்தடைந்‌ தோர்க்கொளிர்பொன்‌ 
கோடி யெனக்கொடுப்‌ போன்ஷம்சுத்‌ தாசின்‌ குலவரைவாய்ச்‌ 
சூழ. யலைந்த துணிமணி யாவுற்‌ துலக்குதற்கே. ,. ்‌.... [4/9] 
- துணைவயிற்பிரிவு முற்றிற்று. 
"பொருள்வயிற்பிரிவு.! . ப 
அஃதாவது-பொருளீட்டுதல்‌ காரணமாகப்‌ பிரியும்‌ பிரிவு. ஆயின்‌, முன்‌ 
பொருளிலனாம்‌, ஆகவே, ''எள்ளுநர்ப்‌ பணித்தலு மிரந்தோர்க்‌ கேலு, 'நள்ளுநர்‌ நாட்டலு 


180 


நயவா ரொறுத்தலும்‌' என்னுமிவை யெல்லாம்‌ பொருட்‌ குறை பாடுடையார்க்கு 
நிகழாமையின்‌, இக்குறைபா டெல்லாமுடையனாம்‌; அவையுடையானது ஒப்பின்மை 
யென்னையோவெனின்‌? பொருளில்லா - தவனாய்ப்‌ பிரியமென்ப தன்று. 
தன்முதுகுரவராற்‌ படைக்கப்பட்ட பல்வேறு வகைப்பட்ட பொருள்களெல்லாவற்றையுங்‌ 
கொண்டு பயன்றுய்ப்பது ஆண்மைத்‌ தன்மை யன்றெனத்‌ தனது தாளாற்றலாற்‌ படைத்த 
பொருள்கொண்டு வழங்கி வாழ்தற்‌ 'பொருட்டென்க; இஃதன்றித்‌ தனது முயற்சியாற்‌ 


கிடைத்த பொருள்‌ மன்று செய்த கருமங்கள்தனக்கே பயன்படும்‌ பொருட்டு மாம்‌. 


பொருள்வயிற்‌ மந்ததலையகன்றன்னாலுணர்ந்ததேற்தலைமடட்‌ குணர்த்தல்‌. 
(இ-ள்‌.) வெளி. 


'பெருமையுநீ அர்த்திய மின்பழழம்‌ வாம்வும்‌ பெருக்கிவரு : 

மொருமையுந்‌ தாங்கு மெனவகன்‌ றார்பொருட்‌ கு.ற்றகுணத்‌ 

தருமையு மன்புமுள்‌ ளோன்வூம்‌ ம்சுத்‌ தாசி னருட்கிரிவா 

மிரு ட சீர்த்த வியலணங்‌ கேநந்த மேந்தலரே, (420) 


௬ - தலைவி மிளவேனீற்‌ பருவம்‌ கண்டு வருந்தல்‌. 
_( இ- ள்‌.) வெளி. ட 
மாசையிற்‌ பூத்த மணிமுலை க: அர்‌ 
லோசையிற்‌ கூ வறுதுபர்‌ காண்கில ரூற்றதவப்‌ 
.. பூசையிற்‌ சிர்த்தபு மான்ஷூம்‌சுத்‌ தாசின்‌ பொருப்பனையா 
-யாசையி லாசையுற்‌ றார்க்குள வோமற்ற வாசைகளே, [*2// 


ப தோழி யாற்றுவித்தல்‌. 
(இ-ள்‌.) வெளி. ட 
மங்கைக்‌ கரசெனு மாமயி லேயுன்றன்‌ வார்தனப்பொற்‌ 

-கொங்கைக்‌ கிசைந்த கொழுநர்வந்‌ தாரெதிர்‌ கொண்டலெட்டுஞ்‌ . 
செங்கைக்‌ கொடையுடை யான்வூம்சுத்‌ தாசீன்‌ செழுஞ்சிலம்பிற்‌ 
நங்கைப்‌ பொருள்கொழ்‌ வேண்டுவ நாளுத்‌ தருவதற்கே. [7.2.2] 
தட்‌ முற்றிற்று. 


ஹட ஊடவச்‌ 


தலைமகன்‌ றலைமகளது உருவெளிப்‌। படக்‌ கண்டுள்ளே வியத்தல்‌. 


.(இ-ள்‌.) கல்வி வயிற்பிரிவு முதலாய .ஐந்தினுள்ளும்‌ தாது. முதலியவுங்‌ 
காரணமாகிய பிரிவின்கண்‌௮ வ்வினை யோராண்டின்கண்முடியாது நீட்டுத்துழி 
தலைமகன்‌ தலைமகளது உருவு வெளிப்பாடுகண்டு சொல்லுதல்‌. 


181 


ஆரும்பூம்‌ பிறையுஞ்‌ சிலையும்‌ புயலு! மமையுமம்புங்‌ 

கரும்பூங்‌ 'ஞுமிழுங்‌ கதலிய மாலுங்‌ கமலமுதான்‌ 

விரும்பும்‌ பெருங்குண வேள்ஷம்சுத்‌ தாசின்‌ வியன்சிலம்பிற்‌ ப 
நிரம்பத்‌ திசைமுழு  எதெங்கணு மோடித்‌. தவ (722) 


ப பாசறைமுற்றி மீண்டூர்‌ வயின்வந்த தலைவன்‌ 
பாங்கற்குப்‌ பரிவொடு மொழிதல்‌. 
(இ-ள்‌.) படைவீடு காரணமாகச்சென்று மீண்டு தத தலைவன்‌ விரைந்து 
- தேர்செலுத்திய சாரதியை மஇூழ்ந்து கூறுதல்‌. 

சினத்தினும்‌ போரினுஞ்‌ அரத்தெதிர்ந்‌ தாரைச்‌ க குத்தெழுதேர்‌. 
- வனத்தினுங்‌ கானினு' மன்னநம்‌ மூர்வல வாதனத்தோ. 
டினத்திறு மிக்கபு' மான்னம்சுத்‌ தாக. னிருஞ்சிலம்பின்‌ ன 
மனத்தினும்‌ வேக மெனவடுத்‌ தாயது மாவியப்பே..... [424] ப 


தலைமகளோடு கலந்துறந்‌ தலைமகன்‌  ர்த்வல்ட்பாறு களித்தியம்பல்‌. 
(இ-ள்‌. )தலைவியோடு கலந்துற்ற தலைவன்‌ கார்காலங்கண்டு மகிழ்ந்து கூறுதல்‌. 
செய்யா ளொனவருந்‌ தேவியு நானுஞ்‌ செகதலத்தோர்‌.. 
மெய்யா ர.யிரென மேவிக்‌ கலந்தன மேலுமின்றும்‌ 
பொய்யா வரத்துர வோன்ஷம்சுத்‌ தாசின்‌ பொருப்பிலவன்‌ டட 
கையாய்ப்‌. பொழிபொமி. மாதமும்‌ மாரி கனமழையே, ச (423). 
ப ப கற்பியல்‌ முற்றுப்பெற்றது. 52 


வெ வை கன ண ச 


- ஒஷம்சுத்தாசீன்‌ கோவை 


முற்றிற்று. 
, ஆமின்‌ 


182 


ஹாமீம்‌ 
ப பிஸ்மில்லாஹி. 
ஷம்சுத்தாசீன்‌ கோவை 


அரும்பதவுரை. 


காப்பு. 

இரு - முண்டகாசனை, ஆர்‌ - தங்கிய, 
மருமம்‌ - மார்பினையுடைய, 
நல்‌ - நல்ல, செய்குமன்சூர்‌ - 
செய்குமன்சூரென்பார்‌, 
தினம்‌ - பிரதி தினமும்‌, செய்‌. 
- செய்த, தவம்‌ -. 
ஓர்‌ - 

உருவாய்‌ - 
அமைந்த -. 

புமான்‌ - 


- புண்ணியமானது, 
ஒப்பற்ற, | 
வடிவமாய்‌, 
பொருந்திய, 
ஆண்டன்மை யுடைவனான, 
ஷம்சுத்தாசீன்‌ - ஷம்சுத்தாசனென்பான்‌, 
உவந்து - மஇிழ்ந்து, அணியும்‌ - சூடா 
.. நிற்கும்‌, ௧௬ஆர்‌ - இருவகைப்பட்ட முதற்‌ 
- பொருளும்‌ பதினான்கு வகைப்பட்ட 
உரிப்பொருளும்‌. பொருந்திய, அகப்‌ 
பொருள்‌ - மனத்தினி கழுமின்ப மாதிய, 





-ஐந்தணைக்‌ கோவை அன்புடைக்‌ 
காமத்தைக்‌ கூறுங்‌ கோவையென்னும்‌ 
பிரபந்தத்தை, கழற - சொல்ல, 
நிதம்‌ - எந்நாளும்‌, அருவு - 

அருவமே, ஆர்‌ உருவின்‌ - 
ர ரர பபர்‌ 
அகப்‌ பொருட்டு - எல்லா 
ஜீவராசிகளி னுள்ளும்‌ 
ஒன்றாமலொன்றி நின்ற சத்திய 
வத்துவாகிய அல்லா ஜல்ல 
- ஜலாலஹாலத்‌ தஆலாவினது. 
சந்நிதா னத்திற்கு, உள்ளம்‌ - 
எமது மனதை, 
அமைக்குவதும்‌ - 
கின்றோம்‌, (மனமார வணங்கின்றோ 
மென்பது கருத்து, ) எ ஈற்றசை, தினம்‌ நிதம்‌ 
என்பனவற்றின்‌ உம்மைகள்‌ தொக்கு 


அர்ப்பணஞ்செய் 


நின்றன. யாம்‌ என்பது தோன்றா எழுவாய்‌. 


நூல்‌. 


1.மா-மாந்தவிர்‌, வனசமும்‌ - தாமரை 
மல்ரும்‌, கோங்கும்‌ - கோங்கருபும்‌, மருவி - 
பொருந்தி, அல்லிப்பூ - ஆம்பற்‌ புஷ்பம்‌, 
புணர்ந்து - தழுவி, புதுநறவு - புதியதேன்‌, ஏற்று 
- தாங்கி, அளி - வண்டு, கோ - அரசன்‌, குளிர்‌ - 
குளிர்ந்த, சிலம்பின்‌ - மலையினி.டத்துள்ள, 
மத்தியில்‌, 
இடையில்லாத. ஓர்‌ -ஒப்பற்ற, பூங்கொடி - 


கா - சோலை, நடுவில்‌ . - 
அழகிய கொடியானது. . ட 

2. வானோ - தேவலோகமோ, மதி - சந்திர 
மண்டலமோ, இரவியோ- சூரிய லோகமோ, 
தவிசோ - 


வனசத்தினித்‌ ஒப்பற்ற 


பார்த்தோம்‌, 


கமலாசனமோ, தண்‌ - குளிர்ச்சி பொருந்திய, 

கோன்‌ - அரசன்‌; கான்‌ - காடு, ஒளி - பிரகாசம்‌, 
இருள்‌ - அந்தகாரம்‌, : 
-காவலையுடைய விடம்‌. ஐயப்‌ பொருளைத்‌ 
தரும்‌ ஓகாரத்தை மதியென்பதோடுங 


கூட்டப்பட்டது. என்பதும்‌ 


காவசம்‌ 


தான்‌ 
கோனோவென்பதன்‌ ஓகாரமும்‌ ௮ சைகள்‌. 

சி பதிந்தின-பூமியிலழுந்திய, 
புலர்ந்தன- ஷாடிய, 


மெய்ந்நிழல்‌ - சரீரத்தின்‌ சரயை. கண்டனம்‌ - ' 


மலர்‌-புஷ்பங்கள்‌, 


மேவும்‌-பொருந்திய, 


அரசர்பிரான்‌- மன்னர்க்கு மன்னன்‌, அருள்‌- 


183 


கிருபைக்குரிய, ப பால்‌-பக்கம்‌, 
பாவையர்க்கு-சித்திரப்‌ பதுமை போன்ற 
தலைவிக்கு. ப ்‌ 

*. படையேறு-அ௮ ஆயுதமானது ஏறப்‌ 
பெற்ற, 
விடத்தையுடையவன்‌, பனிவரை- குளிர்ச்சி 


கைத்தலத்தோன்‌. -, கையாகிய 

பொருந்திய மலை, தடையே யிலருளர்தடை 
யில்லாதவர்‌ தடையுள்ளவர்‌, நெஞ்‌ சென்று - 
- மனத்தைப்‌ : ட போலும்‌, 
இரண்டு-இன்பத்தையும்‌ துன்பத்தையும்‌ 
- தரத்தக்க இருசாதனத்தை, கமலப்புடை - 
தாமரை மலர்‌ போலும்‌ கண்கவினிடத்து 
சுமந்து - தாங்கி, அஞயர்‌-நோயையும்‌, நீத்தல்‌ 
-நேரமின்மையையும்‌ செய்‌- செய்‌ இன்ற, 
இடை - மருங்குதல்‌, தனம்‌ முலை, எய்துறும்‌ - 
கிடைக்கும்‌. 

5. தேடி - சற்பாத்திர படித தனம்‌ நிதி, 
செழும்‌ - செழிய, வாடி- மெலிந்து, மகிழ்ந்து - 
மகிழ்வாய்‌, இரத்தற்கு - யாசிப்பதற்கு, ஓடி - 
விரைந்து, உறுவோம்‌ -செல்லு வோம்‌, உறு - 
'பொருநீதிய, வாயமுது -அதரபானம்‌, 
வாயினிடத்‌ துண்ணுகின்ற அன்னம்‌, வரை - 
மலை, கோடித்தனம்‌ - பிறராற்‌ றீண்டப்‌ படாத 
கொங்கை -கோடியளவாகிய பொருள்‌, 
ஒன்றிரண்டு -பொருந்திய அவ்விரண்டை 
யும்‌,ஏன்றோ?. இரண்‌ டோ? கூடுநர்க்கு - 
தம்மைப்‌ புணர்பவர்க்கு, அடைந்த வர்க்கு. ப 

6. கெம்பு - இரத்தினம்‌, இளர்‌ - உயர்ந்த, 
வம்பு - 


வாசனை, மடமயிலே. 


மடப்பத்தையுடைய : மயில்போலும்‌ 
ள்ல கொண்ட தலைவியே, வார்‌ - 
இரவிக்கையை யுடைய, பொன்‌ - அழகிய, 
கொம்பு - கோடு, ஓடவிட்ட - செல்லும்படி 
விடுத்த, கொழும்‌ - செழிய, உரத்து - 


மார்பினிடத்து, கூர்‌ - கூரிய, விழியாம்‌ த்‌ 


- கண்களாகிய, அம்பு - பாணத்தை, 


ஓடவைப்பின்‌ செலுத்தினால்‌, 


அமையுங்கொல்‌ - பொருந்துமோ, 
ஆருயிர்‌-அரியவுயிர்‌. ப 

7. கோடும்‌ - வளைந்த, நுதல்‌ - 
நெற்றியையுடைய, கோமளமே 


இளமைச்செவ்வியை யுடைய தலை வியே, 
நாடும்‌ - பொழிலும்‌ - 
சோலையையும்‌, ப “ரோடு - 
தோழிமாரோடு, ஆடும்‌ - ணட 
ஆதரம்‌ - ஆசை. 

: 8, தாதை - டல்‌ புரப்போன்‌ - 


விரும்புகின்ற, 
நாரிய 


காப்பவனாகிய, பேதை யிவள்‌ -தலைவியா௫இய . 
இவள்‌, அறியாமையையு டைய இவள்‌, இசை 
வகை - சங்கீதத்தின்‌ பாகுபாடு, சொல்லுகின்ற . 
காரணங்கள்‌, கோதை - கூந்தலை, குற்றத்தை, ' 
நூல்‌ - இடையினது - சங்கே நூல்களின்‌, இயல்‌ - 
தன்மை, இலக்கணம்‌. மேதை - தேன்‌. அறிவு, 


-இசைவலர்‌ - பொருந்திய புஷ்பங்கள்‌, பாகவ 


தர்கள்‌. மேகவம்‌ - உற்ற சோலை, தங்கிய வீடு. 

9. சொற்கண்ட வாணர்‌ - கவிவா ணர்‌, 
தொடையொடு - மாலை யொடு, பூந்தோடை 
- புஷ்மாலை, மல்‌ - வலிமை, திண்‌ - 
திண்ணிய, புயம்‌ - தோள்‌, மால்‌ - பெருமை 
பொருந்திய, மலையவெற்பு - பொதிய மலை, 
கற்கண்டு 
கற்கண்டென்னு மினியபொருள்‌. கனதனம்‌: - 


மலை யானது பார்த்து, 


பெரிய கொங்கை, மிகுதியான பொருள்‌, 
முற்கண்ட- மூன்னாற்‌ பார்த்த, 


பொருள்‌ - சரீரத்தினிடத்துள்ள அவய மாகிய 


மெய்ப்‌ 


சாதனங்கள்‌, உண்மைப்‌ பொருள்‌, அஞர்‌ - 
துன்பம்‌, இன்பம்‌ - சுகம்‌, முந்துறும்‌ - முன்னால்‌ 
வரும்‌. ப ்‌ 

10. மிக்கோன்‌ - அறிஞன்‌, இரும்‌ - பெரிய, 
வல்‌ - சூதாடு கருவியை நிகர்த்த, கொங்கை - 
தனம்‌, வாரு்‌- நீண்ட, குழல்‌ - கூந்தல்‌, செல்‌ - 
மேகம்‌, ஆர ட்‌ பொருந்த, அலைவாய்‌ - 
அலைந்து, 
நீர்‌, அலறி - அழுது, இடித்து, அல்லாரும்‌ - 


அலையினிடத்து, பயம்‌ - அச்சம்‌, 


164 


மயங்கா நிற்கும்‌, அந்தகாரத்தைப்‌ பொருந 
தும்‌. கோசலம்‌ விட்டு - கோசல நாட்டை 
்‌ விடுத்து, ஆகாயத்தினிடத்‌ இருந்து நீரைப்‌ 
பொழிந்து. அ௮ழுங்‌ கிடும்‌:- வருந்தா நிற்கும்‌, 
ஒளிங்கும்‌. 

17. முந்தத்‌ தவத்தின்‌ - முன்னாற்‌ செய்த 
புண்ணியத்தினால்‌, முழு துலகு - உலகம்‌ 
முழுவதும்‌, சந்தத்தட முலையர்‌ - சந்தனத்தை 
அணிந்த ' பெரிய தனத்தையுடைய 
தலைவியே, கட்கணை - கண்ணாகிய பாண 
மானது, அவலம்‌ - துன்பம்‌, தயங்கும்‌ - 
திகைக்கும்‌, சிந்தாகுலம்‌ - மனக்‌ கவலை, 
அரவிந்தம்‌ - தாமரை, இரு - அழகிய, வேள்‌ - 
மதனையொத்த, வியன்‌ - பெரிய. ்‌ 

12. பண்‌ - இசை, பைந்தமிழ்‌ - பசியதமிழ்‌, 
விண்‌ - ஆகாயம்‌, தண்‌ - குளிர்ந்த, சாந்தம்‌ - 
சந்தனமரம்‌, பொறுமை, சமைந்து .- 
பொருந்தி, அவி - வண்டு, இருபை, தேறல்‌ - 
மது, தெளிவு, போதங்கொள்‌- புஷ்பங் களைக்‌ 
கொண்ட, அறிவைக்‌ கொண்ட. ச்‌ 

13. பாட்டாற்றி - பாக்களைக்‌ செய்து, நல்‌ 
- நல்ல, பாவலர்‌ - புலவர்‌, பரிசனைத்தும்‌ - 
பரிசுகளி யாவும்‌, ஆற்றவல்ல - கொடுக்கும்‌ 
வன்மையையுடைய, தேட்டால்‌ 
தேட்டினால்‌, திகந்த - பிரகாசித்த, தனம்‌ - 
பொருளை, கொங்கையை. கைசேரலர்‌ - 
கையினிடத்துச்‌ சேராத வர்‌, கையினாற்‌ 
- சேர்க்கப்பட்ட தாமரை மலர்‌ போலுங்‌ 
கண்கள்‌. கோட்டாற்றை - யானைத்‌ தந்தத்தை 
யொத்த  தனத்தினது | 
கோட்டாறென்னு மூரை; ஆமீன்புரம்‌ - ஆன 
சேலையொத்த கண்களாகிய பதியை, 
ஆமீனென்னும்‌ நகரத்தை. ப 

14. பார்‌- பூமியை, கார்‌ - மேகம்‌, வடம்‌ - 


மார்க்கத்தை, 


முத்துமாலை, மார்‌ - மார்ப்‌, கும்பம்‌ - 
கும்பத்தைப்போன்ற தனம்‌, குடம்‌, கடிதடம்‌ 
- நிதம்பம்‌, பெரிய தடாகம்‌, நிலைப்பது - 


நிலைத்து திற்பது. 


மின்னலாய்‌, 


15. கோடாது -மனங்‌ கோணா மல்‌. அருள்‌ 
- கொடுக்கின்ற, வாடா - புலராத, மன்னர்‌ - 
தலைவரது, காம வெவ்வாரி - காமமாகிய 
ப ஓடாது - பின்‌ 


உற்றால்‌, 


வெவ்விய சமுத்திரம்‌, 
வாங்காமல்‌, உறின்‌ - 
உறுந்துணையாய்‌ - உற்ற துணையாக, நாடாது 
- கருதாது, எதிர்நிற்குங்‌ கொல்‌ - எதிராக நிற்கு 
மா, நாணணை - நாணாகிய கரை. 

16. பொன்‌ - இலக்குமி, என்‌ ஆம்‌ - யாது 
ஆகும்‌, மயங்கு - மயங்குகின்ற, ஏந்தல்‌ - 
தலைவரது, ஏக்க: இருட்கு - கவலையாகிய : 
அந்தகாரத்திற்கு, 
இராஜாதிராஜன்‌, எம்‌ மான்‌ - எமது பிரான்‌, 


அரசர்மன்‌ - 


_ மலையவெற்பு - பொதிய மலை, மின்னாய்‌ - 


முத்த வெண்ணகை, - 
முத்தைப்போன்ற வெள்ளிய பற்கள்‌. 
17. பகை - விரோதம்‌, மன்னர்‌ - அரசர்‌, 
மூலபலம்‌- அடிப்பலமாமிருக்‌ 
தகுதி, 
அரசர்க்கரசன்‌, 


குஞ்சைன்னியம்‌, தகை 
அண்ணல்பிரான்‌. - 
தமிழ்ச்சிலம்பு - பொதியமலை, வகை தந்த 
வேர்‌- பகுப்பினை யுடையவேர்‌, ஒழுங்காகிய 
அழகு, அளி - வண்டு, கிருபை. முலைக்‌ 
கொடி - முல்லைக்கொடி, தனத்தை யுடைய 
கொடிபோலும்‌ பெண்‌. மையலருள்‌ - கரிய 
இராக்காலத்தில்‌ தருகின்ற, மோகத்தைத்‌ 
தருகின்ற. நகை - பூவரும்பு, சிரிப்‌.பு. மன்றல்‌ - . 
வாசனை, விவாகம்‌, சுகம்‌ - வண்டு, இன்பம்‌. 
கண்ணிடும்‌ - சேரும்‌, கிடைக்கும்‌. 

78. கலை. - நூற்கள்‌, கவிவாணர்‌ - 
புலவர்கள்‌, கனககுவியலை - சொர்னக்‌ 
குவியலை, அரும்‌ அரிய, சிகரம்‌ - 
கொடிமுடியையுடைய, மலையாளங்கண்டு 
- மலையினிடத்‌ திருக்குந்‌ தலைவி அங்குப்‌ 
பொருந்திய, மலையாள தேசத்தைக்‌ கண்டு. 
கோட்டாறு யானைத்‌ 


தந்தத்தையொத்ததனத்தினது மார்க்‌ கத்தை, 


185 


கோட்டாறென்னுமூரை. : அடைந்தனம்‌ - 
பெற்றோம்‌, சேர்த்‌ தோம்‌, மாமதன்வாய்‌ - 
மகத்தாகிய மதனிடத்துள்ள, சிலையாள்‌ - 
- கருப்பு வில்லினால்‌ ஆளப்படுகின்ற, மலை 
கள்‌ சூழ்ந்த. ௮அஞ்செய்தரு - பஞ்ச பாணங்களை 


யெய்தற்‌ கருமையான, 
அழகியவயல்களைத்தந்த, தேரூர்‌ - 
தேரையொத்த நிதம்பஸ்தானத்தை, 
தேரூரென்னும்‌ : பதியை, சேருதும்‌ - 


அடைகின்ஜோம்‌, சேர்கின்றோம்‌. : 

79. திடம்‌.- வன்மை, விடம்‌ - நஞ்சு, 
வேல்விழி - வேலாயுதம்‌ போலும்‌ கண்களை 
படும்‌ 


.. சரீரத்தினிடத்துண்டாகிய, உண்மையான. 


யுடைய, மெய்‌ 
்‌ இடங்கொண்ட - விசால மாகிய்‌, சொர்க்கம்‌ - 
மூலை, பொன்னுலகு, இன்பக்கனி அமுது - 
இன்பத்தைத்‌ தருகின்ற கொவ்வைக்‌ கனி 
போன்ற அதரபானத்தை, சந்தோஷத்தைத்‌ 
தருகின்ற கனியாகிய அமுதத்தை, தடங்கண்ட 
- விசால மாகிய. ஆநந்த வெள்ளத்துள்‌ - சந்தோ 
ஷசாகரத்துள்‌, ஆழ்த்த - மூழ்த்திய, தகைமை - 
தன்மை, நன்று - நல்லது. 

20. குன்றாமணி - மலையைப்‌ போன்ற 
அழகிய, ்‌ குறைவுபடாத 
இரத்தினாபரணங்களைத்‌ தரித்த, கோன்‌ - 
அரசன்‌, மின்‌ - ஒள்ளிய, தார்‌- பூமாலை, ௮ணி 
- அணிந்த, குழலே கூந்தலையுடைய 
தலைவியே, ' அரவிந்தம்‌ 
அடிச்சீரொன்று - அடியினது சிறப்பாகிய 
ஒன்றை. ஆரவாடி பொருந்தும்படி சோர்ந்து, 
பொருந்தும்படி ஆட்டமுற்று, அலைவாய்‌ - 
அலைந்து, அலை யினிடத்து. பயம்‌ - அச்சம்‌, 
தீர்‌. கண்ணீர்‌ - கண்ணினீர்‌, கள்ளாகிய நீர்‌. 
பொன்றாது - குறையாது, பொன்‌ போலு 
மகரந்தத்தை. ஒருகானின்று 
ஒற்றைக்காலோடு நின்று, ஓப்பற்ற 


வாசனையானது தங்கப்பெற்று. அண்ணாந்து 


தாமரை, 


1 


(௮) 


ஆகாயத்தை நோக்கி, சேற்றினிடத்துத்‌ 
தொங்கி. அழகிய கண்‌, 
அவ்விடத்தில்‌ பூத்தது - பூத்துப்போயிற்று, 
மலர்ந்தது. : 

23, பொன்‌அணி- பொன்னினாற்‌ செய்யப்‌ 


அங்கண்‌ 


பட்டஆபரணங்கள்‌. பொலம்‌ - அழகிய, மின்‌- 
மின்னலைப்‌ போலும்‌, அணி- அழகிய, நுண்‌ - 
நுண்ணிய, மெலிந்து - சோர்ந்து, இரங்கேல்‌ - . 
வருந்தேல்‌, முன்‌ அணி - முற்புறத்துள்ள 
ஆபரணங்கள்‌, முன்‌ வரிசை. பின்‌ ௮ணி- 
பிற்புறத்துள்ள ஆபரணங்கள்‌, பின்‌ வரிசை, 
வகுத்து - வகையாய்ச்‌ சூடி, வகைப்படுத்தி, 2 
முதல்‌ -தலை, முன்‌. இடை - மருங்குதல்‌, நடு, 
கால்‌ - பாதம்‌, கடை, மன்‌அணி - பொருந்திய 
ஆபரணங்கள்‌, நிலை பெற்ற படைவகுப்ப்‌. 
ஆயமும்‌ - தோழிமாரும்‌, இன்புற - மகிழும்படி, 
மாட்டுவேன்‌ - சூட்டுவேன்‌, மாள்விப்பேன்‌. 
22. பா - செய்யுட்களின்‌, இயல்‌ - 
இலக்கங்களை, ஆய்ந்து - ஆராய்ச்சி பண்ணி, 
ஓவியம்‌ - சித்திரப்பதுமை, அன்ன - ஒத்த. 
முகத்தாய்‌ வதனத்தை, யுடைய தலைவியே, 
உண்மை செறி - உள்ளேமையானது நெருங்கப்‌ 
பெற்ற, மெய்யைப்‌ பொருந்திய. காவியங்‌ 
கைவைத்து - நீலோற்‌ பல மலர்போலுங்‌ 
கண்களினிடத்து அழகிய கரத்தை வைத்து, 
காப்பி யத்தைக்‌: கையினிடத்து வைத்து. 
எழுத்தொடு - எழுதுகின்ற எழுத்‌ தோடு, 
எழுத்திலக்கணத்தோடு. கொற்பொருள்‌ 
கண்டு 


சொல்லு இன்ற 
ஆபரணங்களைளத்‌ தெரிந்து, 
பொருளி 


அழியாப்‌ 


சொல்லிலக்கணத்தையும்‌ 


லக்கணத்தையு மாராய்ந்து. 


'பாலியல்‌ஒதி முடித்தேன்‌; அழிந்த கட்டையும்‌ 


வாசனையையு - முடைய அந்தகாரத்தை 


யொத்த கூந்தலை முடித்தேன்‌, அழியாத 


செய்யுளி லக்கணத்தைப்‌ படித்து முடித்தேன்‌. 


அணியும்‌ - ஏனைய ஆபரணங் களையும்‌, 


6 


அணியிலக்கணத்தையும்‌. பின்‌ ஆய்தர - 
ஆராய்ந்து பொருத்தமான 
பின்னாற்‌ 


பின்னால்‌ 
விடங்களில்‌ சூட்டு தற்கு, 
படிப்பதற்கு. 

23. கனிந்து - இளகி, கரைதர 


கரையும்படி, பாடு - பாடுகின்ற, அளிகாள்‌ - 


வண்டுகளே, அறியின்‌ - அறிந்திருந்தால்‌, ஓதும்‌ 
- சொல்லுங்‌ கள்‌, ஒரு கைப்பிடி - ஒப்பற்ற 
துதிக்கையையுடைய பெட்டை 
_ யானையையும்‌. 
அன்னப்பறவையையும்‌ போல, ஓங்கும்‌ 
இருபோது - ஓங்கா நிற்கும்‌. இரு புஷ்பங்கள்‌, 
'நிகழாநிற்கும்‌ இராப்பகலாகிய இரு 
சமையத்தும்‌. முலைமுத்தந்தந்து - 
முூல்லையரும்‌ பைப்‌ போன்ற பற்களைக்‌ 
காட்டி, முலையினது முத்ததீதைத்‌ தந்து. 
உரையாடு - பேசுகின்ற, அற்புத வலி யொன்று 
்‌- ஆச்சரியத்தைக்‌ கொண்ட ஆம்பற்‌ புஷ்ப 
மொன்று, ஆச்சரி யத்தை யுடைய வல்லிக்‌ 
கொடி போலும்‌ ஒரு பெண்‌, ஏது - யாது, 
உம்பரும்‌ - தேவர்களும்‌. இறும்ப கத்து - 
மலையினடத்து. . ப 

24. நிதியால்‌ - செல்வத்தினால்‌, துரை - 
மேன்மகனாகிய, துதி - புகழ்‌ அயில்விழி - 
வேல்போலும்‌ கண்‌ களையுடைய. 
தூமொழியே - பரி சுத்தத்தத்தைக்‌ கொண்ட 
வார்த்தையையுடைய தலைவியே, தோ 
மொழியே - சோர்வாகிய குறையை யொழி 
வாயாக, மதியாதியற்றும்‌ வலியுள தாயின்‌ - 
மதிக்காமற்‌ செய்யும்‌ வன்னையுள்ளதானால்‌, 
அறிவானது யாது செய்யும்‌ வன்மை யுள்ளது 
ஆராய்ந்து பார்க்கின்‌. மருவரும்‌ - அடைதற்‌ 
கருமையான, ஒர்‌... - ஒப்பற்ற, 
விதியாம்பிணையில்‌. ஊழாகியகட்டில்‌, 
பிணைப்புறும்‌ - தட்டுண்ட, வெல்லரிது - 
வெல்ல முடியாது. 

25. இறந்து - 


சிறப்பாய்‌, வளர்‌ 


அன்னம்‌ போல்‌ :-. 


ஓங்குகின்ற, அஞ்சி - பயந்து. பேதுறல்‌ - 
மயங்கேல்‌, நிற்றுறந்தும்‌ - உன்னை விடுத்தும்‌, 
கனவில்‌ - சொப்‌ பனத்திலும்‌, நனவோடு - 
சாக்கி ரத்திலும்‌, இதயம்‌ - மனம்‌, தரிக்கிலன்‌ - 
தரியேன்‌, மன்னுயிர்‌ - நிலைப்‌ பெற்ற உயிர்‌. 
20. அல்‌ - இரவும்‌, தேர்‌ - ஒப்‌ பாதலைக்‌ 
பொழில்‌ 
ஆடுதி ்‌ 


விளையாடுவாயாக, போர்ச்‌ செற்று - 


கருதியாராய்கின்ற, 
- சோலையினிடத்து, 


யுத்தத்தில்‌ பகைவரைக்‌ கொன்று, பகை. - 
விரோதத்தை, தடிந்தோன்‌ - இல்லாமற்‌ 
செய்தவனான, உற்று - அடைந்து, எனை - 
என்னை, கொடு வந்திடும்‌ - கொண்டுவரும்‌, 
என்னகம்‌ - எனது மனம்‌, உன்னகம்‌ - 
உன்னிடத்து. 

27. யோகத்தில்‌ - அதிர்ஷ்டத்தி னாலும்‌, 
சீரில்‌ - சிறப்பினாலும்‌, உயர்‌ வில்‌ - 
பெருமையினாலும்‌, தீகையில்‌ 
தகுதியினாலும்‌, உற்ற - பொருந்திய, 
போகத்தில்‌ - பாக்கியங்களினாலும்‌, சீர்த்த - 
சிறப்புத்தங்கிய, பொலம்‌ 
-பொன்னையுடைய, மேகத்தில்‌ - மேகத்தைப்‌ 
போலும்‌, வேறல - வேற்றுமையான தல்ல, 
பூகத்தில்‌- கமுகமரத்தில்‌, உம்‌ ஊர்‌ - உமது 
நகரத்தினது, கறிக்கொடி-- மிளகுக்‌ கொடி. 
புணர்ந்திடும்‌- தழுவாநிற்கும்‌. ப 

28. வான்‌ - ஆகாயம்‌, பிறழ்ந்‌ தாலும்‌ - 
நிலை தவறினாலும்‌, மதி - சந்திரன்‌, இரவி - 
சூரியன்‌, பிறழாத்‌ தகையர்‌ - நிலைதவறாத 
தன்மையை யுடைய தலைவர்‌, தவறி - 
பிழைத்து, மனம்‌ - அண்மைவிளி, ஏங்குறல்‌ - 
வருந்தேல்‌, பூந்தேன்‌ - புஷ்பத்தி 
னிடத்துள்ளமது, மார்பகத்தோன்‌ - மார்பாகிய 
இடத்தை யுடையோன்‌, தான்‌ இரண்டும்‌. 
அசைகள்‌. ்‌ 
29. மேகமும்‌ - மேகத்தை யொத்த 


கூந்தலையும்‌, . வெண்சோமனும்‌ 


187 


வெள்ளியவத்திரத்தையும்‌, விளக்கி 

- இரண்டு 
களும்‌, 

ஒருநாகமும்‌ - ஒப்பற்ற பெட்டை யானையும்‌, 


விளங்கச்செய்து, இருநாகமும்‌ 
மலையையொத்த கொங்கை 
அன்னமும்‌ - அன்னப்பறவையும்‌, காணுற - 


வெட்‌ கும்படி. எச்சோகமும்‌, எவ்விதத்‌ 


துன்பத்தையும்‌, தீர்த்து - நீத்தி, சுடர்‌ -. 


பிரகாசத்தையுடைய. ஆகமும்‌ - தேகமும்‌. 
ஒல்க - குழையும்படி. அசைந்துறும்‌ - அசைந்து 
செல்லு “வாள்‌, ஆல்‌-அசை. நந்தம்‌ - 
. நம்முடைய, ஆர்‌உயிர்‌ - அரிய உயிர்போன்ற 
தலைவி. 


20. முறை முறை - வரிசை வரிசையாக, 


உள்‌ - மனது, முதிரும்‌ - அதிகரிக்கா நிற்கும்‌, 
௮ச்சந்‌ தன்னோடு - பயத்தோடு, வேர்ப்பும்‌ - 


வேர்வையும்‌, தளர்வும்‌ - சோர்வும்‌, பேர்‌ 


அன்பும்‌ -பெரிய அன்பும்‌, மன்னர்‌ மன்னொடு ' 


- இராஜாதி ராஜனோடு, மால்‌ - மாலை, வலவ 

- தேர்ப்பாகனே, பொன்னொடு - பொன்னாற்‌ 

செய்யப்பட்ட பலவகை ஆபரணங்களோடு. 

_ 53. மெய்யோடு இரண்டு- மெய்யும்‌ 

, வாக்கும்‌ மனமும்‌, மை - மேகம்‌, கணமதி - 
உடுக்களாற்‌ சூழப்பட்ட சந்திரன்‌, அமர்‌ - 

புத்தம்‌. கனகம்‌ - பொன்‌, புணர்ந்தது - 

தழுவியது. 


32. ட்ப - மையலாகிய பிணி, 


ஒர்ந்து - அறிந்து, இருத்தி - இருப்பாய்‌, 
இளையேல்‌ - வருந்‌ தேல்‌, விழிவண்டு - 
கண்களாகிய வண்டு.. அருத்தி - ஆசை, 
முகதாமரை - முகமாகிய கமலம்‌, க 
மறைந்தது. 

33. வட்டு - சூதாடு கருவி, அலர்‌ 
மலர்ச்சி, நிந்தை. போது - மலர்‌, கொம்பு - 
தந்தம்‌, வெற்பு - மலை, சிறை - இறகுகள்‌, 
காவல்‌. புள்‌ - சக்கர வாளப்‌ பறவை, துடி - 
உடுக்கை, தோற்றுறும்‌ - தோற்றா நிற்கும்‌, 
தோற்றுப்போகும்‌. 


34. மின்னை 


தலைவியை, திரஆவியை - அழியாத உயிரை, 


மின்னலையொத்த 


சம்பன்னரமய்‌ - குறைவற்ற வராய்‌, ௪௫ . 
இந்திராணி. 
25. படி - பூமி, முடி - கூந்தல்‌, இந்து - 
சந்திரன்‌, வெகுண்டிடும்‌ - கோபியாநிற்கும்‌. 
36. இன்‌ - இனிமை, இயல்பு - இயற்கை, 
அழகிய, யின்‌ - 
மயிலையொத்த, தெய்வம்‌ - விதி, முந்துதும்‌ - 


வண்‌. - தோகை 
முற்படச்‌ செல்லுவோம்‌. ப 

37. சுகர்தம்‌ - இன்பம்‌, நூறா - கெடாத, 
மணிவிளக்கு - இரத்தின தீபம்‌, நுண்‌ - 
நுண்ணிய, தேறார்‌ - பகைவர்‌. 

38. அன்ன - போல, கலந்த - தழுவிய, 
இரும்‌" - பெரிய, இயம்பரிது - சொல்ல 
முடியாது. ப க 

39. குடை - கவிகை, கோல்‌ - செங்கோல்‌, 


தொடை - மாலை, கோதை - கூந்தல்‌, 


.உலைவாய்‌ - உலைந்து, உலையினிடத்து. 


கடை பட்டு - கடையப்பட்டு, கடையாய்‌. 
செம்புனல்‌ - இரத்தம்‌. மூடை - புலால்‌ 
நாற்றம்‌. கணை - அம்பு. 

.... 80. நகை - பல்‌, நெய்‌ - ஊன்‌, நிணம்‌ - 
கொழுப்பு, இலை -தகட்டு வடிவம்‌, சிகரம்‌ - . 
கொடுமுடி, ஆயம்‌ - மகளிர்கூட்டம்‌. 

47. வாவி - தடாகம்‌, காவி - நீலம்‌, 
மாதலம்‌ - பெரிய பூமி, சஞ்சீவி - உயிர்தரு . 
மருந்து, சமையம்‌ - மலை, வெஞ்சிகி - 
வெவ்விய அக்கினி, ஆவியின்‌ .ஆவி,. 
உயிர்க்குயிர்‌. 

42. நீடாழி - நீண்ட சமுத்திரம்‌, வையம்‌. 


்‌ பூமி, நிலாப்பகல்‌ - சந்திர சூரியர்‌, ஒள்‌ - 


ஒள்ளிய ஒருத்தல்‌ - யானை, வாடா - 
மெலியாத, ஆறு - விதம்‌. ச 

43. நீதம்‌ - நியாயம்‌, ஏதம்‌ - குற்றம்‌. 
காமனுற்று சோலையிற்‌ பொருந்தி, 


மன்மதன்‌ வந்து, காவலைப்‌ பெற்று. 


188 


எய்தருமென்‌ போதஞ்சரிய - பொருத்திய மரங்‌ 
களானவை மெல்லிய புஷ்பங்‌ களோடுசாய, 
எய்கின்ற மெல்லிய புஷ்பப்பாணமாகிய 
ஐந்தும்‌ எய்தற்கு 
அருமையான எனது அறிவானது நழுவ. பொறி 
அளி பொறிகளையுடைய 
ஐம்பொறிகளும்‌ அன்பும்‌. தந்த வாதங்‌ கடுப்ப 
- கொம்பினது விரோதம்‌ அங்கு நெருங்க, 
அவன்‌ இரதமாகத்‌ தந்த தென்றற்‌ காற்றானது 


என்னை அறுக்க, 


வண்டு, 


என்னைக்‌ கோபிக்க. மலிந்த புலன்‌ - மலிந்த 


வயற்களை, மிகுந்த எனது அறிவை. தூர்த்தது 
- அழித்தது, ஒர்‌ மாதங்கம்‌ - ஒப்பற்ற ஒரு 
யானை, பெருமை பொருந்தியதங்கத்தை ஒத்த 
ஓர்தலைவி - ஒரு பெண்‌ ணினது சரீரம்‌. 


24. கலைகண்‌. முழுது - சாஸ்திரங்‌ கள்‌ 


எல்லாவற்றையும்‌, மானை யொத்த : விழி. 


முழுவதையும்‌, ஆய்ந்து - தெரிந்து, அளகை - 
அளகாபுரி, மன்‌ - குபேரன்‌, புரையும்‌ - ஒத்த, மெய்‌ 
பூணலம்‌ உண்மையான இன்பத்தை. 
சற்த்தினிடத்துப்பூண்டஅழகை. புரவல-அரசனே, 
பெண்பேதைக்கு- பெண்ணாகியபேதைக்கு. 

45. மாட்சி - மாண்பு, கொங்கை - தனம்‌, 
வதனம்‌ - முகம்‌, ஐம்பால்‌ - கூந்தல்‌, பால 
நிலவு, நெற்றியாகிய சந்திரன்‌. 

26. காரை - மேகத்தை, தருவை - பஞ்ச 
தருக்களை, ஒன்னாரை - பகை வரை, 
இடைச்சீரை - மருங்குலினது சிறப்பை. 
அழிந்தாய்‌, 
- கோரையென்னும்‌ புல்‌, மாய்த்தெனும்‌ - 


உடைந்தாய்‌ கோரை - 
மாய்த்ததென்று சொல்லும்‌. 

87, துங்கம்‌ - பரிசுத்தம்‌, கடுத்து - ஒத்து, 
தையல்‌ : பெண்‌, வெம்‌ -வெவ்விய, உரத்து - 


மார்பினிடத்த, பங்கம்‌ - பாணம்‌, பொன்றும்‌ - 


கெடாநிற்கும்‌. - க 

48... முத்துண்டு  - முத்தினாற்‌ 
செய்யப்பட்ட ஆபரணங்களைத்‌ தாங்கி, 
எத்துண்டு பொருந்தி, விழிவேல்‌ - 


சண்களாகிய வேல்‌, குத்துண்டு - குத்த.ப்பட்டு, 
முலைக்‌ கோடுண்டு - முலையாகிய கொம்‌ 
பானது ஏறுண்டு, மையற்‌ பித்துண்டு - 
மையலாகிய பயித்தியம்‌ பிடிதீது, அழிந்தனன்‌ 
- கெட்டனன்‌, பேருலகு - பெரிய உலகம்‌. 

49. கலகம்‌ - விரோதம்‌, கட்கடை - 
கடைக்கண்‌, சிமயம்‌ - கொடியாடி, ஒத்திடற்கு 
-ஓப்ப வைப்பதற்கு. ப 

20. வானசம்‌ - ஆகாயம்‌, மக.தலம்‌ - பூமி, 
அந்தத்தலைவிக்கு, 
ஆனகம்‌ - தேவ தரு, கானம்‌ - காடு, இயல்‌ - 


அம்மான்றனக்கு; 


இலக்கணம்‌, கழறு - சொல்‌. 

டத. புயல்‌ - மேகம்‌, அம்புயம்‌ - தாமரை, 
கயல்‌ - கெண்டை மீன்‌, முக்கனி - வாழை பலா 
மாஇவற்றின்‌ கனிகள்‌. கைக்களிறு - துதிக்கை 
யுடைய யானை, மயல்‌ - ஆசை, இயல்‌ - 
இலக்கணம்‌, ஆர்வல - பாங்கனே, மாழை, 
பொன்‌, பெயல்‌ - பொழிதல்‌, வனம்‌ - சோலை. 

5. திரு - கொற்றவை, மரு - வாசனை, 
பொரு - பொருதுகின்ற - புலன்‌ - அறிவு, 
ஆசையை - ஆசைக்‌ குரிய தலைவியை, 
போந்து - போய்‌. ப 

54. மூலைப்பகை - தாமரை யரும்பு, 
மொழிப்‌.பகை - தேன்‌, ௮க்கக்கொலைப்‌ பகை 
- நீலம்‌, நறை - வாசனை, உம்பல்‌ - யானை, 
கல்‌ - மலை. காரிகை - தலைவி. டட 

54: வான்‌ - மேகம்‌, மூடி - கூந்தல்‌. வடி - 
வடித்த, வரை- மூங்கில்‌, மதி - சந்திரன்‌, உடல்‌ 
- பொன்‌, நலிர்‌- குளிர்ச்சி, தாழ்குழல்‌ - தாழ்ந்த 
கூந்தலையுடைய தலைவி. 

5௪. தாவுண்டு - தாவி, பரி - குதிரை, 
தமிழ்வரை - பொதியமலை, மேவுண்டு - 
மேவி, வின்னுதல்‌ - வில்லைப்‌ போன்ற 
நெற்றி, நோக்கு - கண்‌, ஏவுண்டு 
பாணமானது தைத்து, இனைவுண்டு - வருத்தி, 


ஏந்தல்‌ தலைவன்‌, நோவுண்டு 
துன்பப்பட்டு, நுவன்ற - சொல்லிய. 
நொய்யறிவு - சிற்றறிவு. 


129 


56. பொறை - மலையபோலும்‌, 
பொற்றொடி - 
யப்‌. பட்டவளையல்‌, நிறை - நிறைவு, அலர்‌ - 
மலர்‌, குழனீண்‌ முகில்‌ - கூந்தலாகிய நீண்ட 
மேகம்‌, எம்பிரான்‌ - . எமது தலைவன்‌, 
கலைமாமதி - கல்வியை யுடைய பெரிய 
அறிவை, இரணங்களைக்‌ கொண்ட பெரிய 


சந்திரனை. 


்‌. 57. கலை - நூற்கள்‌, தாண்டி - கடந்து, ப 


மிக்கோன்‌ - அறிஞன்‌, நிசி - இரவ, துண்டம்‌ - 
முகம்‌, எம்மன்‌ - எமது தலைவன்‌, மறிநயனம்‌ 
- மான்போலும் கண்‌, மறிகின்ற - கண்‌. அலை 
- கடல்‌, காமவலை - காம மாஇய வலை, 
அற்புதம்‌ - ஆச்சரியம்‌. 


58. பாரத்தின்‌ -. தமையினால்‌, 


அநீதப்பற்று - ஆகாய சம்பந்தத்தை, திருக்கு - 


கண்‌, விடக்காய்வு - விஷக்‌ காய்ச்சல்‌, அழுது - 
மருந்து. 
59. குழற்காடு 


கூந்தலாகிய காடு, காத்துறு - எஜிர்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருக்கிற, கட்கோ - 


கா - சோலை, 


பாணம்‌, கோலம்‌ - அழகு, பா - செய்யுள்‌, 
இயலின்மை - அறிவின்மை. 

60. மன்னுதல்‌ - சேருதல்‌, தனம்‌ 
பொருள்‌, அனம்‌ - அன்னப்பறவை, 
அளாவுதல்‌ - கலத்தல்‌. 

61. வற்றா - குறைவுபடாத, மன்னி- 
பொருந்தி, முற்றா - முதிராத, முகிழ்‌ - தாமரை 
யரும்பைப்‌ டப்‌ கலை - நூற்கள்‌, கனகம்‌ 
- பொன்‌. 

62. அருத்தி - எண்ணில்‌ பிழம்பு - திரட்சி 
- புலை, புன்மை, ககன்‌ - ஆகாயம்‌. 

63. அலைந்து , 
. சமுத்திரத்தினிடத்து: ஆகம்‌ - சரீரம்‌, கூனி. - 
கூனுதலுற்று, வளைத்து. அறக்‌ குறுகி - 
முழுவதுங்‌ குறுக்கமுற்று, தேய்ந்து. 
மலைவாய-மயங்கி, மலை யினுச்சியில்‌. மாசு 


அலைவாய்‌ ய 


பொன்னினாற்‌ செய்‌. 


கண்ணாகிய . 


- குற்றம்‌, களங்‌ கம்‌. நூற்கலை - நூலினது 
கல்வி, வாய்வரும்‌ - வாயினிடத்து வரும்‌, வாய்‌ 
-வாய்ந்த, நுதல்‌- நெற்றி. 

_ 62.கடம்‌-சரீரம்‌, எண்‌, நினைப்பு, ஏன்‌ - 


, வந்தால்‌, பண்‌ - கீதம்‌, இசை -பொருந்திய, 


மண்ணுக்கு -பூமிக்கு, ௮ணி - அலங்காரம்‌, 
அன்னையர்‌ - தோழிமார்‌. 

65. கோவாய்‌ - ஆகாயத்தினிடத்து. குலவு 
- குலாவுகின்ற, அல்லி - ஆம்பல்‌, பைம்‌ - 
பசிய, நாவாய்‌ - மரக்கலம்‌, ஏவல்‌ - கட்டளை, 
ஆயம்‌ - மகளிர்கூட்டம்‌. 

66. பைந்தடம்‌ - பசிய தடாகம்‌, சிந்து - நீர்‌, 
தெவ்வர்‌ - பகைவர்‌, சினந்து - கோபித்து, 
நகத்தின்‌ - மலையினிடத்து, இடைத்தந்து - 


_ மருங்குலாகிய நூல்‌. மேனி - சரீரம்‌. 


67. சதி- வட்டம்‌, சுழன்று - சுழித்து, சந்தம்‌ 
- சந்தனமரம்‌, சரித்து - சாய்த்து, தாம்பிர நன்னதி 
- நல்ல தாம்பரவர்னி யென்னும்‌ ஆறு, துறை - 
நீர்த்துறை, துதி - சீர்த்தி, 
நல்லகுணம்‌, மதி. அறிவு. மதி - சந்திரன்‌. 

68. அணி - ஆபரணம்‌, அழிதரு - அழிந்த, 
துணி - வத்திரம்‌, பணியும்‌ - வணங்கும்‌, 


சுகுணம்‌ 


அலர்க்கணி - மலர்‌ மாலை, புனைந்தது - 
சூட்டியது, கவின்‌ - அழகிய. 

69. காவி - நீலம்‌, கமலம்‌ - தாமரை, 
அல்லி - ஆம்பல்‌, ஒன்னார்‌ - பகைவர்‌, ஆவி- 
உயிர்‌, குடை வேன்‌ - நீராடுவேன்‌, தண்‌ - 
குளிர்ந்த. 

70. கா - சோலை, கழங்கு - ஓர்‌ வகை 
ஆடல்‌, பொன்‌ - இலக்குமியை யொத்த 
தலைவியினது, உரு - வடிவம்‌, குலம்‌ - 
மேன்மை பொருந்‌ திய, மின்றேவே 
பெண்கள்‌ தலைவியே, இதம்‌ - அதரம்‌, மெய்‌ - 
சாரம்‌, அக்கம்‌ - கண்‌. 

ப 77. பொய்யா - பொய்க்காத, செய்யாள்‌ - 
இலக்குமி, சேயிழையீர்‌. 
ஆபரணத்தைத்‌ தரித்த 


செம்மையான 


தலைவியே. 


190 


பெபாய்யாவிருநீது: - பெய்து, பிறங்கி - 
கருமை நிறைந்த. 
_ களிறு- யானை, கோடு - கொம்பு, மாழ்கினன்‌ 


பிரகாசித்து, மையார்‌ - 


- மயங்கினேன்‌. 


72. பொருள்‌ - தனம்‌, அறம்‌ - புண்ணியம்‌, 


பொலிவு - விளக்கம்‌, பொருந்துறல்‌ - சேர்தல்‌, : 


தெருள்‌ - அறிவு, இருளா - அந்தகார 
மடையாத, ஏந்திழை தன்‌- ஏந்திய 
ஆபரணங்களை யுடைய தலைவி மயினது, 
அருளால்‌ - தயவால்‌, தனம்‌ - கொங்கை. 

73, வண்மை - ஈகை, இருநிஇ - சங்கநிதி 


பதுமநிதி. இவண்‌ - இங்கு, போந்தனன்‌ - 
"பண்பட்ட - தகுதிபொருந்திய. வள்ளல்‌ - 


வந்தேன்‌, உம்மில்‌ - உம்மால்‌, பொலிவு - 
விளக்கம்‌, பதி - உளர்‌, பான்‌ முத்தம்‌ - 
பால்போலு முத்தம்‌. ல்‌ 

. 74, கார்‌- மேகம்‌, கரும்‌ - கரிய, கனகம்‌ - 
பெபொன்‌, மணி - இரத்தினம்‌, இரு - அழகிய, 
பிரியம்‌ - அன்பு; ப 


துவரிதழ்‌ - பவளம்போலு மதரம்‌, சுடர்‌ - 
பிரகாசம்‌, கணை - அம்பை, கண்ணை. முன்‌ - 
ஆதியில்‌, தப்புண்டு - தவறி, தாவுண்டு - தாவி, 
“ஓருமான்‌, ஒரு மானானது, ஒரு பெண்‌. 
ஒப்புண்டு - ஓத்து, 
வெம்மையுற்று, உற - வர. விள்ளுவீர்‌ - 


வெப்‌ புண்டு 


சொல்லுவீர்‌. 
76. கல்லும்‌ - மலையும்‌, கனதனம்‌ - 


பருத்தகொங்கை, கதிர்‌- இர ணங்கள்‌, எல்லும்‌ 


- சூரியனும்‌, பணி - தாழ்கின்ற, முடியோன்‌ - . 


இரீடத்தை யுடையோனான, இரும்‌ - பெரிய, 
செல்லும்‌ - போகின்ற, வழி - மார்க்கம்‌, 
இகைத்தேன்‌ - மயங்கி னேன்‌, தேர்ந்து - 
தெளிந்து, அகல - போக, பிழை - குற்றம்‌. 

77. பெரிய, பிழூ: 


பெட்டையானை. அணங்கீர்‌ - தெய்வப்‌ பெண்‌ 


பெரு 


போல்பவளே, விண்‌ - ஆகாயம்‌, மரு - 


வாசனை... இரு - அழகிய. தீவினை - பாதகம்‌. 


. கனிபோன்ற .- அதரத்தையும்‌, 


78. தேரும்படி - நீங்கள்‌ தெரியும்‌ 
வண்ணம்‌, பாரும்‌ பூமியும்‌. சேர்ந்‌ தாரும்‌ - 
வந்தவரும்‌, கருத்தும்‌, எண்ணமும்‌, ஆர்‌ 
என்னை - யாவர்‌ யாது. உற்றதும்‌ - வநீத 
சமாச்சாரமும்‌, ஆய்ந்திலம்‌ - தெரிந்திலம்‌. 

ப ன உவந்தவர்‌ - விரும்பினவர்‌. ஆரும்‌ - 

யாவரும்‌. ஏரும்‌.- அழகும்‌... இசையும்‌ - 
கீர்த்தியும்‌. இளநீரும்‌ - இளநீரையொத்த 
தனத்தையும்‌. கனியும்‌ - கொவ்வைக்‌ 
காம 
நெடும்பசிக்கு - காமமாகிய.நீண்ட பசிக்கு. 

80. சோமன்‌ - சந்திரன்‌. , மேதினி - பூமி: 


வரையாது கொடுப்போன்‌. தேமொழியார்‌ - . 
தேன்போலும்‌ . வார்த்தையை யுடைய 
தலைவியும்‌ பாங்கியும்‌, புண்பட்ட - 


வருத்தத்தை யுற்ற. காதற்‌ பொலிவு - விரக 


மிகுதி. ப 
75. துப்புண்டு - செந்நிறத்தை யுற்று, 


87. பொய்ப்புண்டு - பொய்தீது பூவை - 
நாகணவாய்ப்புள்‌. கட்புங்கம்‌ - கண்ணைப்‌ 
போலும்‌ அம்பு. அங்கண்‌ - அழகிய பூமி. 
வைப்புண்டு - வைத்து. தைப்புண்டு - தைத்து. 
உளம்‌ - மனம்‌. மிக்கு - மிக, எய்ப்‌ புண்டு ்‌ 


- இளைத்து. இரும்‌ - பெரிய. களிறு - யானை. 


82. மாதங்கம்‌ - பெருமை பொருந்திய 
தங்கத்தை யொத்த தலைவி. மாதங்கம்‌ - 


யானை. ஈர்ங்கணை - பெரியபாணம்‌, தரணி - 


பூமி. மன்‌- பொருந்திய, பொன்‌ - அழகிய. 


83. தழை - தளிர்‌. கரி- யானை. படுமோ - 
சாகுமோ. இரு - பெரிய. மாய்வுறுமோ - 
மாயமோ. மாற்றம்‌ - வார்த்தை. குழையா - 
வாட்ட மில்லாத. பிழையாம்‌ - குற்றமாம்‌. 
கபடாம்‌ - தந்திரமாம்‌. ஆயின்‌ - ஆராய்ந்தால்‌. 

84. கலையும்‌ - மானும்‌. வளைவு - 
செயல்‌. 
ஆயாவறினும்‌- ஆய்ந்தாலும்‌. அலை தரும்‌ - 
அலையா நிற்கும்‌. ஓயாது நீங்காது. 


புனம்‌ - இனைக்கொல்லை. 


191 


அளிப்போன்‌ - காப்பவனான. தடத்தகத்து - 
மலை யினிடத்து. 

45. கண்டு - கற்கண்டு. கனி - கனிந்த. 
கற்பகம்‌ - தேவதரு. இருநிதி - சங்கநிதி 
பதுமநிதி. 'குறுகலர்‌ - பகைவர்‌. நாற்றண்டு - 
நான்கு வகைச்‌ சேனை. 
ஏவற்றொழில்‌. தோத்திரம்‌ -துதி. ... 

46. புனம்‌ - தனைக்கொல்லை. புவனம்‌ - 


தொண்டு - 


பூமி. பெர்துவற - பொது மை நீங்க. கனம்‌ - 
பெருமை. கருதலர்‌- பகைவர்‌. வனம்‌ - காடு. 
இனம்‌ - இன்னம்‌. அறிதி - அறிவாய்‌. 
இயைபிலர்‌- பொருத்த மில்லார்‌. ப 


47. சப்பி - இளிஞ்சில்‌. சேற்றுள்‌ - 
சேற்றினிடத்து. மரை - தாமரை. ஒப்பி - 


சம்மதித்து. ஏற்கிலர்‌ - கொள்ளாதவர்‌. ககன்‌ - 
ஆகாயம்‌. மாதவம்‌ - பெரிய புண்ணியம்‌. 
அப்பிய - அணிந்த. நன்னலம்‌ - நல்ல அழகு. 
குலம்‌ - சாதி. ஆயிழைக்கு - ஆராய்ந்‌ தெடுத்த 
ஆபரணங்களை யுடைய பெண்களுக்கு. 

88. பொழில்‌ - சோலை. கழங்கு- கழற்சி. 
ஊசல்‌ - ஊஞ்சல்‌. அலர்‌- மலர்‌. எழில்‌ - அழகு. 
அம்மனை - அம்மானை. பயிலுநதர்‌ - 
பழகுவோர்‌. மதமாரி - மதமாகிய மழை. 
முனையும்‌- பொருதாநிற்கும்‌. கடம்‌ -கதுப்பு, 
தார்‌ - மாலை. 

89. மருளும்‌ - வெருளும்‌. பிணை விழி - 
மான்‌ போலுங்‌ கண்‌. குஞ்சர மூலை - யானைக்‌ 
கொம்பைப்‌ போன்ற முலை. குமுதம்‌ அல்லி 
மலர்‌. புயல்‌ குழல்‌ - மேகம்‌ போன்ற கூந்தல்‌. 
ஏதில்‌ - களங்கமற்ற. அருளும்‌ - கொடுக்கும்‌. 
தெருள்‌ - அறிவு. பொலிவு - அழகு. சேயிழை - 
செம்மையான ஆபரணத்தைத்‌ தரித்த 
பாங்கியே. தேமொழிக்கு - தேன்‌ போலும்‌ 
வார்த்தையை யுடைய தலைவிக்கு. 

90. அவதரித்து - பிறந்து. அருந்‌ தவத்தின்‌ - 
அரிய புண்ணியத்தின்‌. செறிவு - நெருக்கம்‌. 


தெய்வதம்‌ - தெய்வத்தன்மையையுடைய. 


முறி வேதர - தோற்கும்படி. பிறிவு - 
வேற்றுமை. 
91. சொன்னம்‌ - பொன்‌. சுகம்‌ - இன்பம்‌. ' 
சின்னம்‌ - அடையாளம்‌. பின்னம்‌ - பழுது. 
கைப்பிடிபடும்‌ - நடையால்‌ . 
துதிக்கையையுடைய பெட்டை யானையுந்‌ . 
தோற்றுப்‌ போகும்‌. ஓர்‌ அன்னம்‌ - ஒப்பற்ற . 
அன்னப்பறவைபோலுந்தலைவி. அமையுங்‌ : 
கொல்‌ - பொருந்துமா. ' 
92. வாய்த்துளது - சித்தித்‌ திருக்‌ கின்றது. : 
நாயேன்‌ - நாயையொத்த யான்‌. நற்றமிழ்‌ - ப 
நல்லதமிழ்‌. தனி - ஓப்‌.பற்ற. 
93. செயலால்‌ - செய்கையினால்‌. ௪ிமயம்‌ : 
- மலை. கயல்‌ - கெண்டை மீன்‌. கடு - நஞ்சு. 
பாய்ந்து - ஓடி. 
பெருங்காற்று. 
94. பாரார்‌-உலகத்தார்‌. பழிச்சும்‌- புகழும்‌. பதி .: 
- நகரம்‌. கார்‌ஆர்‌- கருமை நிறைந்த. கரி- யானை. 


கனல்‌.- தீ. புயல்‌ - 


கலை - ஆண்மான்‌. கான்‌ விலங்கை -. 
காட்டினிடத்துள்ள மிருகங்களை. வதைத்து - 
கொன்று. ஊன்‌ -தசை. வேடர்‌- மறவர்‌. கூர்‌ஆர்‌- . 
கூர்மைபொருந்திய -அயில்விழி-வேல்‌ போலுங்‌ 
கண்களையுடையதலைவி. நோ -துன்பம்‌. 

96. மறிவிழி-மான்போலுங் கண்‌. ஓயாது 
- மாறாமல்‌. உடைந்து தோற்று. சயிலம்‌ - 
மலை. ஏயா - வாராத. : ஏயவள்‌ - ஏவிய 
தலைவி. ப | 

96. முற்றிழை முற்றிய ஆப. 
ரணங்களையுடைய தலைவி. புவிப்‌ பெண்‌ - : 
பூமாதேவி. சாருதி - சார்வாயாக. 

97. படிந்து - முழுகி. எமுகாவகம்‌ - 
சத்தத்‌ 
தீவுகளிலும்‌. தென்றல்‌ - வசந்தகாற்று. நடலில்‌ 
- நடுதலில்‌. விடலில்‌ -- விடாத. வெம்‌ - 
வெவ்விய. ப 

98. மறை - வேதம்‌. நிறை - கற்பு. கனி - 


வளர்ந்த சோலைகளினுள்‌, 


கன்னி, பழம்‌. மணம்‌ - விவாகம்‌, வாசனை. 
ழி 


192 


நேர்மை - ஒழுங்கு. பொறை - பொறுமை. 
குறை - குற்றம்‌. கொற்றவனே - அரசனே. 

99. வருந்தி - துன்பித்து. மயல்‌ நோய்‌ - 
- மையலாகியபிணி. விருத்தி யுற 
செவ்வையாக. வரைந்து - விவாகஞ்‌ செய்து. 
வெற்றரைக்கு - வெறுமையான அரைக்கு. 
செருத்தி - கொடி. படம்‌ - துணி. பான்மை - 
தன்மை. ப ட 

100. மாலை - இராக்காலம்‌. அறச்சாலை 
- தருமசத்திரம்‌. தடம்‌- பெரிய. சூரன்‌ - சூரியன்‌. 
வேலை -கடல்‌. வேலை - தொழில்‌. வேலை- 
சமயம்‌. : ப ப 

107. தழை - தளிர்‌. தாளம்‌ -முத்து. மலர்‌ 
- மேகம்‌. 


மழை , வளைக்கு 


பூ. 
வள்ளைத்தண்டு போன்ற காதுக்கு. குவளை - 
நீலம்‌. பிழை -குற்றம்‌. புரப்‌ போன்‌ - 
காப்பவனான. கழை - மூங்கில்‌. பொரு -ஒத்த. 
கையகம்‌ - கையினிடத்து. ப 

102. -மூரசு. 


தெய்வத்தன்மை. குலம்‌ -சாதி. தேர்‌ - இரதம்‌. 


பறை தேவம்‌ 

103. உலர்ந்தும்‌- வாடியும்‌. பொன்‌ - 
இலக்குமி. கொன்‌ -துன்பம்‌. வன்‌ சொல்‌ - 
கொடுஞ்சொல்‌. 5 

104. குடி - கோத்திரம்‌. கொற்‌ றவை - 
வீரலக்கு.மி. அமைவன - பொருந்துவன. முடி 
- இரீடம்‌. விடியலில்‌ - சூரியோதயமானால்‌. 
போதி - போவாயாக. 

108. நீறா - சாம்பலாக. ஏதிலர்‌ - பகைவர்‌. 
கூறு - பங்கு. பேறு - வாய்ப்பு. சஞ்சீவினி - 
உயிர்தரு மருந்து. பெண்ணை - பனைமரம்‌. 

106. தீயுள்‌- நெருப்பில்‌. மிடை மிடைந்து - 
வருந்தி. தூண்‌ - தம்பம்‌. சொன்னம்‌ - பொன்‌. 
பூண்‌- ஆபரணம்‌. ஊன்‌- உணவு. ஒள்‌- ஒள்ளிய. 

- 707. வேலை - கடல்‌. மிக்கோன்‌ - 
அறிஞனான. அசலம்‌ - மலை. தோகை - 
மயில்‌. பூளை- பூளைப்பூ. 


708. காரிகை தலைவி, காரிகை 


யென்னும்‌ பிரபந்தம்‌. கோவை - தலைவி 
அணிந்திருநீத மாலைகள்‌, கோவை யென்னும்‌ 
பிரபந்தம்‌. அந்தாதி - பாதாதிதேசம்‌, நன்னூல்‌ 

நல்ல 'நூலைப்போலுமிடை, நன்னூ 
லென்னும்‌ பிரபந்தம்‌, இயல்‌ - இலக்கணம்‌, 
இயலென்னுஞ்‌ ஏறு பிரிவு. நடை - நடக்கை, 
தொடர்பு, உரை- சொல்‌, அருத்தம்‌. நவிற்று - 
சொல்வாயாக. 

109. கூர்‌- பெரிய. விண்ட - சொன்ன. மின்‌ 
- தலைவி, மின்னல்‌. காயம்‌ -சரீரம்‌, ஆகாயம்‌. 
சொர்க்கம்‌. - தனம்‌, சொர்க்க லோகம்‌. 
மேவிடை - பொருந்திய மருங்குல்‌, மேவிய 
விடத்து. பல்‌- நகை, பல. அண்டம்‌- நெருங்கிய 
அழகு, உலகங்கள்‌. உன்‌ உரு ஓடு - யாவரும்‌ 
விரும்புகின்ற வடிவத்தோடு, உள்ளிடத்துள்ள 
தோற்றங்களோடு. இணை - ஒப்பு. 

770. விண்‌ -மேகம்‌. . மிளிர்‌ - பிரகா 
சிக்கின்ற. கண்ணாள - நேசத்துக்குரிய 
மறுகுற - மறுகும்படி. 
வன்னெஞ்சு - கொடிய சித்தம்‌. பெண்ணை - 


தலைவனே. 


பனைமரம்‌. கொன்று - வெட்டி. பெண்ணை - 
மாதை. . 

714. நோகும்‌ -வருந்தும்‌. நுவ லுலல்‌ - 
சொல்லுவேன்‌. ஏற்பன காண்‌ - பொருந்துவன 
செய்‌. 

112. இகைந்தில -நிரம்பிலது. கூடலர்‌ 
-பகைவர்‌. தலையொடு - தலையாகிய ஒடு. 
கலை - வத்திரம்‌. 

173, புள்‌ - சக்கரவாளப்பறவை. புணர்‌- 
நெருங்கிய, எள்ளில்‌- தள்‌ ளாத.ஏவுற்று - 
ஏவப்பட்டு. ' 

114. சுகம்‌ - கிளி, மாற்றலர்‌ - பகை வர்‌. 
முளையும்‌ - பொருதா நிற்கும்‌, தளத்தோன்‌ - 
சேனையையுடை யோனான. 

17௧, ஒருகால்‌ ்‌ ஒருமுறை. மகுடம்‌ - 
இரீடம்‌. தழும்பு -வடு. இமையா முன்‌ - 
இமைப்பதற்கு முன்னதாக. 


193 


716. தோனரை- இரத்தம்‌. அளிப்பது - 
காப்பது. 

717. பான்மை - தன்மை. பைத்‌ தமிழ்‌ - 
பசிய தமிழ்‌. 

718. அன்னவன்‌ -அத்தலைவி. இன்னுயிர்‌ 
- அத்தலைவியினது இனிய வுயிர்‌. அன்னது - 
அத்தன்மை யானது. நிலைகுலையேல்‌ 
-நிலை தவறேல்‌. 

719. விதி - ஊழ்‌. மேதினி - உலகம்‌. 
மெய்ம்மொழி -சத்திய வார்த்தை. பதி - 
அரசன்‌. 


கைம்மாறு -பிரதியுபகாரம்‌. 
727. தனிமை -ஏகம்‌, பழையாரில்‌ - 
பழையாரைப்போல, பற்றலர்‌ - பற்றற்றார்‌. 
உழையார்‌- இடத்தார்‌. கருத்து - எண்ணம்‌. 
122. ஈர்க்கனம்‌ - சிறப்பினது பெருமை. 
கருதலர்‌ - பகைவர்‌. வனம்‌ - காடு. மடுத்து - 
அருந்தி. இனம்‌ - இன்னம்‌. ட 
723.ககன்‌ -ஆகாயம்‌. ஆரும்‌ - யாவரும்‌. 


அருநலம்‌ - அரிய இன்பத்தை. வேட்டு - 


விரும்பி, கார்‌ - மேகம்‌. காவகத்து - 
சோலையினிடத்து. 

728. விளம்பல்‌ - சொல்லேல்‌. பாவம்‌ 
- பாதகம்‌. கரந்தது - மறைந்து சென்றது. கரசினி 
பூமி. மாண்‌ - மாட்சிமை. அதிபதி - அரசன்‌. 
பூண்‌ - ஆபரணம்‌. நஞ்சம்‌ - விடம்‌. 

125. ஊடறியா - பிரியாத. பாடு - துன்பம்‌. 
உயிர்ப்பாவை - உயிரை யுடைய சித்திரப்‌ 
பதுமை, மறை பன்னல்‌ 
மறைத்துச்சொல்லேல்‌. கேழ்‌ - சூரியன்‌, சுடர்‌ 
- சூரியன்‌. 

126. சிலை - மலை. கலை -உடை. கணி - 
மாலை. கருகலர்‌ - பகைவர்‌, மலையும்பழு - 
மலையும்‌ வண்ணம்‌. இலை -தழை, துணர்‌ - 
பூங்கொத்து. மணி - இரத்தினம்‌, தனம்செவி 
இடைக்கு, கலை குழை கணியென்‌ றது 


720. வேட்டு - விரும்‌.பி. செய்‌ - வயல்‌... 


முரணிரை நிறையணி. கலை குழை கணி, . 
இலை துணர்‌ மணியென்றது நிரைநிறையணி, : 
கண்ணி கணி யென்றாயது விகாரம்‌. ப 

727. குளிறும்‌ -குனிர்ந்த. குழை - தழை, 
ஒளிறும்‌ -பிரகாசிக்கும்‌. கழல்‌ - வீரதண்டை. 
களிறு - ஆண்‌ யானை. பிடி - பெட்டையா்னை. 
களிதுயில்‌ - இன்ப தித்திரை. ௮ணங்கே- . 
தெய்வப்‌ பெண்போலுந்‌ தலைவியே. வெளி ' 
றும்‌ - 
பெருமூச்சுவிட்டு, மெலிந்தனர்‌- வாடினர்‌. : 

128. ஏ-அம்பு. சலித்த - ஒப்பற்றி ளைத்த. ப 
இறை 


பொய்க்கட்டுரை- பொய்யாகியகட்டையுடைய .: 


வெளுக்கின்ற, உயிர்த்து - ப 


- தலைவர்‌. கா சோலை. ப 
வார்த்தை. நண்ணினம்‌ - சேர்ந்தோம்‌. 
129. வினை -செய்கை. பயன்‌ - நன்மை . 
தமையாகிய பயன்‌. விளைவ - உற்பத்தி, 
பொருள்‌- தானிய முதலாகிய பொருள்‌. பனை ' 
- பனைமரம்‌. கனி - தலைவி, பழம்‌. முனை - 
நுனி. தெறும்‌ --அழிக்கும்‌. அயில்‌ - வேல்‌. 
நனை - பூவரும்பு. பொருள்‌ - அருத்தம்‌. 
நாட்டுரைக்கு - சொல்லிய வார்த்தைக்கு,. 
௮வர்தேசச்சொற்கு. 
730. நிற்கு 
உண்டாகும்‌ பழிச்சொற்களை. குறி யாது 
-கருதாது. அடக்கும்‌ - 
குழுவோர்க்கு - ஆயத்‌ தார்க்கு, குறை -குறை 
பாடுகளை. நெறியாய்‌. ஒழுங்காய்‌. பொறி - 


-உனக்கு. ஆமலர்‌ -. 


அமைக்கும்‌. 


தேமற்புள்ளி. 

- 737. பழிமொழி - நிந்தை வார்த்தை, 
குறுக்கும்‌ - குறுகச்‌ செய்யும்‌. குலநீர்மை 
-குலத்தினது தன்மை, தெவ்‌ -பகைவர்‌. 
உரத்தான்‌ - வன்மையுடைவனான, வாயகத்து 
- வாயினிடத்து. 

132. பழி -நிந்தை. உண்டாமென- 
உண்டாகுமென்று,  உலைவேமை 
வருந்துகின்ற வெம்மை. தண்டா மரை - : 
விண்டு 


தண்ணிய தாமரை. நல்ல 


194 


வார்த்தைகளைச்‌ சொல்லி. ஆவதில்‌ 
ஆகப்போவ தொன்று மில்லை. 

133. பாங்கு - அழகு. ஆயிரங்‌ கதியோன்‌ - 
சூரியனை நிகர்த்‌ 'தோனான. பல்கால்‌ - 
பலதடவை. முகந்து - முத்தி. நினைந்தனள்‌ - 
உன்னைக்‌ கருதினாள்‌. ப 

134. செல்‌ மேகம்‌. திடுக்குற - 
அஞ்சும்படி. தெவ்‌ -பகைவர்‌. தளம்‌- சேனை. 
மிளிர்‌ 


மாணிக்கம்‌. அல்லும்‌ பகலாய்‌ -இராக்காலமும்‌ 


-பிரகாசிக்கின்ற. கெளத்துவம்‌ - 


. பகற்‌ காலமாக. அவிர்‌ - பிரகாசிக்கின்ற. 
ஆடிடம்‌ - விளையாடுமிடம்‌. 

735. அமுதப்‌ -அமுதத்‌ 
'தரளைபோலுந்தலைவியே. வருதி- வருவாயாக. 
எண்ணாது -கருதாது. எழும்‌ -ஓங்காநிற்கும்‌, 
மலைக்கு - மலையினிடத்து. எதிர்கேட்டு - கூவி 
யெதிரொலி கேட்டு, விடைகேட்டு, அடியிட்டு 
-தாழ்த்தி, பாதத்திற் கொப்‌ பாக்கி. அலரை -தாமரை 


பிழம்பே 


மலரை. அலைவரு - அலையினிடத்‌ துண்டா 
கின்ற, அலையும்‌. கண்ணீர்‌ - கள்‌ ளாகிய 
நீரையுடைய, கண்ணின்‌ நீரைக்‌ கொண்ட. 
குவலயம்‌-நீலம்‌, உலகம்‌. 

136. 


தாமரை. கைப்பகை -காந்தள்‌. மேற்‌ பகை - 


கண்பகை. -நீலம்‌. காற்பகை- 
அசோகம்‌. அண்‌ - நெருங்கிய. இயலாக 


--இலட்சணத்தைப்‌ பெற. மண்பகை 
-உல்கத்தினிடத்துள்ள விரோதத்தை, தண்‌ 


-குலிர்ச்சி. இன்‌ சொல்‌ - இனியமொழி. 


137. வாளா -வீணாக.. மயற்பசி - 
மையலாகிய பசி. வாயழுது -அதர பானம்‌, 
வாயாற்‌ குடிக்கப்படுகிற நீர்‌. 


அருந்தனம்‌-அரியகொங்கை, உண்‌ ணுகின்ற 
சாதம்‌. கோளா - குணமாக. சுமந்து -தாங்கி, 
தாள்‌-பாதம்‌: தி 

198. சுகிர்தம்‌ -இன்பம்‌. அழுத்தும்‌ - 
முழுக்கும்‌. முடி -கஇிரீடம்‌. விழுத்‌ தும்‌- 
விழச்செய்யும்‌. வேள்‌ - மதனை யொத்த. 


சுகாநந்தம்‌ - இன்பமாகிய சந்தோஷம்‌. வாரி - 

கடல்‌. 
129. 

அன்த துடி -உடுக்கை.-: 


மகுடம்‌ -கிரீடம்‌. நாணும்‌ - 
கோணும்‌- 
கோடும்‌. இழை -நூல்‌. குழையும்‌ - வளையும்‌. 
அரி -சிங்கம்‌. வனம்‌- வருணம்‌, காடு. சேணும்‌ 
- ஆகாய மும்‌, மதனும்‌ - மன்மதனும்‌. இகை 
தரும்‌ - திகைக்கும்‌, திசையைக்‌ டு 
நேரற்று - ஒப்பின்றி. 

740. கனம்‌ -பெரிய. கடைந்து - கலக்கி. 
சினம்‌ -கோபம்‌. சேய்‌ -குமர னான, குழு - 
மகளிர்‌ கூட்டம்‌. ஏகுதி - செல்லுவாயாக, 
விடை - உத்தரவு. 

147. மூடு - மூடுகின்ற. எள்ளி - தள்ளி. 
வாடும்‌ - சோருகின்ற. நிருபர்‌- அரசர்‌. 
திறைமலை - கப்பமாகிய மலை. உவக்கும்‌ - 
மகிழும்‌. 

142. நநீதாவனம்‌ -நந்தனவனம்‌. நறும்‌ 
-நறிய. மலர்க்‌ கா -பூஞ்‌ சோலை. எந்தாய்‌ 
- எமது தலைவியே. சிந்தாமணி - தேவமணி. 
உவந்து - மகிழ்ந்து. 

143. நண்ணும்‌ - பொருந்திய. சுகிர்தம்‌ - 
இன்பத்தைத்‌ தரத்தக்க. மெய்ஞ்‌ ஞானேசர்‌ - 
மெய்ஞ்ஞானியா ரென்‌ னுங்‌ 
டாற்று 
ஹசறத்துஷேய்குமுஹி யித்தீன்‌ மலுக்கு 
முதலியா ரென்னும்‌ இயற்பேரையுமுடைய 


காரணப்பெயரையும்‌, கோட்‌ 


காமில்‌, முகம்மில்‌. ஆஷிகு. ஆரிபுபில்லாஃ 
ஒலியுல்லா அவர்களது. தாண்மலர்‌- 
பாதமாகிய தாமரையை. நாடி - விரும்பி. 
எண்ணும்‌ -கருதாநிற்கும்‌. பததீ்தோன்‌ - : 
பதவியையுடை யோனான. எழில்‌ -அழகு. 
மறவாமை - மறவாதிருத்தல்‌. செளபாக்கியம்‌ 
- மிகுந்த பாக்கியம்‌, 

144. வில்லில்‌ - வில்வித்தையில்‌. 
துணையில்‌ -ஒப்பில்லாத. புல்லிற்கு - 
புல்லினுக்கு, மறி -மான்‌. அ௮ன்னம்‌- சாதம்‌. 


39௦5 


மல்லில்‌- வளமையை யுடைய. மடுத்து 
-உண்டு. சிறிது - சற்றுநேரம்‌. மனை -வீட்டில்‌. 
வூந்து - தங்கி. அல்லிற்‌ பகல்‌ - இரவோடு 
பகற்பொழுது. 

745. கோடை -கோட்டாறு. சீரடிக்‌ கண்‌ 
-சிறந்த பாதத்தினிடத்து. அத்தம்‌ - கை. 
அருவிடம்‌ - அரிய நஞ்சு. புத்த முது - புதிய 
அமுதம்‌. 

146. துறந்தார்‌ - உலக ஆசையை முற்றும்‌ 
நீத்த மேதாவிகளுக்கு, பிழைத்தார்‌ - 
_ பிழைசெய்தவர்களை, சுடுசினம்‌ 
போலும்‌-சுடுகின்ற அம்மே தாவிகளின்‌ 
கோபத்தைப்‌ போலும்‌. பிறந்து -தோன்றி. ஆர்‌ 
-அரிய. உறுத்தி -கோபித்து. மறந்தார்‌-தன்னை 
. நினையாதவர்களை. சிறை செய்யும்‌ - 
காவலட்குட்படுத்தும்‌. கறந்து -பிதுக்கி. 
ஆர்‌உயிர்‌ - அரிய அரியஉயிர்‌. எல்லை 
-சூரியனை. 

747. மீறும்‌ -ஒங்காநிற்கும்‌. தளம்‌ - 
சேனை. செல -செல்ல. மாமதன்‌ - பெரிய 
மன்மதன்‌. கூர்ந்து -மகிழ்நீது. ஏறும்பரி - 
ஏறுகின்ற வாசியாகிய கிளி. இரதம்‌ - தேராகிய 
தென்றற்‌ காற்று. கானம்‌ -எக்காளமாகிய 
குயில்‌. ஈர்ங்குடை -பெரியகவிகை யாகிய 
சந்திரன்‌. சீறும்படி -கோபிக்‌ கும்‌ வண்ணம்‌. 
கரிக்கு -அவனது யானையாகிய இருட்கு. 

148. பொங்கும்‌ - கொதிக்கின்ற. மயலஞர்‌ 
-மையலாகிய துன்பத்தை. புது -புதிய. நலம்‌ 
-பயனை. அன்னையர்‌-தோழிமார்‌. மங்கும்‌ - 
ஒளிமாறுகின்ற.வழங்கிலா்‌-தந்திலர்‌. 

249. நனவு -நினைவு. நலன்‌ - நன்மை. 
அலது -தீமை. அஞ்சும்‌ - அஞ்சாநிற்கும்‌. 
அஞ்சம்‌ -௮ன்னம்‌. அழுங்கல்‌ -வருந்தேல்‌. 
ஒஞ்சும்‌ - ஒஞ்சுகின்ற. புணர்ப்பும்‌ -கூடுதலும்‌. 

150. வெறி -மயக்கம்‌. விளைவும்‌ - 
ஆசையும்‌. சிறையும்‌ -காவலும்‌, மிலைந்து 
“சூடி. 


கனற்பொறிவாய்‌ - 


அக்கினிப்பொறியாக. புன்கண்‌ - துன்பம்‌, 
உற்றோர்‌ -அடைந்தோர்‌. பிரசவவல்லல்‌ 
- பிரவவேதனை. நெறியாய்‌ -ஓழுங்காக. 
727. தடுத்தார்‌ - தனது கட்டளை யை 
மறுத்தவர்களது. மகுடம்‌ - இரீடம்‌. எற்றும்‌ 
- உதைக்கும்‌. சொற்றும்‌ -சொல்லியும்‌, 
கலந்தும்‌ - சேர்ந்தும்‌, பழுதாய்‌ - பொய்யாய்‌, 
752. புனம்‌ -தனைக்கொல்லை. புள்‌ 
-பறவை. போரரசின்‌ -யுத்தத்துக்‌ குரிய 
தலைவரது. கனம்‌ -பெருமை. உழல்‌ 
-சுழலுகின்றட. அன்னை -தாய்‌. அருட்டனம்‌ 
-அருளாகிய செல்வம்‌. இனம்‌ -கூட்டம்‌. 
இல்லிடம்‌ -வீடு. தரும்‌ -தருவாய்‌. இயற்றுவை ப 
- செய்வாய்‌. - இ 
758. ஆவி -உயிர்‌. மெய்‌ -உடல்‌. ஓன்று 
-ஓரே பொருளை. எம்மை யாக்கி -தலைவனுந்‌ 
தலைவியுமாகிய எங்களைச்‌ கிருட்டித்து. 
அகம்‌ - மனதினிடத்து. வன்மை -கடின 
தன்மை. மென்மை -மெல்லிய தன்மை. 
இடைவித்து -துன்பித்து. 
-அளவில்லாத. தாவிய - தாவுகின்ற. ஆய்தம்‌ 
-ஆயுதம்‌. மா- பெருமை பொருநீதிய. முதல்‌ - 
சார்பொழித்தான்‌ -எங்களது 


அளபில்‌ 


கடவுள்‌. : 
சேர்க்கையை இல்லாமற்‌ செய்தான்‌. மெய்‌ 
குறுகுதற்கு -சரீரங்‌ குன்றும்படி. 

154, சீர்‌ -கீர்தீதி. வள்ளல்‌ -வரை யாது 
கொடுப்போன்‌. தேர்‌ -இரதம்‌. ஓதை -ஒலி. 
திருவே 


தலைவியே. மதனார்‌ -மன்மதனானவர்‌. தரு - 


-முண்ட காசனையையொத்த 
தருகன்ற.காளம்‌ -குயில்‌. கணை - புஷ்பம்‌. 
குடை -சந்திரன்‌. தேர்‌ - தென்றற்‌ காற்று. முரசு 
-கடல்‌. ஆர்‌௮மிர்தாய்‌ - அரிய அமுதமாக. ஏர்‌. 
தரும்‌ - அழகைத்‌ தரும்‌. மாறிலை - வேறு 
பகைகள்‌-இல்லை. நின்‌ அ௮ரசார்க்கும்‌ -உனது 
” 
சொந்தமாகவுடைய 


அரசாதிய மஸ்தானத்தைச்‌ 


தலைவருக்கும்‌. 


'இதந்தரும்‌ -இன்‌ பத்தைத்தரும்‌. 


196 


755. மணியார்‌ 


கலாபம்‌ -தோகைகளை யுடைய. மயிலீர்‌ 


-கண்கள்‌ நிறைந்த. 
-மயில்களே. உழையீர்‌ - மான்‌ களே. பணி 
- ஆபரணங்கள்‌. இகுளை யர்‌ -தோழிமார்‌. 
ஆடிடம்‌ -விளை யாடுமிடம்‌. பருத்து 
-பருப்பமுற்று. திணியாசலம்‌ 
-துண்ணியமலையை. யொத்த. 
கணியார்‌- 


அலர்க்கண்‌ 


சேய்‌ 
-குமரனான. வேங்கை 
மரமானவர்‌. மலராகிய 
விழிகளை. கணித்தார்‌ - இறந்தார்‌. இலை 
இல்லை. காய்புனம்‌ - காய்ந்த 
தினைக்கொல்லை. 

1756... நிறம்‌ பிரகாசம்‌. உழைகாள்‌ - 
மான்களே. புறம்‌ -பின்வசம்‌. தாழ்‌ - தாழ்கின்ற. 
குழல்‌ -கூந்தல்‌. பொன்‌ - முண்டகாசனை. 
புணர்ந்து -தழுவி. சுகஞ்சிறந்தார்‌ -சகத்தினாற்‌ 
சிறப்புற்ற தலைவர்‌. மணிமுடி -இரத்தின 
- மழுத்தியகிரீடம்‌. 

757. வாய்விள - பர்விதிதக்க்‌ அரிந்து 
-அறுத்து. விம -அள்ளி யிடுகின்ற. 
உலர்வாய்க்குரலின்‌ - உலர்ந்த வாயினைச்‌. 
கொண்ட கதிரைப்போலும்‌. உறைவரிது 
இருக்கமுடியாது. -பரந்த 
விடத்தையுடைய. அகத்இற்கு - வீட்டிற்கு. 

ஏகுதும்‌ -செல்லுகின்‌'றோம்‌. நெறிக்கே - 


அலர்வாய்‌ 


பாதை வழியாக. 
758. இமை -இமையை. களி மயில்‌ 
-களிப்பினையுடைய மயில்‌. கார்‌-மேகத்தை. 


- விண்‌-ஆகாயம்‌. வெயில்‌ -சூரியனை. விரை - 


்‌ ' வாசனையை. மலர்‌-புஷ்பம்‌. பண்‌ - கீதத்தை. 


-புகழாநிற்கும்‌. பதி யில்‌- 
ஊரினிடத்துள்ள. உயிர்‌ -€வ ராசிகள்‌. மண்‌ 


பகர்‌ 


-பூமியை. உற - இருக்க. எமை -எங்களை. 
வாழ்த்து தும்‌ - உம்மை வாழ்த்துகின்றோம்‌. 
159. ஆந்தனையும்‌ -ஆகுமளவும்‌. அறிவர்தி- 
அறிவுமுதலானவைகளை. ்‌ அள்ளி 
-வாரிக்கொண்டு. ஏந்து '- ஆபரணங்களைத்‌ 


தாங்கிய. அனையார்‌-பாங்கிமார்கள்‌. வேந்தனை 
யான்‌ -அரசனை நிகர்த்தோன்‌. விறல்‌ - வெற்றி. 
போந்தனையால்‌ -சென்‌ நாய்‌. இவண்‌ -இங்கு. 
போதுவாய்‌ - வருவாய்‌. 


160. அடுத்தடுத்து -நெருங்கி நெருங்கி. 


அண்ணல்‌ - தலைவனே. அண்ணேல்‌ 
-வாரேல்‌. ஏந்திழை பால்‌ - ஆபரணங்களைத்‌ 


தாங்கிய தலைவி யினிடத்து. அன்னை -தாய்‌. 


பல்கால்‌ - பலதடவை. 


167. இரப்பார்க்கு -யாசிப்ப வர்க்கு. 


அளிக்கும்‌ -கொடுக்கும்‌.- பரப்பார்‌ 
-விசாலமாகிய. மதர்‌ - மதர்த்த. பாரம்‌ 
-சுரப்பு 
நிறைந்த. மெய்த்‌ தோற்றமும்‌ -உடலினது 


காட்சி யையும்‌. நாற்றமும்‌ -வாசனை 


-பருமையையுடைய. சுரப்பார்‌. 


யையும்‌. சூழ்ந்து - ஆலோசித்து: அனை -தாய்‌. 


கரப்பார்‌ - அந்தரங்கம்‌ நிறைந்த. கனன்று 
-கோபித்து. இன்று -இல்லை. இனிக்காவகம்‌ 
- மேல்காவலுக்குரிய தினைப்புனம்‌. 

162. .தடம்‌ -வாவி.. குறுகுநர்க்கு 
வருந்தலைவர்க்கு. நளினம்‌. -இங்கி தம்‌. 


- . மெய்க்கோணிலை -உண்மை யைக்‌ கொண்ட 


நிலைமை. 
163. போர்‌ 
பரிசுத்தம்‌. ஏர்‌ -அழகு. நீணெறி - நீண்ட பாதை. 
164. கூர்ந்து -மகிழ்ந்து. பாடும்‌ 
சொல்லும்‌. பாரிடம்‌ -பூதலம்‌. 


-குவியல்‌. புனிதம்‌ 


165. மதமலை - யானை. 


166. நண்ணும்‌ -செல்லாநிற்கும்‌. நெறி - 


_ பாதை-பாடு-வருத்தம்‌. ஆல்‌ கள்‌ யாவும்‌ 


அசைகள்‌. 
767. தரும்‌ -தருகின்ற. தாரை - நீரொழுக்கு. 
இரவியும்‌ -சூரியனும்‌. ஆர்கலி -சமுத்திரம்‌. 


“கங்குலும்‌ - இரவும்‌. 


168. இண்‌ -வலிமை. ஒள்‌ - ஒள்ளிய. 
- வெள்ளிய சந்திரனது. 
வண்கலை -அழகிய மானை. தூர்த்தற்கு 


வெண்கலை 


197 


-தூர்ப்பதற்கு, எழும்‌ - எழுஇன்ற, மூச்சு 
-சுவாசம்‌, எண்டந்த -இலக்கத்தைக்‌ கொண்ட. 
ஏற்றும்‌- 
வாரியெறியும்‌, அரி -சிங்கம்‌. ௮ண்‌ டந்த 


பல்கயம்‌ -பலயானைகளை. 
-நெருங்கிய. இருட்போது - இராக்காலம்‌. 

169. இனம்‌ -கோபம்‌.கரி -பயானை. தடம்‌ 
-அல்குல்‌. பணி -பாம்பு. ஆரி - சிங்கம்‌. 
இடைவதல்லால்‌ -வருந்துவ தல்லாமல்‌. 
விலங்கு -மிருகம்‌.. 

170. இமிரும்‌ -பூசும்‌; இறல்‌ - வெற்றி. 
இளநாரியர்க்கு -இளமைப்‌ பருவத்தை 
யுடைய பெண்களுக்கு. : ப 

177. அணியியல்‌ -௮ணியினது இயல்பு. 


- என்பயன்‌ -என்னபிரயோசனம்‌. பொன்னாடு 


-தேவலோகம்‌. பூவை-நாகணவாரய்ப்‌ புள்ளை 


புத்தமிழ்தின்‌ - புதிய -அமு 
தத்தைப்போலும்‌. சொன்னாட்டு-சொற் 
அணியியல்‌ - 
மாலையினது. இலட்சணதீ்தை யுடைய. 


பமுயாத்த. 
களால்‌ நாட்டப்பட்ட. 


நிச்சயம்‌ - இண்ணம்‌. 

நரக -கரும்ப. தரளம்‌ - 
முத்து.காந்தளம்போது -கார்த்திகைப்‌ பூ, 
தழை -தஸிர்‌. ௮அணிநலம்‌ -௮ணி யினது அழகு. 
மழை -மேகம்‌. இழை யார்‌-ஆபரணத்தைத்‌ 


கழை 


தரித்தமாதர்கள்‌. எல்லி -இரவ. யாமம்‌ -சாமம்‌. 

173. கொடுவரி இரே 
சைகளையுடைய, வனத்து -காட்டி னிடத்து, 
கங்குற்‌ செவ்வியில்‌ -இராப்‌ போதில்‌, பரி 


- கொடிய 


-குதிரையையு/டைய, 
-சூதாடுகருவியும்‌. 
774. புயல்‌ -மேகம்‌, -இப.ம்‌ - யானை, 


வல்லும்‌ 


அரி-சிங்கம்‌, வெருளும்‌ - மருளுகின்ற, 
சிறுநெறிக்கான்‌ -சிறிய பானதனையுடைய 
காட்டினிடத்து, - வலித்தாள்‌ -வரும்படி 
யிழுத்தாள்‌, வனகணள்‌ -கொடுமை புடைய 
தலைவி. 


175. பொருவா -ஒப்பாகாத, கண்‌ ணாளர்‌ 


அடல்‌ - வலிமை, 
-யுத்தம்‌, மடல்‌ -இதழ்‌. 

176. புத்துரைகள்‌ -புதியமொழி கள்‌. 
தரணி -பூமி, வெண்புகழ்‌ -களங்‌ சமற்றகர்த்தி, 


-நாயகர்‌, அமர்‌ 


தேற்றியவாறு -தேறும்‌ படி செய்தவிதம்‌. 

177. மணம்‌ 
குருக்கத்தி. 
கைக்களிறு -துதிக்கையை யுடைய யானை. 


-வாசனை. ' மாதவி 


வங்கணம்‌ -வருணனை. 


அம்‌ -அழகிய. பணம்‌ -பாம்‌ .பின்படம்‌. 


- அல்குல்‌ -நிதம்பம்‌. நிரையற - ஒழுங்குகெட, 


பாய்கின்றது - சாடுகின்றது. 
778. ஏவார்‌ -அம்மைப்போலும்‌ 
பொருந்திய. ஏமாந்து -ஏமாந்து என்பதன்‌ 
விகாரம்‌. கோவார்‌ - மேன்மை பொருந்திய. 
அணியொளி - ஆபரணங்களின்‌ பிரகாசம்‌. 

779. நள்ளிருள்‌ -நடுராத்திரி. சேவை 
-ஊழியம்‌. தண்ணவர்‌ - தேவர்கள்‌. அடுக்கல்‌ 
- மலை. போதுகம்‌ - போவோம்‌. 

780, முலை -முல்லை. அலி - அல்லி. 
சனை -அவயவங்கள்‌. தொண்டாய்‌ 
-அ.டுனமகளாக. 

787. விமானம்‌ - கவனகம்‌ விஞ்சை 
-வித்தை. ஆர்கலி -சமுத்‌ திரம்‌. காலேணி 
-தாலாகிய ஏணி. ப 

. 782, துளி -நீர்த்திவலை. ரர்றும்‌ 
மூுதலைகளையடைய தடாகம்‌. அவலம்‌ 
துன்பம்‌. மூள்வழி -முட்‌ களையுடைய 
பாதை. 

783. கூந்தலிருட்கு 
அந்தகாரத்திற்கு. இடை மின்னொளி - 


-கூந்தலாகிய 


இடையாகிய மின்னலினது பிரகாசத்தை. அணி 
-மெல்லிய 
தனத்தைய/டைய தலைவியினது. ௮ல்‌ குற்றடம்‌ 


-ஆபரணம்‌. மென்‌ முலை 
-நிதம்‌ பமாகிய தடாகத்தை. அந்நேரங்கண்ட 
போது -அந்த உண்மையைக்‌ கண்ட சமயத்தில்‌. 
அஞ்சு நாகங்கள்‌ - நாகங்கள்‌ அஞ்சாநிற்கும்‌, 


ஜவகை யான நாகங்கள்‌; அவை, மாலை பாம்பு 


1398 


மேகம்‌ யானைசங்குகளையுடைய நீர்நிலைகள்‌. 

184. மின்னனாய்‌ -மின்னலை யொத்த 
தலைவியே. ஆகம்‌ -உடல்‌. மடுக்க மடுக்க 
- உண்ண வுண்ண. ப 

785. சமையாத - பொருந்தாத, பொம்மல்‌ 
-பொலிவு. சாயல்‌ -அழகு, அரம்பையர்‌ 

-தேவப்பெண்கள்‌. 

186. அரா -பாம்பு, அரி -சங்கம்‌, உறுத்து 
-கோபித்து, பொருகைக்கு - பொருதலுக்கு. 
தருகைக்கு - கொடுத்தற்கு, தருவைப்‌ போன்ற 
கைக்கு. வருகைக்கு - வருவதற்கு. 

797. நூபுரம்‌-சிலம்பு. வாணகைப்‌ போது 


- வாணகைப்போது -ஒள்ளிய பற்களைப்‌ , 


போன்ற புஷ்பங்களாகிய முல்லை யரும்புகள்‌. 
பேணாது -கருதாது. செஞ்சிவப்பு-மிக்க சிவப்‌ 
பை. அடி -பாதத்தில்‌. கடி மனைக்கு - 
காவலையுடைய வீட்டிற்கு. ப 

788. தளவம்‌ -முல்லை. நகை -.பற்கள்‌, 
அண்ணாந்து -மேனோக்கி. உடைந்தும்‌ 
மறுக்‌ கவிழ்நீதும்‌, 
அலர்வாய்‌ விடுத்தும்‌ - நிந்தை மொழிகளை 


-மனஞ்சோர்ந்தும்‌, 


மொழிந்தும்‌, வாயானது வயப்‌ 
எண்‌ ணாது -கருதாது. 

-குறையாத,. பல்கு - 
பெருகிய, அனை -தாய்‌, இல்‌ காரணம்‌ 


789. ஒல்கா 


-இல்லாத காரணத்தை, செல்‌ - செல்லுவாய்‌, 


காலெனநட - காற்றைப்போலும்‌ நடப்பாய்‌, 
வா- வருவாய்‌, அடைவாம்‌ -போவோம்‌. 
190. 
மூலைக்கு 
ஒருத்தன்மேல்‌ -யாளை யின்மீது, சாரல்‌ 


கன்மேல்‌ -மலையின்‌ மீது, 


- தனத்தை யுடைய தலைவிக்கு, 


-மலையடிவாரம்‌, சாரல்‌ -வாரேல்‌, இன்று 
-இல்லை, பழி -நிந்தை. 

791: ஒறுக்கும்‌ - வெறுக்கும்‌, நட்‌ டுரை 
-நட்டமான மொழி, இலவு - இலவமரம்‌, 
இயல்பு -இயற்கை. 


192. வெறி -தேன்‌, பொறி - புள்ளி கள்‌, 


பொதும்பு -பொந்து, போதும்‌ - 

செல்லாநிற்கும்‌, நெறியால்‌ - பாதை யினால்‌, 

அலமரும்‌ -வருந்துகின்ற, குறியால்‌ 
குறிப்பினால்‌, போதி - போவாயாக. 


193. தொடிக்கு - வளையல்‌ களுக்கு, 


அடி செய்கரத்தோகை -கை யினது 
முற்பாகத்தைக்‌ கொடுக்கின்ற 
மயில்போலுஞ்‌. சாயலையுடைய 
தலைவியே, மருங்கெழில்‌ -இடை யழசை, 
சூழ்ந்து . -ஆராய்நீது, முடிக்கு - 
கிரீடங்களுக்கு, அ.டிதந்த - பாதத்‌ தைக்‌ 


கொடுத்த, அலமரும்‌ - மயங்கு கின்ற, 
மின்னினல்‌ -மின்னலினா லிருளை, நெறி 
நொடிக்கு - பாதையி னது பள்ளங்களுக்கு, 
அடிமாற்றி - பாதத்தை மாற்றி, அடைகுவல்‌ 
- சேர்வேன்‌. 

194. 
போலுஞ்‌ சரீரகாந்தியையுடைய, புணர்‌ 


பொன்னாகமேனி பொன்‌ 
-தெருங்கிய, பூ-பூமி, புன்னாகம்‌ - புன்னை 
மரத்திலுள்ள. சேக்கை - படுக்கையை, 
அன்னம்‌- அன்னப்‌ பறவைகள்‌, ஆகம்‌ - 
உடல்‌, சலியாது -தளராது, தழங்‌ கின்றது- 
ஒலிக்கின்றது. ப 

195. உள்ளற்கு - நினைப்பதற்கு, எளிதில 
-இலேசன்று, என்னுட்‌ கமல வள்ளல்‌ 
-எனதுஇதய 
வள்ளலாகிய தலைவர்‌, குறி-அடையாளம்‌, 
மானித்து -அனு மானித்து, நள்ளற்‌ 
பொழுதிடை -நடு இராக்காலத்தில்‌, பட்ட 
துன்பம்‌ - அடைந்தவருத்தம்‌, நங்கையரே - 
தோழியே. 


196. பாயாவரும்‌-பாயும்‌, பானாள்‌ - 


தாமரையி லிருக்கின்ற 


பாதிநாள்‌, பற்றலர்‌ -பகைவர்‌, வடுக்‌ குறி 
-தவறான குறி. 
197. பொருந்தலர்‌ -பகைவர்‌, மார்‌ - 


மார்பு, வேட்டு -விரும்பி, கனை - நெருங்கிய, 


199 


-வெஞ்சூர்‌ - வெவ்விய வருத்தத்தை, நஞ்சே - 
விடமே, கொம்பு - வளைவாகிய வெழுத்துக்‌ 
கோடு, நஞ்சென்பதன்முன்‌ கொம்‌ பிட்டால்‌ 
நெஞ்சென்றாவது காண்க. ்‌ 
. 198.மடிகான்‌- தழ வக்டுக்க்‌ நீளணி 
.நீண்டமாலை. சுகம்‌ - இன்பம்‌, வண்டு. 

199. முடி -நுனி. மூட்டிய -மூளும்‌ படி 
செய்த. அடி.-மூடு. இணை - ஒப்பு. தொடி 
-வளையல்‌. சூழ்வது - ஆலோசிப்பது. தொல்‌ - 
பழமை. 

200, படிற்றுரை- பொய்‌ வார்த்தை. 
வாய்மை -சத்தியம்‌. இயம்‌ - வாச்‌? யம்‌, அதிர்‌ 
-ஓலிக்கின்ற. முன்றில்‌ - முற்றம்‌. "முடங்கல்‌ 
-தாழை, அல்லி - ஆம்பல்‌. 

தரர்‌. ஒறுத்தீர்‌ - 
தலைவனே. 

'202. பழி.- நிந்தை. 


203. ஆவி -தடாகம்‌. வண்குறி. அழகிய 


அடையாளம்‌. ஆங்கு -அ௮வ்‌ விடம்‌. 
்‌ அனியாயம்‌ - நியாயமின்மை, 
அத்தோ-இரக்கச்சொல்‌. ஆகம்‌- 


உடல்‌.சோங்கள்‌-மரக்கலத்தையுடை யோன்‌. 
பூங்கனி -அழகிய கன்னி யாகிய தலைவி. 
பூவளவு அளவு. 
புஷ்பங்களையுடைய வளைந்த சோலை. 


-பூமியினது 


202. வானேறு -இடி. வல்லியம்‌ - புலி. 
அல்‌ 
-ஆண்‌ 


கைம்மலை - யானை. விடை - 


இரவினிடத்து. ஏறு சிங்கம்‌. 


குலம்‌-மேன்மை பொருந்‌ திய. அன்பர்‌ -. 


தலைவர்‌. 

205. சித்தம்‌ - மனம்‌. அலர்‌-பூ, தூசு 
- -வத்திரம்‌. அத்தம்‌ -பொன்‌. அடுக்கல்‌ - மலை. 
யுத்தம்‌ - மனப்‌ பொருத்தம்‌. வினையோ 
-தமையோ. நுதல்‌ -நெற்றி. ப ்‌ 

2006. நள்ளொன்று -மிகவாய்‌. நடு நிசி 
-அர்த்தராத்திரி. போதர -வர. நற்றமிழ்க்கு 
-நல்ல தமிழாற்‌ செய்யப்‌ பட்ட நூற்களுக்கு. 


200 


வெறுத்தீர்‌, அண்ணால்‌ - 


தெளிவாய்‌. 
“நித்திரை. சஞ்சலம்‌ -துன்பம்‌... 
்‌ 207. சளம்‌ -மூர்க்கம்‌. பேய்‌ -பை சாசம்‌. 
நரற்றும்‌ -குரைக்கா நிற்கும்‌... ப 
205. தோடுறங்கா -இதழ்கள்‌ குவியாத. 
இறை -தலைவரது. சூழ்‌ வற -சுற்றிவரும்‌ 
வருகை யொழிய. கோடு -ஊதிடு கொம்பு. 


தெள்ளென்று - துயில்‌ 


முன்றில்‌ - முற்றம்‌. கார்‌-மேகம்‌. கா 


-சோலை. 
209. படிப்பால்‌ -பூமியினிடத்து, 
கல்வியினால்‌, தொடி -வளையல்‌ 


களையுடைய, பான்மொழி -பால்‌ போலும்‌ 
வார்த்தைகளைக்‌ கொண்ட ஒடிப்பான்‌. 
நீக்கும்பொருட்டு. ப 
நகர்காப்பாளர்‌. பாறை - முரசு. கடிப்பான்‌ 


-கோலினால்‌;: காலன்‌ -எமன்‌. 


210. தேறாத்தெளிவின்‌ -தேறத்‌ 
தகாததெவிவினோடு. ஊறாய்‌ - தடையாக. 
உரவோன்‌ -அறிஞனா இய. நித்தலும்‌ 


-பிரதிதினமும்‌, களங்கம்‌ -மனம்‌. மதி -அறிவு. 
211. வஞ்சினம்‌ -சபதம்‌. முனிவு - 
கோபம்‌. சூல்‌ -கருப்பத்தை யுடய. 
வளம்‌ 
துஞ்சினது 
துயின்றது. தோகை - மயில்‌ போலுஞ்‌ 


-மேகக்கூட்டம்‌. 


மஞ்சினம்‌ 


செல்வத்தையுடைய. 


சாயலையுடைய பாங்கியே. : கூகை - 
கோட்டான்‌. அரற்றி -கூவி. ஆவி - உயிரை. 

212. ஆவற்கு -ஆசைக்கு. மா - பெரிய. 
வல்‌ -வலிமையுடைய. மேவு - பொருந்திய. 
அற்கடை -இரவிவிறுதியில்‌. அஞ்சிறை - 
அழகிய சிறகுகளை, குரற்செய -கூவ. 
தீவினை - பாதகம்‌. 

213. மைக்கண்‌ -மையெழுதிய விழி. 
வடித்தனை -நீரைப்பொழிந்‌ தாய்‌. தோடு - 


"இதழ்கள்‌. ஆய்‌ - செவிலித்தாய்‌. அன்னை - 


நற்றாய்‌, கோன்மை - கறக உற்றது - 
சம்பவித்தது. 


காரவலர்‌ ற 


814. தண்டா கெடாத. வளம்‌ 
தனதோன்‌ 
-உடு. 


பசுமையையும்‌. புனை -அலங்கரித்த. சேப்பும்‌ 


செல்வத்தையுடைய. 
குபேரனான. தாரகை பசப்பும்‌- 
- சிவப்பையும்‌. எதிர்‌ - நேராக, அயிர்த்து 
-அனுமானித்து. கட்கணை -கண்களாகிய 
பாணம்‌. 

275. ஞாளி -நாய்‌. அன்ன -ஒஓக்கும்‌. கூகை 
-கோட்டான்‌. கோழி -சேவல்‌. மானும்‌ 
-ஓக்கும்‌. மதி -சந்திரன்‌.. ஆயோ வெனும்‌ 
-தாயோவென்று சொல்லத்‌ தகும்‌. 

216. கூரார்‌ -கூர்மை பொருந்திய. 


கோமளமே - இளமைச்‌ செவ்வியை யுடைய ' 


பாங்கியே. கொற்றவர்‌ - தலைவரது. நேர்மை 
-திதானம்‌. நீக்கம்‌ -பிரிவு. தேரார்‌ -பகைவர்‌. 
அரி- சிங்கம்‌. 2 ப 

217. 
கக்குகின்ற. அறம்‌ - புண்ணியம்‌. காதலித்த 


ட 
மறம்‌ -கோபத்தை. கால்‌ - 


-விரும்பிய. வினை -தீமை. ப 
278.. அமைவில்‌ -பொருத்தத்தைப்‌ 
போலும்‌, புல்லு.ம்‌ -சேரும்‌, புறத்‌ துளது 
- அடுத்துள்ளது. போற்றலர்‌ - 
பகைவர்‌-இறல்‌- வீரம்‌. ப 
219. கூராது -தூங்காது. துயில்‌ - நித்திரை. 
கலை -வத்திரம்‌. வாய முதம்‌ -அதரபானம்‌. 


நல்லோன்‌ - உத்தமனான. 


210. கைக்கயம்‌ -துதிக்கையை யுடைய . 


யானை. கோட்‌ டுத்தனம்‌ - கொம்பை யொத்த 
- அழகு. பேழை - 
- சோட்டுக்கருங்கொடி 


கொங்கை. நலம்‌ 
பெட்டகம்‌. 

- துணையாகிய கரிய காக்கையொத்த. சூழ்‌ - 
வளைந்த. நுதலாய்‌ - புருவத்தை யுடைய 
பாங்கியே. 

.... 281.அடியோடு - ஆதியிலிருந்து. முடி - 
- இரீடம்‌. இறைஞ்சிதை பணி இன்ற 
கர்த்தியையுடைய. தொடி யோடு 


- -வளையல்களோடு. அறுவை - வத்திரம்‌. 


222. பிணைதந்த -கலந்த. கணை - அம்பு. 
அணை -தலையணை,. இணை தந்த 
-இணைந்த. எய்துறும்‌ -கிட்டா நிற்கும்‌. 

223. ஐ. -ஐந்து. வில்வலர்க்கு - 
விற்றொழிலில்‌ வல்லவனான மன்‌ மதனுக்கு. 
உள்ளுடைந்து 
மறுகேன்‌ - மறுகாதயாளன்‌. மண்டலிகர்‌- அரசர்‌. 


- மனமா னது நொறுங்கி, 


பவளம்‌ -பவளத்தையொத்த, அல்லி 
யலர்க்குள்‌ -ஆம்பற்‌ புஷ்பங்களுக்‌ குள்‌. 


அலரா - மலராத. அலர்‌ - பழிச்‌ சொற்களை. 


... அரும்பத - அரியவூர்‌. 


284. பேர்‌ -பெரிய. காரார்‌ -கருமை 
திறைந்த. கயம்‌ - யானைகளை. துவைத்து - 
தோய்த்து. செந்நீர்படி - இரத்தங்கலந்த. 
கான்மலர்‌ - பாத மாகிய தாமரையை. _ 
பூந்தாரார்‌ -புஷ்ப மாலை .பொருத்திய, 
தடத்தில்‌ - மலை யினிடத்து. ஐம்பாலால்‌ 
-கூந்தலி னால்‌. நீர்மை -தன்மை. 

225. எறியும்‌ - வீசுகின்றட அலை - 
இரைகளை யுடைய. குருகே - நாரை களே. 
இனமும்‌ -இன்னமும்‌. பறியும்‌ - சுழலுகின்ற. 
தொடியும்‌ - வளையல்‌ களையும்‌. படரும்‌ 


.. அரையைவிட்டுமகலுகின்ற, 


வெறியும்‌-மயக்கையும்‌, சிறையும்‌ 
-காவலையும்‌. விளைவும்‌ - ஆசையையும்‌. 

- 226. மஞ்சதிகடுத்தனை -மேகங்‌ களை 
அங்கு அடுத்தாய்‌, கட்டிலி னிடத்து விரைந்து 
சென்றாய்‌, மையற்‌ பொருத்தனை -கரிய 
விரவை வளரப்‌ பெற்றாய்‌, ஆசையான 
பெற்றாய்‌. 

பொருந்திய 
யரும்புகளும்‌, பெரிய தனங்களும்‌, விஞ்ச - 


ததிகரிக்கப்‌ மாமுலையும்‌ 


-பெருமை முல்லை 
மிகுக்க. மெய்யும்‌ -௨உடலும்‌. வெளுத்தனை - 
வெலிறினாய்‌, 
வேற்றரசர்‌ - அன்னிய அரசர்கள்‌. துஞ்ச 


வெண்ணிறமுற்றாய்‌. 


-மடிய.' பொருபடை -பொருது கின்ற 


சேனையை யுடைய. அஞ்சும்‌ - பயப்படும்‌. 


201. 


பிறையே -சந்திரனே. நிற்கும்‌ -உனக்கும்‌, 
அன்பிறை - அன்பையுடைய தலைவன்‌. 
227. 


யுடைய. 


பேராதரம்‌ -பெரிய அன்பை 


பெருமான்‌ -பெருமையிற 
சிறந்தோனான. பிறங்கல்‌ -மலை, ஏரார்‌ 
-அழகுநிறைந்த. குறள்‌ -பூதம்‌. இருசுடர்‌ 
-சந்திரசூரியர்‌. தேராது - தெளியாது. 
அயிர்க்கும்‌ - சந்தேகியா நிற்கும்‌. சாரல்‌ 
-மலையடிவாரம்‌. ப 

228. நெறிக்கும்‌ - முறிப்புக்‌ கொள்ளா 
நிற்கும்‌. ஆய்‌ -தாய்‌, எல்‌ - சூரியன்‌. எறிக்கும்‌ 
-ஓளிவீகம்‌. ஏதிலரை - பகைவரை. தறிக்கும்‌ - 
வெட்டும்‌. கடுத்தலை-- வாள்‌. அல்‌ - இரவு. 
குறிக்குள்‌ -குறியினிடத்து, குறுகலென்று - 
வாரேலென்று. கோதை - கூந்தல்‌, மாலை. 

229. 
-ஆசையாகியபிணி. 


சேய்‌ - செம்மை. மையனோய்‌ 
வெறி 

நுடங்கும்‌ 
துவளாநிற்கும்‌. கொண்டவா-கொண்டவாறு. 
240. 


யாடல்‌ 
-சன்ததமாடுதலை. 
சரசகுணம்‌ -இனிய குணம்‌. 
அட்டவர்க்கு - மேற்கொண்ட தலை வர்க்கு. 
அணி - அழகிய. மறுகு -வீதி. தொனி - ஒலி. 
மணத்தென்ன. விவாகத்திற்கென்று. பிரசம்‌ - 
தேன்‌. பிற்பட. பின்னாற்போக. 
231. காவி 

நீலத்தையும்‌. அஞ்சேல்‌ - அழகிய கெண்டை 


மன்றல்‌ -விவாகம்‌. 
மீனையுமொத்த. கஇளைக்கு -உறவினர்க்கு. 

292. இளை -உறவினர்‌. மூளை - மூங்கில்‌. 
இகல்‌ -பகைக்கின்ற. வளை - வளையல்கள்‌. 
அறுவை - வதீதிரம்‌. மங்குல்‌ - இரவு. களை 
-அயர்வு. இசைவகை - தீதத்தின்‌ பாகுபாடு. 
கரந்தனன்‌ - மறைந்தேன்‌. 

233. ஊர்வாய்‌ - ஊரிலுள்ளார்‌ வாயை. 
“ஓர்வாய்‌ 


-அறிவாம்‌. கையலர்‌ - 
கையினிடத்திருந்த மலர்‌. பார்வாய்‌ - 
உலகத்தினிடத்துள்ள. அலரென 


பழிச்சொல்லைப்‌ போ லும்‌. பைங்கொடி - 


பசியகொடியை யொத்த தலைவி. படர்ந்த - 
விரிந்த. முடிச்சார்பாய்‌ -கூந்தலினது சார்பாக. 
அலர்ந்தது -மலர்ந்தது. 

_ 244. காமாநலம்‌ -காமாக்கினி. மாழ்கி 
-குன்றி. ஆம்‌ -ஆகிய. ஆவலி- இரேகை. 
பசப்பாதி - பசலை முத லானவைகளை. தா 
-தாவுகின்ற. மா வரு - சூதிரையினிடத்து 
வருகின்ற. இத 5 

235. அடல்‌ -வெற்றி. மிடல்‌ - வலிமை, 
அவியா-அவிக்காத. வெவ்‌ வழல்‌ -வெவ்விய 
நெருப்பு. கட லுற்ற கண்ணி -சமுத்திரத்தைப்‌ : 
போலும்‌ பொருந்திய 


யுடையவளான. தாய்‌ - அன்னை. 


கண்களை 


236. சங்கை -பெருமை. திங்கள்‌ - 
சந்திரன்‌. சேல்விழி -கெண்டை, மீன்‌ போலுங்‌ 
கண்‌. கொங்கைக்குடம்‌ - தனமாஇய கும்பம்‌. 
குறுநகை - சிறிய பற்கள்‌. குழற்கொண்டல்‌ - 
கூந்த லாகிய மேகம்‌. எங்கைக்கு - எமது 
தங்கையாகிய தலைவிக்கு. 

237. பொய்க்கு. - உண்மை யின்‌ மைக்கு. 
மெய்க்கலை - உண்மையை யூடைய 


நூற்களை. கண்டவர்‌ - தெரிந்‌ தவர்‌. மேய - 


உற்ற. வருகைக்கு - வரவுக்கு. 
அலையேல்‌-அலையாதே. அல்லில்‌ 
-இரவில்‌. 


538. மணி -அழகிய. மாளிகை - 
அரண்மனை. கணி -வேங்கைமரம்‌. கலை 
-இரணங்கள்‌. மதிவட்டம்‌ - பரி வேடம்‌. 
அணிமாவரு -அழகிய குதிரையினிடத்து 
வருகின்ற. நணி - நெருங்கி. மணம்‌ -விவாகம்‌. 

239. பூமகணாதன்‌ -பூமாதேவி யினது 
தலைவனான, புனிதம்‌ -பரி சுத்தம்‌. நாமகள்‌ 
-கலைமகள்‌. நாமக ளென்ன நாம்‌ 
மகளென்று சொல்லும்‌ படி. கோமகள்‌ - 
தலைவி. தநின்பழி. 


நிந்தையை. அன்‌ னையின்‌ -தாயைப்போல. 


உன்னாலுண்டான 


காமகள்‌ - காக்கின்ற பெண்‌. 


202 


2240. மாணா - பெருமையாக. பேணா - 
பேண முடியாத. அண்ணல்‌- தலைவனே. 
உன்னி நினைத்து. ஆடுக- 
விளையாடுவாயாக. 

241. வெற்பனே - மலையை யூடைய 
தலைவனே. அல்லுக்கு - இராக்காலத்திற்கு. 
அளி  - வண்டு, இருபை. எல்லுக்கு 
-பகற்காலத்திற்கு. அல்லியிருமலர்‌ 
ஆம்பலாகிய பெரிய புஷ்பம்‌, வாய்‌. 

242. அஞ்சலென -நடுங்கே லென்று. 
விஞ்ச- அதிகரிக்க. மேய - பொருந்திய. கஞ்சம்‌ 
. தாமரை, முகம்‌. சுகம்‌ - வண்டு, இன்பம்‌. 

... 249, புகல்‌ -வெற்றி. போற்றலர்‌ - 
பகைவர்‌. இகல்‌ - வன்மை. இசை - சீர்த்தி, 
அகல்‌ - நிதம்பம்‌. | 

244. துயில்‌ - நித்திரை. என்மதி - சூரிய 
சந்திரர்‌. கல்லும்‌ - தோண்டா நிற்கும்‌. கடகரி - 
மதத்தை யுடைய யானை. குறள்‌ - பூதம்‌. அலர்‌ 
- பழிச்சொல்‌. அல்லும்‌ -இரவும்‌. 

288. நீடும்‌ - நீண்ட. சிலை - வில்‌. வடி - 
- வடித்த. மணம்‌ - விவாகம்‌. கோடும்‌ - 


கோணும்‌. கைதவம்‌ -துன்பம்‌. 


246. கொடுவரி - கொடிய இரே கைகளை 


யுடைய. சாரல்‌ - மலையடி வாரம்‌. சேரல்‌ - 
வாரேல்‌. அல்லும்‌ - இரவும்‌. ஆய்முத்தம்‌ - 
ஆராய்ந்தெ டுத்த முத்தைப்போன்ற, வெண்ண 
கைக்கு வெள்ளிய பற்களை யுடைய 
தலைவிக்கு. 

247. வடிக்கும்‌ - நீரைப்பொழி வாள்‌. 
மருண்டு - பிரமித்து. உயிர்க்‌ கும்‌ - பெருமூச்சு 
விடுவாள்‌. சினக்கும்‌ -கோபிப்பாள்‌.: உன்னி - 
நினைத்து. தயங்கும்‌ - இளைப்பாள்‌. கயங்கும்‌ 
- குழைவாள்‌. அயில்விழிக்கு - வேல்‌ போலுங்‌ 
கண்களையுடைய தலை விக்கு. நின்சோகம்‌ - 
உன்னாலேற்‌ பட்ட துன்பத்தை. கடிந்து - நீக்கி, 
அருள்‌ - காப்பாயாக. 


248. பூபர்‌ - அரசர்‌. இருகாலும்‌ - அல்லும்‌ 


பகலும்‌. காவலர்‌ -நகர்‌ காப்‌ பாளர்‌. முகில்‌ - 
மழை. செல்‌ -மேகம்‌. 

289. சினைத்தார்‌ ட்‌ பூங்கொத்துக்‌ களாற்‌ 
செய்யப்பட்ட மாலை. செம்மல்‌:-அரசன்‌. 
ஒன்னார்‌ - பகை வர்‌. கனைத்து -ஒலித்து. நின்‌ 
-உனது. காமாநலம்‌ -காமமாகிய நெருப்பை. 

250, இடைக்கலை - அரையினிடத்துள்ள 
வத்திரத்தை. கனவு - சொப்பனம்‌. காரிகை - 
தலைவி. இகல்‌ - பகைக்கின்ற. 

2௦7. வண்ணம்‌ - நிறம்‌. புலர்ந்து- வாடி. 
பூரித்து - பருத்து. சுணங்கு - தேமல்‌. இறை - 
சிந்துகின்ற. சேப்‌ ப- சிவக்க. சலித்தனன்‌ - 
சோர்ந்தாள்‌. பன்‌ -சொல்லுகின்ற. வண்ணம்‌. 
அழகிய. ர 
252. புணர்‌ -நெருங்கிய. பொன்‌ னகர்‌ - 
அழகிய வூர்‌. ஆற்றும்‌ - செய்யும்‌. கருமம்‌ - 
காரியம்‌. அடைவல்‌ - வருவேன்‌. கூற்றும்‌ - 
எமனும்‌. கொடியும்‌ - காகமும்‌. தேற்றும்‌ - 
தெளியச்செய்யும்‌. 

253. கடுஞ்சொல்‌ - கொடிய வார்த்தை. 
எம்மான்‌ -எமது தலைவி. சிலைவலவா - 
வில்வித்தையில்‌ வல்ல தலைவனே. உரை - 
வார்த்தை. 

254. ஏகம்‌ - ஒன்று. சோகம்‌ - துன்பம்‌. 
எள்ளேனும்‌ - எள்ளத்‌ தனையும்‌. எள்ளேன்‌ - 
இகழேன்‌. துன்னலர்‌ - பகைவர்‌. ஆகம்‌ - 
உடல்‌. மென்‌ - மெல்லிய. போக - செல்ல. 
விடை - உத்தரவு. 

255. வள்ளம்‌ -கிண்ணத்தை யொத்த. 
ஒன்னலர்‌ - பகைவர்‌. விள்ள வேறுபட. : 
துணித்த 
அள்ளுவதற்குத்‌ தகுதி யான. அயர்ந்தால்‌ - 
மறந்தால்‌. பழி - தீமை. 

256. சில சாதித்தற்கு -சில காரி யங்களைச்‌ 


- வெட்டிய. அள்ளத்‌ தகும்‌ - 


செய்து முடிப்பதற்கு. தரியார்‌- தங்கமாட்டார்‌. 
எதிர்‌ - எதிர்க்‌ கின்ற. நேரலர்‌ - பகைவர்‌. 
மலைய வெற்பு - பொதிய மலை. புலராய்‌ - 


வாடேல்‌. போதுவர்‌ -வருவார்‌. 


203 


2௦7. 
நீங்கேன்‌. துறவாவிருந்து - துறந்து. துயர்‌ - 
துன்பம்‌. சூழின்‌ - ஆலோசித்தால்‌. அறவாழி - 
தரும சக்கரத்தை 
இடுக்கங்கள்‌- இக்கட்டுகள்‌. 

208. குருகே -நாரையே. தணந்து- பிரிந்து. 


யுடைய. 


பறியும்‌ -நீங்கிய. பயிலிடம்‌ - இருக்குமிடம்‌. 
( ஒருகால்‌ -ஒருமுறை. அறம்‌ - புண்ணியம்‌. 
செறிவும்‌ - நெருங்கிய. தவம்‌ -புண்ணியத்தை 


யுடைய. சேய்‌.- குமரனான. . 


259. சேல்‌ - கெண்டைமீன்‌. மேல்‌- மீது... 


்‌- நோக்கின்‌ - கண்களோடு, மேவி - சென்று. 
நூல்‌-சாத்திரம்‌. நுவல்‌- சொல்லுகின்ற. கரிக்குள்‌ 
-மலையினிடத்து. பால்‌ -பக்கம்‌. முத்தி- முகந்து. 
களிப்பதற்கு-சந்தோஷிப்பதற்கு. _ 

260. சிந்தாகுலமும்‌ - மனக்‌ கவலையும்‌. 
தியக்கும்‌ 
-மயங்காதே. கொந்தார்‌ - கொத்துக்கள்‌ 


-கலக்கமும்‌. -மயங்கேல்‌ 
நிறைந்த. தொடை - மாலையையுடைய. 
சந்து - சந்தனம்‌. ப 

261. இறையளவு - அணுத்தனை. நறை - 

வாசனை. அளவு - அளாவிய. ஆய்குழல்‌ - 
ஆராய்ந்த கூந்தலை யுடைய. சிறையளவாக்கி 
- காவலள வாக்கி, திகைப்பித்தது -பிரமிக்கச்‌ 
செய்தது. ஏது - என்னகாரணம்‌. தேர்‌ - 
"இரதத்தையுடைய. தஇிறையளவு - கப்பத்தினது 
அளவை. ஏற்கும்‌ - ஏற்றுக்‌ கொள்ளும்‌. 

202. 
்‌ தாநிற்கும்‌. செல்லாவரும்‌ -செல்லும்‌. மதி. 
சந்திரன்‌ -௪ிறுகால்‌. தென்றற்‌ காற்று. அதிர்ச்சி 
-முழக்கம்‌. பல்லா யிரம்‌ -பல்‌ஆயிரங்கள்‌. 

263. 
தலைவியினிடத்துள்ள, 


வாரி-கடல்‌. பொரும்‌-பொரு 


நீள்‌ -நீண்ட பொன்வாய்‌ - 
புரந்தனன்‌. . - 
காத்தனன்‌. போற்றலர்தம்‌ - துதியாத வரது. 
புன்வாய்‌ - உழ்மையான 
மலைதன்வாய்‌ - மலையினிடத்து. 


264. அறம்‌ -புண்ணியம்‌. சுகம்‌ - இன்பம்‌... 


எற்பிரியேன்‌-என்னை விட்டு: 


“உடல்‌. 


வாயை... 


பூக்கும்‌ -புஷ்பிக்கின்ற. தரு- மரம்‌. தெருள்‌ 
-ஒளிவு. சேரலர்‌ - பகைவர்‌. மருள்‌ -மயக்கம்‌. 
வெருள்‌ - அஞ்சுகின்ற. ட்ட | 
865. ஆசை -விருப்பம்‌, புறம்‌ - வெளியூர்‌. 
புத்துரை -புதியமொழி. நேர்வர - நேராக. / 
அறல்‌ - கரிய மணலை யொத்த. 
266. சுரம்‌' -பாலைநிலம்‌. உவப்பு-. 
மகிழ்ச்சி. பொருள்‌ -திரவியம்‌. ௮ல்‌- இரவு. 
வீங்கும்‌ -அதிகரியா நிற்கும்‌. பழி -நிந்தை. 
267. விலை -கிரயம்‌. மணல்‌ - விவாகம்‌. 
அளித்தண்‌ குளிர்ச்சி. . 


இனையல்‌ - வருந்தேல்‌. கலை -கல்வி. திலை ப 


-கிருபையாகிய 


- நிலைமை. அளித்து - கொடுத்து. கொரங்காய்‌ - : 
தனத்தையுடைய தலைவியே. நிச்சயம்‌ ..- 
உண்மை... ர ப 
268. வேள்‌ -மதன்‌. கணை -அம்பு. மெய்‌ 
ப விதிர்க்கும்‌ 


-நடுங்கும்‌. கோள்‌ - கொள்கை. கொள்ளை 


பசப்பு -பசலை.. 
கொள்வான்‌. திருடிக்‌ கொள்வான்‌. விடுத்தார்‌ - 
விட்டார்‌. நண்பர்‌ - தலைவர்‌. ஆள்‌ விடுத்து 
-ஆள்‌அனுப்பி. 

209. -இயற்கை. ஓர்ந்தால்‌- 
அறிந்தால்‌. துயர்‌ - துன்பம்‌. ஓவில்‌ - கெடாத. 
பார்‌ - பூமி. தேர்ந்து - தெளிந்து. அதிபதி - 
அரசனாகிய. வரைவு - விவாகம்‌. ' 


சகசம்‌ 


270. கரடும்‌ - முரடும்‌. வெங்‌ கானில்‌ - 
வெவ்விய காட்டில்‌. இயக்கும்‌ - பிரமிப்பும்‌. 
புல்லும்‌ - பொருந்தும்‌. தரம்‌ - தகுதி. நன்று - 
நன்று - மிகவும்‌ நல்லது. தூ- பரி சுத்தம்‌. ப 

271. தெள்ளும்‌ -. தெளிந்த. சமயம்‌ - : 


- சிகரம்‌. சுரம்‌ - பாலை. அளற்கு - அக்கினிக்கு. 
“பொள்ளும்‌ - பொருந்தும்‌. பெடைக்கு 


-பெட்டைக்கு. அஞ்சிறை -அழகிய சிறகினது. 


நீழல்‌ - நிழல்‌. புரக்கும்‌ - கொடுக்கும்‌. அன்றில்‌ 


-.. அன்றிற்பறவை. கோற்றொடியே 
- புள்ளிகளைக்‌ கொண்ட வளையல்களை 


யுடைய தலைவியே. 


204 


272. கறுத்து -கருநிறமுற்று, குறை பட்டு. 
ஒலித்து -இடித்து, அவய மிட்டு, உறவிழித்து - 
மின்னி, மிகப்‌ பார்த்து. வெங்கோபமும்‌ 
-வெவ்‌ விய தம்பலப்பூச்சியும்‌. கொடிய 
சினமும்‌. காயாவரும்‌ 
தார்காலம்‌. கன்னெஞ்சர்‌ -கல்லைப்‌ போலு 


-காயும்‌. கார்‌ - 


மனத்தையுடைய தலைவர்‌. 

273. கவிகை - கொற்றக்குடை. பூண்‌ 
-ஆபரணம்‌. கரி -பானை. கூற்றும்‌ - எமனும்‌. 
கொடுவ -௯௪. குமுறு -முழங்குகின்ற. 


கொண்டல்‌ - மேகம்‌. கொழும்‌ -செழிய. ' 


ஆற்றும்‌ - செய்யும்‌. நடம்‌ -நடனம்‌. வம்பு - 
வம்பாகத்தோற்றியது. 

274. கவளம்‌ - சோற்றுத்திரளை. களிறு 
- யானை. கொன்றை-கடுக்கை. கவிமலர்‌ 
-கள்ளையுடைய புஷ்பம்‌. வில்‌ -இந்திரதனு.. 
மின்‌ - மின்னல்‌. சவளம்‌ - ஈட்டி. கட 
பசியமேகம்‌. ப 

275. சூது - சூதாடுகருவி. உரை கொடு 
-பொன்கொண்டு. மிடையல்‌ - வருந்தேல்‌. 
போது - தாமரை. வதனம்‌ -முகம்‌. ப 

276. துற்றும்‌ - நெருங்கும்‌. தகை - 
தகுதியையுடைய. எற்றும்‌ - புடைக்‌ கும்‌. 
வலிக்கும்‌ - இழுக்கும்‌. 

977. அலை - கடல்‌. அழிநீர்‌ - கண்ணீர்‌. 
நித்திரை. 


- நூல்‌. மலைவாய்‌ - மலைந்து. 


உலைவாய்‌ - உலைந்து. துயில்‌ - 
கலை | 

278. பார்‌ - பூமி. உவந்த - மகிழ்ந்த. 
-. சாரதியே. வநீதிப்பதற்கு - 
வணங்குவதற்கு. சீர்‌ - ர்த்தி, கார்‌ - மேகம்‌. 
மாழ்குமுன்‌ - மயங்குழுன்னர்‌. காரிகை - 


வலவா்‌ 


தலைவி. 

279. பரித்தேர்‌ - குதிரை கட்டிய இரதம்‌. 
கடிந்து - விரைந்து. தரித்து - தங்கி. பயன்‌ - 
பிரயோசனம்‌. முகில்‌ - மேகம்‌. ல 

2680. போ்‌- கீர்த்தி. பேதுறல்‌ - மயங்‌ கேல்‌. 


பைங்கார்‌- பசியமேகம்‌. ஓசை - ஓலி. 


281. கொந்து - பூங்கொத்து. தார்‌ - மாலை. 
தந்துற்ற - தந்த. வெண்புகழ்‌ - களங்கமற்ற. 
இர்த்தி. நுவல்‌ - சொல்லு இன்ற. மவுலுற்று - 
சொல்லி. வலம்புரி - வலமாகச்சுழித்த சங்கு. 

282. முனைத்து-துணிந்து. அனையா - 
தாயாக. சினைத்தனை - சினைத்தாய்‌. ஆசைக்கு 
- பொன்னுக்கு. இனைத்‌ தனை - தினையளவு. 
சித்தம்‌ - மனம்‌. தீம்‌ - இனிய. ப 

883. அறம்‌ - புண்ணியம்‌. ஆர்‌ - அரிய. 
கானத்தும்‌ - காட்டினிடத்தும்‌. ப 

284. இந்து - சந்திரன்‌. எழில்‌ - அழகு. 
ஆதரிக்கும்‌ - காப்பாற்றும்‌. சந்தாடவி - 
சந்தனக்காடு. சிந்தாகுலம்‌ - மனக்‌ கவலை. 


'இறல்‌- வலிமை. 


888. சொன்‌ . மலை - சொல்லாற்‌”. 
பொருதுகின்ற. வாணர்‌ - புலவர்கள்‌. பொன்‌ 


மலை - மேருமலை. போர்‌ மலை - 


யுத்தஞ்செய்கின்ற. 
கல்லாலாயமலை. கனமலை - பொன்மலை. 
வெம்‌ - விருப்பத்தைத்தருகின்ற... கைவிலை - 
கைக்கிரயம்‌. ப 

286. ஆலைச்சிலையன்‌ - கருப்பு வில்‌ 


சன்மலை ன்‌ 


லையுடைய மதன்‌. உவகை - மகிழ்ச்சி. காலை 
- உதயகாலம்‌. காசினி - பூமி. 

287. கொற்றத்தின்‌ - வெற்றி யினால்‌. 
செற்றத்தின்‌ - கோபத்‌ இனால்‌. அயில்‌ - வேல்‌. 
சேல்‌ -கெண்டைமீனையொத்த.. சுற்றத்‌ 
தினோர்‌ - உறவினர்‌. 5 

288. அலர்‌ - நிந்தை, பழி - தீமை. பாற ்‌ 
கெட. காரோடு-மேகத்தோடு. இகலி - 
பகைத்து. சறங்குவது - ஒலிப்பது. 

289. முடி - கிரீடம்‌. வடிமாலை - மது 
வினையுடைய மாலை. மயிலனை யாள்‌ - 
மயிலையொத்ததலைவியினது. துயர்‌ -துன்பம்‌. 
அம்பொற்‌ கடிமாலை - அழகிய பொன்னாற்‌ 
செய்யப்பட்ட மணமாலை. மாலை-மயக்கத்தை. 


கடி யென-நீக்கென்று. காதலர்‌- தலைவர்‌. 


2035 


290. இணங்கார்‌ - பகைவர்‌. அடுகரி - 
கொல்லுகின்ற யானையையுடைய. சுணங்கு 
- தேமல்‌. மறை -வேதமொழி ௮ணங்கை - 
தெய்வத்தை. வணங்கா விருந்து - வணங்கி. 
297. பிடி - 
அணங்கனை - தெய்வத்தை. தெவ்‌ - பகைவர்‌. 


பெட்டையானை. 


பின்னப்பட- சிதையும்படி. பிறங்கல்‌ - மலை. 
தன்னந்தனியாய்‌ - மிகவு மேகமாய்‌. நனி - 
மிகவும்‌. 

292. பரிந்திலை - விரும்பினா யில்லை. 
பைந்துணர்‌ - பசிய பூங்‌ கொத்து. பற்றிலை - 


எடுத்தா யில்லை. செய்‌ - அழகிய. சிந்து - நீர்‌. 


வண்டல்‌ - சேறு. நொந்து - வருந்தி. நதோற்றனை 
- வடித்தாய்‌. நுடங்கு - துவளுகின்ற. வத்தகதாம்‌ 
-சம்‌.பவித்தது யாது. 

293. கனவு - சொப்பனம்‌. அண்டு - 
திடமாய்‌. இறை - தலைவர்‌. தோய்தர - 
அணைய. துஞ்சல்‌ - நித்திரை. இனைந்தேன்‌ - 
வருந்தினேன்‌. உற்றது - சம்பவித்தது. 

294. தருகார்‌ - கற்பகத்‌ தருவையும்‌, 
மேகத்தையும்‌, மழையைத்‌ தருகின்ற 
மேகத்தை. குருகு - நாரை. கூண்ட - கூடிய. 
கப.டாய்‌ - வஞ்சகமாய்‌. பேணி - விரும்பி. 
பல்சூள்‌ - பலசத்திய மொழிகளை. கண்டு - 
தெரித்து. 

295. வல்‌ - சூதாடுகருவி. அற்போடு - 
அன்போடு. அவனி - பூமி. மற்போர்‌ - 
மல்யுத்தம்‌. 

296. அல்‌ - இரவையொதர்த. நடு விகந்த - 
நீதிதவறிய. பொல்லார்‌- தீயவர்‌. 

297. கடுகி - விரைந்து. மெய்க்கும்படி - 
மெம்ச்சும்படி. மேவலரை - பகை வரை. 
மொர்க்கும்‌ - மூடிக்‌ கொள்ளும்‌. தளம்‌ - 
சேனையையுடைய பொற்‌ றொடி - 
- பொன்னாற்‌ செய்யப்பட்ட 
வளையல்களையுடைய பாங்கியே. 


295. கோபம்‌ - சினம்‌. படை - ஆயுதம்‌. 


தீபம்‌ - விளக்கு. கடுத்த - ஒத்த. வெஞ்சோபம்‌ - 
வெவ்விய ஆயாசம்‌. சூழ்ந்து - வளைந்து. 

- 299. உளையொன்று - பிடர்‌ மயிரைப்‌ 
பொருந்திய. பரி 


வளையல்கள்‌. வாயலரும்‌ - வாயினிடத்‌ 


குதிரை. வளை 


திருந்துண்டாகும்‌ பழிச்சொற்களையும்‌. களை 
- சோர்வு. மேனியும்‌ - உடலையும்‌. ஆய்‌ - 
தாய்‌. மனை - வீடு. தளையொன்று - 
ஓர்விலங்கை. 

300. திரு - செல்வான்‌. மரு - வாசனை. 
கஞ்சமதி-தாமரையையுஞ்‌ சந்திரனையு 
மொத்த. நென்னல்‌ - நேற்று. மன்னும்‌ - 
நிலைபெற்ற. தருவுற்ற  - 
பொருந்திய. அனங்கன்‌ - மன்மதன்‌. உருவுற்று 


மரங்களைப்‌ 


- தன்வடிவத்தைப்‌ பெற்று. உலைந்தனள்‌ - 
மயங்கினாள்‌. ப 

30]. பசப்ப - பொன்னிறப்புள்ளி களைக்‌ 
கொள்ள. தளர - சோர. உடனி லையும்‌ - 
சரீரத்தின்‌ நிலைமையும்‌. குலைய - அழிய. 


நேரலரை - பகை வரை. மலையும்படி - 


“மயங்கும்‌ வண்ணம்‌. அலையும்பொருகண்‌ - 


கடலையும்‌ பொருதுகின்ற கண்களை யுடைய. 
புனம்‌ - தினைக்‌ கொல்லை. 


302. மெய்க்கும்‌ - மெய்ச்சுகின்ற. துடி - 


உடுக்கையொத்த. முனியேல்‌ - சினக்‌ கேல்‌. 


உய்க்கும்‌ - பிழைப்பிக்கும்‌. நெறி - மார்க்கம்‌. 
அவமே - வீணாக. ஓம்பு - வளர்த்துகின்ற. 
அறியாமைக்கு - யாதொன்றுமறியாத 
பலியிடுஞ்‌ 


அறியாமை யாகிய தன்மைக்கு. வண்டுயர்‌ - 


ஆட்டைப்‌ செய்கைக்கு, 
வளமாகியதுன்பம்‌. ட: ப 

303. பொன்‌ஆர்‌ இலக்குமியைப்‌ : 
போலும்‌ பொருந்திய தலைவியினது. புலர - 
நீங்க. வெறியை - 
ஆருளத்தின்‌ - அரிய. மனத்‌ தினது. தபு 
நிகழ்ச்சி. 

304. வரைக்கு - மாலைக்கு, ஒருவன்‌ - 


சன்னத மாடலை, 


206 


ஒப்பற்ற தலைவனது. கரதீதாமரை யில்‌ - 
கையினிடத்துள்ள 
விழித்தாமரைகள்‌ - 
தாமரைமலர்கள்‌. குவிய - விருப்பத்‌ தோடு 


தாமரை மலரில்‌. 


கண்களாகிய 


குவிந்து செல்ல, தரத்தால்‌ - தன்மையினால்‌. 
அரிவாய்‌ -பெண்ணே. பெறுதி - பெறுவாய்‌, 


தருதும்‌ - தருகின்‌ றோம்‌. உரத்தால்‌ - 


வலிமையோடு, 
- உவந்தனள்‌ - மகிழ்ந்தாள்‌. 
305. பிழியோடு - மதுவானது ஓடுகின்ற. 


அலங்கல்‌ - மாலையை யுடைய. பிறங்கல்‌ - 


நயனம்‌ கண்களை, 


மலை, குழி - குண்டு, வனி - தாம்பிரவர்னி, 
குடைய - நீராட, உந்திச்சுழி - கொப்பூழாகிய 
சுழி. இகல்‌ - பகைக்கின்ற, தொடர்ந்து - 
பின்பற்றி? ௮ணங்கை - தெய்வப்‌ பெண்‌ 


போலுந்தலைவிமயை: பழி யோடு - 


தீமையோடு, பார்‌- பூமி, மன்னன்‌ - தலைவன்‌. 


306. காரானையன்ன - மேகத்தை யுங்‌ 
காமதேனுவையுமொத்த, ஓரானை - ஒரு 
யானை, உரத்தானை - வலிமை பொருந்திய 
கச்சை. கொங்கையீரானை - தனங்களாகிய 
இரு யானை, இகறா - பொருத, தடிந்து - 
வென்று, சீரானை - சிறப்பையுடைய 
தலைவனை. ப 

307. படர்ந்த - விரிந்த. பசப்.ப - பொன்‌ 


போலும்‌ புள்ளிகளைக்‌ கொள்ள, அரும்ப - 


, உண்டாக. மிடைந்தனள்‌ - வருந்தினாள்‌. 


கோலும்‌ - சூழ்ந்த, ஏலும்‌ - பொருந்திய. உற்றது 
- சம்பவித்தது. 

308. நாவொன்று - நாவினிடத்துப்‌ 
பொருந்திய, காவொன்று - சோலைபயைப்‌ 
போலும்‌ பொருந்திய. கூந்தலை - முடி 


யையுடைய தலைவியை. காமன்‌ - 
மதனையொத்த தலைவன்‌. பூவொன்று - ஒரு 
புஷ்பத்தை, புனவிடை - ஆற்றினி டத்து, 
மந்தமாவொன்று- ஒரு யானையை, 


மருவினனாம்‌ - தழுவினானாம்‌. 


 துளிப்பணி - 


309. அண்ணால்‌ - தலைவனே. அவனி - 
பூமி. ஏகுதி - செல்வாயாக. 


370. ஆவா - ஆ ஆ, உலுத்தர்‌ 


உலோமபிகள்‌, அடர்ந்து -நெருங்கி, வேவா 
_ விருக்கும்‌- வேகும்‌, வெவ்வழற்பாலை யின்‌ - 
. வெவ்விய சூட்டையுடைய பாலை நிலத்தில்‌. 


- மேவரிது - செல்ல முடியாது. மாவார்‌ - 


பெருமை பொருந்திய. 

317. உள்ள - நினைக்க, மா - பெரிய, 
உறுத்த - கோபித்த, விள்ள - பேச, கலி - 
தரித்திரம்‌, தழல்‌ - சூட்டையுடைய. 

312. விடம்‌ - நஞ்சையுடைய, வாளரவு - 
ஒள்ளியசர்ப்பம்‌, தொட -இண்ட, ஆவி - உயிர்‌, 
பரற்பாலை-பரற்கற்களையுடைய 
பாலைநிலம்‌, துணிந்த. - செல்லும்படி 


திடமாய்ச்‌ சொன்ன, கடவாது - கடக்கா மல்‌, 


பொன்‌ - இலக்குமியையொத்த்‌ தலைவி, 


கைவர - கிடைக்க, பஃறிடவா ரணம்‌ - பல 
வன்மையை யுடைய யானைகள்‌. 

313. தடமும்‌ - வாவியையும்‌, வரையும்‌ - 
மலையையும்‌, பயில்‌-பழகிய, மனையும்‌ - 
வீட்டையும்‌, வசை - நிந்தை, மாற்ற லரும்‌ - 
பகைவரும்‌, புனையும்‌ - அலங்கரியாநிற்கும்‌, 
போதனை - போப்பு. 

314. வெளிப்பணி - புறவணி, மெய்ப்‌ 
பணி - உண்மையணி, உடலணி. நானொ 
ளிப்பணி - நாணகமாடிய ஒள்ளிய அணி. 
களிப்பணி - சந்தோஷத்தை யணிந்த. 
மதுத்‌ திவலையையும்‌ 
ஆபரணங்களையுமுடைய. 

3175. நாணொன்று - நாணமாகிய 
வொன்று. நலத்தது - நன்மையையுடை யது. 
நாணத்தினிடத்தும்‌, 
பூணொன்று - பூணாகப்‌ பொருந்திய, வாய்மை 


நாணகத்தும்‌ - 


- உண்மையையுடைய, சேணொன்று - 
பொருந்திய, 
பொன்னார்க்கு - இலக்கு மியையொத்த 


மேகத்தைப்‌ போலும்‌ 


207 


பெண்களுக்கு, தேயத்தும்‌ - தேசங்களிலும்‌. 

316. அலரும்‌ - பழிச்சொற்களும்‌, பாரோர்‌ 
- உலகத்தாரது; பழியும்‌ - தீமையும்‌, பலிப்ப - 
பலிக்க, படர்வல்‌ - செல்லுவேன்‌, காரோடு - 
மேகத்தோடு, இகல்‌ - பகைக்கின்ற, தீச்சுரம்‌ - 
கொடிய பாலை நிலம்‌. 

317. அமளி - படுக்கை. கணை - அம்பு. 
கூர்த்த - மிகவுங்கோபித்த, பழி - நிந்தை, 
தோய்குழற்கு - தங்கிய கூந்தலையுடைய 
தலைவிக்கு, உன்னலர்‌ - பகைவர்‌, துன்னும்‌ - 
நெருங்கிய, எல்‌ - என்பு, சுரம்‌ - பாலை நிலம்‌, 
தீயது - கொடியது. 

378. மிஞ்சா - அதிகரியாத, உந்தி - 
கொப்பூழ்‌, பஞ்சா - பஞ்சைப்‌ போலும்‌, 
மஞ்சாய்‌ - மேகமர்க, அஞ்சாது - பயப்‌ 
படாமல்‌, அளித்தி - காப்பாற்றுவாயாக, ஐயா 
- ஐயனே. 
ப 3219. அழைத்துக்‌ 
கொடுக்கும்‌, சேப்பிட்ட - சிவப்பை யேற்றிய. 


கூப்பிட்டுதவும்‌ 


நிற்சினந்தவர்‌ - உன்னைக்‌ கோபித்தவர்களது. 
ஆப்பிட்டு - ஆப்புப்‌ போட்டு, அளவிட்டு - 
மொழிக்கு - 
பழிச்சொற்களுக்கு, காப்‌ பிட்டு - காவவிட்டு, 


கணக்கிட்டு, அலர்‌ 
கடுகுவல்‌ - விரைந்து வருவேன்‌. காய்சுரம்‌ - 
காய்ந்த பாலை நிலம்‌. 

320. ஆர்ந்த - நெருங்கிய, கலந்தனம்‌ - 
சேர்ந்தோம்‌, கவிஞர்‌ - புலவர்‌, முன்றில்‌ - 
முற்றம்‌, கனற்சுரம்‌ - ௮க்கினிம௰மான பாலை 
நிலம்‌. 

321. கல்‌ - கல்லினால்‌, தேய - தேயப்‌ 
பட்ட, அலரடி - தாமரைமலர்‌ போலும்‌ 
பாதங்கள்‌, கன்றிய - பதனழிந்தன, மேனி - 
உடல்‌, களைத்தது - சோர்ந்தது. விற்றேர்‌ - 
வில்லு மொப்பாதலைக்‌ கருதியாராய்‌ கின்ற, 
நுதல்‌ - நெற்றியையுடைய, மறு வேந்தர்‌ - 
அன்னிய குற்றேவல்‌ 
அடிமைத்தொழில்‌, சலிப்பு - தளர்ச்சி. 


அரசர்கள்‌, 


322. எய்திட்ட - அடைந்த, இன்னல்‌ - 
துன்பம்‌, அற - நீங்க, ஏற்றவர்க்கு - யாசித்‌ 
தவர்க்கு, பெய்திட்ட - கொடுத்த, பொற்கை - 
பொன்னைக்‌ கொண்ட கை யையுடைய. 
கொய்திட்ட - கொய்த, குந்தம்‌ - குருந்த மலர்‌, 
கொண்டையில்‌ - கூந்தலில்‌, செய்திட்ட ம 
செய்த. -: 

323. கொண்டல்‌ - மேகம்‌. வானகம்‌ - 
தேவலோகம்‌. ஊன்‌ - தசை. வேங்கை - புலி. ப 
எண்கு -கரடி. உலாவரும்‌ -உலாவும்‌. கான்‌ - 
காடு. கலந்தவர்‌ - சேர்ந்தவர்‌. 2 

324. போது - சூரியன்‌. போந்த - வந்த. 
மலர்மாது - தாமரை மலரிலிருக்இன்ற 
போலுந்‌ 
அயர்ந்தனள்‌ - சோர்ந்தாள்‌. தீதோவ - தீமை 


இலக்குமியைப்‌ தலைவி. 
நீங்க. அயின்று - உண்டு . 

325. கூர்‌ - கூரிய. கட்கோலம்‌ - விழியை 
யுடைய அழகிய தலைவியும்‌. தூரம்‌ - துலை. 
தோய்குன்றம்‌ - தங்கிய மலை. ஆரம்‌ - மாலை. 
ஈரம்‌ - குவிர்ச்சி. வனி - தாம்பிரவர்ணி. 

326. வேலையும்‌ - அயிலையும்‌, கடலை 
யும்‌. காவியும்‌ - நீலத்தையும்‌ போல, வேயும்‌ - 
நிற்கும்‌. 
மாலையோடு. தோய்‌-தங்கிய. சாலையும்‌ - 


அணியா மலர்மேல்‌ - பூ 
மரங்களடர்நீத பாதையும்‌. வன்னியும்‌ - 
தாம்பிரவர்ணி நதியும்‌. வாவியும்‌ - 
தடாகங்களும்‌. 

327. ஆயமும்‌ - தோழிமார்‌ கூட்டமும்‌. 
அழிதர - கெட. தேயம்‌ - தேசம்‌. வாசம்‌ - 
வாழ்க்கை. ஆருயிர்‌ - அரிய உயிர்போலுநீ 
தலைவி. சூழ்ச்சி - ஆலோசனை. 

3:28. - திசைக்கும்‌ 


வண்ணம்‌. வம்பு - வீண்‌ வார்த்தைகள்‌. 


மலையும்படி 


விலையும்‌ - கிரயத்தையும்‌. மெல்லியல்‌ - 
மெல்லிய இயல்பினையுடைய தலைவி. 
எண்சிலையும்‌ 2 அட்டகுல பருவதமும்‌, 


குலையும்‌ - ஒழுங்குகெடும்‌.' 


208 


329. தாரு - கற்பகம்‌, மான - ஒப்ப. 


ஆருயிரை - அரியவுயிர்‌ போலுந்‌ தலை வியை... 


தமிர்த்து - வளர்தீது. இன்னலை - துன்பத்தை. 

330. ஏங்குற - ஏங்கும்படி. முன்றில்‌ - 
முற்றம்‌. எட்டுப்‌ பொன்னையும்‌ - அட்ட 
லக்குமிகளையும்‌. வேட்ட - மணந்த. பொலம்‌ 
- அழகிய. மோசம்‌ - தவறு. 

331. சிந்திப்பதற்கு - இயானிப்பதற்கு. 
சந்திப்பதற்கு - அடைவதற்கு. வந்தப்ப தற்கு - 
சார்வதற்கு. 

392. சுரம்‌ - பாலை. இரு - அழகிய. காளை 


- காளைப்‌ பருவதீதையுடைய தலைவனது, 


பேண - விரும்ப. கரந்தனள்‌ -மறைந்து 


சென்றாள்‌. ஒன்னார்‌-பகைவர்‌. 
நாண-வெட்க. கடி.ந்த - ஒழித்த. நளினம்‌ 
இங்கிதத்தையுடைய. .கதிக்கும்‌ - ஓங்கா 
நிற்கும்‌. புணர்‌ - நெருங்கிய. நென்னற்‌ 
போதகத்து - நேற்றையப்போது. 
ப 333. மதலாய்‌ - மகவே. இசைவின்‌ - 
பொருத்தமாக. தோடம்‌-தவறு. நவினம்‌ - 
இங்கிதத்தையுடைய. பொலிந்த - சிறந்த. 
கடும்பரல்‌ - கொடிய திரளைக்‌ கற்களை 
யுடைய. கரந்தனள்‌ - மறைந்து சென்றாள்‌. 
344. பன்னாள்‌ - பலதினங்களாக. தவங்‌ 
கிடந்து 
. யிருப்பாகவிருந்து. அங்கம்‌ - உடல்‌, ஒன்னார்‌- 


புண்ணியஞ்‌ செய்வதிலேயே 


பகைவரது. மன்னாய்‌- அரசனாக. 

335. ஊன்‌ - தசை. அயில்வலத்தோன்‌ - 
வேலைத்‌ தாங்கிய வலக்கையை யுடையோனான. 
கான்றாழ்‌ - நீரைக்கக்கி யாழ்ந்த. ஈன்றாள்‌ - 
பெற்றவளாகிய. தாழ்‌ - பிற்புறந்‌ தாழ்ந்த. 

330. அமுதும்‌ - அன்னமும்‌. பரிந்து - 
அன்புற்று. காலோடு - பாதங்களோடு. 
கலந்துற - சேர்ந்துவர. மேலோடு - மேலே 
யோடுகின்ற. கொடியே - காகமே. கரைவாய்‌ 


- கத்துவாய்‌... 


397. வரம்‌ - ஆசீர்வாதம்‌. மணி - அழகிய. 
வரையின்‌ - மலையினது. அவன்‌ - அந்த 
ஷம்சுத்தாசீனென்பான்‌. தோய்ந்த - தங்கிய. 
வளத்திரம்‌ - செல்வ நிலைமை. அளியின்‌ - 
அவன்கிருபையின்‌. 

398, மலிகனற்கான்‌ - மிகுநீத நெருப்பை 


யுடைய பாலை. குழையும்படி-வாடும்‌ படி. 


அறக்கோன்மையினால்‌-தருமத்தைக்கொண்ட 
இராச நீதியினால்‌. விழையும்‌ ட விரும்பா 
நிற்கும்‌. வியன்‌- பெரிய. அனிச்சமும்‌ - 
அனிச்சப்‌ பூவும்‌. தாவ - ண்ட. : 

209. அமுதம்‌ - சாதம்‌. பைம்பாவையை - 
பசிய சித்திரப்‌ பதுமையை. மார்‌ - மார்‌ பினது. 
மேலோடு - மேற்புறத்தோடு. விழிநீர்‌ - 
கண்ணீர்‌. உகுக்கும்‌ -சிந்துகின்ற. மெல்லியல்‌ 
- மெல்லியதன்மையுடைய தலைவி. மிளிர்‌ - 
பிரகாசிக்கின்ற. மாலோடு - வேட்கையோடு. 
வல்வினை - வலிய பாதகம்‌. ப 

340, இற்புலி - பூனையை. ஏக்குற்று - 
ஏங்கி. அழுங்கி - வருந்தி. இரங்குமவள்‌ - 
அழகா நிற்குமத்தலைவி. நற்புலி - நல்ல 
புலியை, நண்ணலர்க்கு பகைவர்க்கு. 
பொற்புலி - அழகிய வேங்கை. கல்‌ - இரளைக்‌ 
கற்கள்‌. புலியுற்ற - சேர்ந்துற்ற. 

341. ஏங்கும்‌ - அழுவாள்‌. விழும்‌ - 
பூமியில்‌ விழுவாள்‌. எழும்‌ - எழுவாள்‌. 
எம்மனை - எமது தாய்‌. எங்கெனும்‌ - 
எங்கேயென்று கேட்பாள்‌. இன்னல்‌ - துன்பம்‌. 
சுவாசத்தையுள்ளிழுத்‌ துப்‌ 
பூரிப்பான்‌. கரையும்‌ - பதனழிவாள்‌. மெலியும்‌ 


வீங்கும்‌ - 


- தளர்வாள்‌. உலையும்‌ - கலங்‌ குவாள்‌. சுகிர்தம்‌ 
- இன்பத்தையுடைய. பாங்கும்‌ 


பக்கத்தையும்‌. கழங்கும்‌ -கழற்‌ சியையும்‌. 


பாவையும்‌ - சித்திரப்‌ பதுமை யையும்‌. 


பூவையும்‌ - நாகணவாய்ப்‌ புள்ளையும்‌. அனை 


- தாய்‌. 


209 


342. வெப்பால்‌ - சூட்டினால்‌. அவிந்த - 
வெந்த. எப்பால்‌ - எந்தவிடத்தில்‌. இன்னே - 
்‌ இப்பொழுதே. கொணர்வல்‌ - கொண்டு 
வருவேன்‌. உரவோன்‌ - அறிஞனான. தப்பாது 
-தவறாது. அமர்‌ - இருப்பாயாக. ப 

343. அடைவான்‌ - சேரும்பொருட்டு. 
சடத்தீர்‌ - 
வண்மைக்கு - கொடைக்கு. ஓண்மைக்கு - 
பிரகாசத்திற்கு. அயில்‌ - வேலையுடைய. 
“மயில்‌ - மமில்‌ போலுஞ்‌ சாயலையுடைய 
தலைவி. 

ம42. தனக்கல்லது - தன்னையன்றி. 
நலம்புரி - நன்மையைச்‌ செய்கின்ற. குலம்புரி 
_-. கூட்டத்தைக்‌ காப்பாற்றும்‌. அல்‌ - 
அந்தகாரத்தை யொத்த. அம்புரி - அழகைச்‌ 
செய்கின்ற. 

325. பொன்மாது - இலக்குமி. அவர்க 
- புண்ணியப்பயன்‌. தாவ - தாவிய. 


346. கல்லென்று-கல்லென்று சொல்‌. 


லும்படி. அடர்ந்த - இறுகிய. வல்‌ -. சூதாடு 
கருவி. மூகிலை - மேகத்தை. செல்‌ - அகல்‌ 
வாயாக. வஞ்சம்‌ - கபடத்தையுடைய. குரவே 
- குராமரமே. 

287. பூவில்‌ - அனிச்சமலரில்‌. படர - 
நடக்க. ௮அம்போருகம்‌ - தாமரையை யொத்த. 
தாவில்‌ :- தலத்தில்‌. தவக்‌ குறையோ - 
புண்ணியக்‌ குறைவோ. நளினம்‌ - 
இங்கிதத்தையுடைய. காவில்‌ - சோலையில்‌. 
களி - மகிழ்ச்சியைய/டைய. ப 


948. பேடும்‌ - பெட்டை யன்றிலும்‌. அதர்‌- - 


வழியில்‌, ஒன்றிய - ஒன்றுபட்ட. உள்ளத்தின்‌ - 
மனத்தோடு. ககனும்‌ - ஆகா யமும்‌. துன்றிய - 
நெருங்கிய. 


வென்றியன்‌ - வெற்றியை 


யுடையோனான. கன்றிய - பதனழிந்த. இங்ஙன்‌. 


- இவ்‌ விடத்தில்‌. கவலவைத்து - சவலைப்‌ 


படும்படி வைத்து. 


தேகத்தை யுடையவர்களே. . 


தலைவனும்‌. 


389. தார்‌ - மாலை. வார்‌ - கச்சு. பேர்‌ - 
ர்த்தி. வேந்தர்‌ - அரசர்களது. பகை - 
விரோதிகள்‌. சூரூடை - துன்பத்தை யுடைய. 
கான்‌ - பாலைநிலம்‌. 

350. மான்‌ - மான்‌ போலும்‌. மலைந்த : 
தல்லால்‌-இகைத்ததன்றி. நானா -யானாக. ' 
நவில்வல்‌ - சொல்லுவேன்‌. ஊனார்‌-தசையைப்‌ 
பொருந்திய. அயில்வலத்‌ தோன்‌ - வேலைத்‌ 
தாங்கிய வலக்கையை யுடையோனான. 
அனைக்கு - தாய்க்கு. ' ப 

351. துருவா - பபால்‌: என்றாய்‌ - எனது . 
அன்னையே. திரு - அழகிய. சேயொடு - 
தலைவனொடு. நன்கொருவா - நன்மை 


நீங்காத. உறவிலர்‌ - பகைவரது. வாழ்வு - 


இருக்கை. அருவா - குன்றாத. 


252. ஆடும்‌ - விளையாடுகின்ற. வண்டல்‌ 
- சேறு. தடம்‌ - சோலை. குன்று - மலை. கூண்ட . 
- கூட்டமுற்ற. திறல்‌ - வெற்றியையுடைய. 
பெருமான்‌ - பெருமையிற்‌ சிறந்தோனான. கிரி 
- மலை. நாடும்‌ - விரும்‌.பிய. பதி - ஊர்‌. 
23, நாண்‌ - வெட்கம்‌. நாடி - எண்ணி. . 
அற்பில்‌ அன்போடு. அண்ணலும்‌ - 
பொற்பில்‌ - அழகினால்‌. 
பொலிந்த - சிறந்த. 
354. மண்டு - நெருங்கிய. அனல்‌ - 
நெருப்பையுடைய. மருவுற - சேர. தெவ்‌ ன்‌ 
பகைவரது. பண்டனம்‌ - போரை. அண்டு - 
நெருங்கிய. அனம்‌ - அன்னம்‌. 
355. அழுங்கல்‌ - வருந்தேல்‌. பொன்னாள்‌ 
இலக்குமியையொத்த தலைவி. நன்னாள்‌ - 


நல்ல தினம்‌. 
356. ஓதுறும்‌ - சொல்லாநிற்கும்‌. தடத்து - 
மலையினிடத்து . மாதுறும்‌ ம்‌ 


தலைவியையடைந்த. மாணிழை யோடு - 


பெருமை பொருந்திய ஆபரணத்தைத்‌ தரித்த 


்‌ தலைவியோடு. போதுறுமோ - வருவானோ. 


2109 


-புக்குறுமோ - போவானோ. ஏதுறும்‌ - என்ன 
செய்வான்‌. அயிலாய்‌ - வெறியாட்டாளனே. 

357. நயந்து - விரும்பி. அளித்தார்‌ தம்‌ - 
பெற்றவர்களது. மணம்‌ - விவாகம்‌. இயன்ற - 
பொருந்திய. தனி - ஒப்பற்ற. ௮ம்‌ - அழகிய. 
எய்துவது - சார்வது. 

558. மால்‌ - வேட்கை. அம்மணம்‌ - 
அழகிய விவாகம்‌, நிர்வாணம்‌. ஒற்றர்‌ - 
தூதுவர்‌. குவட்டில்‌ - மலையினிடத்து. சூல்‌ - 
கருப்பம்‌. எங்ஙன்‌ - எவ்வாறு. 

359. துளிக்கும்‌ - மதுவைப்‌ பொழியும்‌, 
வித்தகர்‌ - அறிஞர்‌. சதன்‌ - பார்த்து. 
. களிக்கும்‌ - மகிழும்‌. 

360. எந்தமர்‌- எமது உறவினர்‌. இருங்குமு 
- பெரிய கூட்டத்தினது. நாப்பண்‌ - நடுவில்‌. 
கந்தமர்‌ - சங்கைப்‌ போலுந்தங்கிய. கந்தரம்‌ - 
கழுத்தை யுடைய. வேட்ட - மணந்த. அமர்‌ 
கண்ட - போரைச்‌ செயித்த. நுந்தமர்‌ - உமது 
உறவினர்‌. நுவலுதி - சொல்லால்‌. 

361. தணந்தே 


பகைவர்‌. தேர்க்கணம்‌ - இரதக்‌ கூட்டம்‌. 


- பிரிந்து. சாரலர்‌ - 


நிணம்‌ - கொழுப்பு. 

362. சூல்‌ - கருப்பம்‌. வான்‌ - மேகம்‌, 
உறவாதியர்‌ - பந்துக்கள்‌ முதலானோர்‌. நோ - 
துன்பம்‌. பாழ்ஞ்சுரம்‌ - செயற்கை யற்ற பாலை. 
அயராது - மறக்காமல்‌. 

363. கூவி - கூப்பிட்டு. அழுங்கும்‌ - 
வருந்துகின்ற. அனைக்கு - தாய்க்கு. ஓவில்‌ - 
மாறாத. 

364. 
யையுடைய தலைவனது. கனற்பெறி 


அக்கினிப்‌ பொறிகளை. செல - செல்ல. 


ஆண்டகை - ஆண்டன்மை 


_ மூன்னலர்‌ - பகைவர்‌. என்பு - எலும்பு. 
. 365. பூசற்கு - போருக்கு. பேசற்‌ கரும்‌ - 
சொல்லுதற்‌ கருமையான. அயில்‌ - வேல்‌. மழு 


- பரசு. கோதண்டம்‌ - வில்‌. கணை - அம்பு. 


"தெய்வப்பெண்‌ 


வீசற்கென - வீசுவதற்கென்று. எந்தையர்‌ - 
எமது தந்தையர்களான மறவர்கள்‌. பல்‌ - பல. 
குவிந்தன - குவிந்தாற்‌ போலும்‌. இரதத்தை - 
தேரை. 

366. நிதியில்‌ - திரவியத்தினால்‌. நிமிர்‌ - 
ஓங்கிய. மதியில்‌ - சந்திரனைப்‌ பார்க்கனும்‌. 
பொதி - மூட்டை. அனைவேன்‌ - ஒப்பா 
வேன்‌. போந்த வர்க்கு - வந்தவர்க்கு. 

467. நாட்டத்து - எண்ணத்தினால்‌. 
மன்னுயிர்‌ - நிலைபெற்ற சீவர்களை. தரியலர்‌ 
- பசைவர்‌. இன்‌- இனிய. எரியழல்‌ - எரிகின்ற ' 
அக்கினி. 

268. அமையாத - அடங்காத. அலர்மணம்‌ 
- பூமணம்‌. ஆர்ந்த - பொருந்திய. மணம்‌ - 
விவாகம்‌. ஆர்‌- யாவர்‌. (ஒருவருமிலர்‌.] களி - 
மகிழ்ச்சி. ஆதரிக்கும்‌ 
இமையாத - மூ.டி.விழியாத. 

309. தன்றுயர்‌ - தமது துன்பத்தை. 
நோக்கார்‌ - கருதார்‌. இரும்பிணிக்கு - பெரிய 
நோய்க்கு. இன்னமிழ்து - இனிய மருந்தை. 
உயர்‌ - உயர்ந்த. நேர்நீதனை - வேண்டினாய்‌. 


காப்பாற்றும்‌. 


வாழி - நீவாழக்கடவாய்‌. 

_ 870. மணியொளி - ஒன்றைவிட்‌ டொன்று 
பிரியாத இரத்தினமு.ம்‌ அதன்‌ பிரகாசமும்‌. 
மலர்மணம்‌ - பூவும்‌ அதன்‌ வாசமும்‌. மரநிழல்‌ 
- மரமும்‌ அதன்‌ நிழலும்‌. அ௮ணியொளி - 
ஆபரணங்களின்‌ பிரகாசம்‌. வாய்ந்த 
சிறக்கப்பெற்ற. அணங்கொரடு - 
போல்‌ பவளாகிய 
தலைவியோடு. அண்ணல்‌ - பெருமையிற்‌ 
சிறந்ததலைவனே. என்றூழ்‌ - சூரியன்‌. பணி - 
வணங்குகின்ற. ஒளி - காந்தியை யுடைய. முடி 
- இரீடத்தைக்‌ கொண்ட. நணி - அடைந்து. ஒளி 
போல்‌ - அச்சூரியனைப்‌ போல்‌. வாழி - 
பல 


வாழக்கடவாய்‌. பல்லாண்டு - 


வருடங்கள்‌. 


217: 


371. மானார்‌ - பெண்களது. அலரும்‌ - 
அலரும்‌ - புஷ்பப்‌ 
பாணங்களும்‌. ஆர்பொழுது - பொருந்து கின்ற 


பழிச்சொற்களும்‌. 


சமையத்தில்‌. ச௫த்தது - பொறுத்தது. கானார்‌ - 
நிறைந்த. 
. மாலையையுடைய. கனகம்‌ - பொன்‌. 

372. . தணநீதனரேனும்‌ நீங்கினா 
மனத்தினிடத்து. 
தன்னிலை - தமது நிலையை. பொன்‌ - 


வாசனை அலங்கல்‌ 


ராயினும்‌. உள்ளில்‌ - 


இலக்குமி. நிலைவாழ்‌ - நிலையாக வாழ்‌ 
கின்ற. ஏது - யாது. 
373. மருப்பும்‌ - யானைத்‌ தந்தத்தையும்‌. 


பொருப்பும்‌ - மலையையும்‌. மருட்டிய - 


மருளும்படி செய்த. மயனெருப்பும்‌ - 


மையலாகிய தீயும்‌. விருப்பும்‌-ஆசையும்‌. 
அரு.ப்பும்‌ - அரும்பா நிற்கும்‌. இருப்பும்‌ - 
இருக்கையும்‌. 

374. பொன்‌ - இலக்குமியையொத்த 
தலைவி யினது. அகத்தாமரை - இதய 
கமலத்தில்‌. அவன்‌ - அத்தலைவன்‌. மின்னகத்‌ 
தாமரை - காந்தியைத்தன்னிட மாகக்கொண்ட 
தாமரை மலரைப்‌ பாண மாகவுடைய. 
பன்னகத்தாம்‌ - பாம்பினது படத்தையொத்த. 
அரை - நிதம்பத்தை யுடைய. பாக்கியம்‌. - 
அதிர்ஷ்டம்‌. 

374. இல்லறம்‌ 
நல்லறம்‌ - நல்லாச்சிரமம்‌. இயம்பும்‌ - 
சொல்லுகின்ற. அற - முழுவதும்‌. ஆய்நீ தனை 
- தெரிந்தாய்‌. மல்லற - வன்மை யானது கெட. 
மாய்க்கும்‌ - கொல்லும்‌. பல்லறம்‌ - பல 
ரவ கனக்‌. ஆற்ற - செய்ய. படர்தரும்‌ - 
நினைத்தாள்‌. 

476. மாநிதி - பெருமை பொருந்திய 
சங்கநிதி பதுமநிதி. கனம்‌ 
போலும்‌. இனமா - பெண்கள்‌ கூட்டமா. 


அருந்ததி - அருந்ததியா. தராசகம்‌ - துலாக்‌ 


- மேகத்தைப்‌ 


, செல்லுகின்ற. 


- இல்லாச்சிரமம்‌.- 


கோலினிடத்து. வானளவு - ஆகாயம்‌ வரை. 

377. அரவு - சருப்பம்‌. ஒல்கிய - தளர்நீத. 
அல்குல்‌ - நிதம்பம்‌. இரவு - யாசகம்‌. இனியன 
- இனிய வார்த்தைகளை. இனம்‌ புரந்தும்‌ - 
உறவினரைக் காத்தும்‌. வர வறிநீது - வரவைத்‌ 
தெரிந்து. ஏற்றும்‌ - செலவை மேற்கொண்டும்‌. 
மதித்தனள்‌ - கணித்து நடத்தினாள்‌. நல்லறம்‌ - 
நல்ல இல்லாச்சிரமத்தை. உரவு - வலிமை. 

378. வன்மறம்‌ - பகைவரது கொடிய 
வீரத்தை. தாழ்த்தும்‌ - குறைக்கின்ற. செல்‌ - 
ப மறந்தாங்கு-கோபத்தைக்‌ 
கொண்ட. உளை - பிடர்மயிரையுடைய. 
தே௫ியந்தேர்‌ - குதிரை கட்டிய அழகிய தேர்‌. 
அன்னை - தாயே. மல்‌ - போரை. அல்லின்‌ - 
இரவில்‌. என்‌ - எதை. உறும்‌ - வரும்‌. 

379. எள்ளும்‌ - எள்ளளவும்‌. இகவா - நீங்காத. 
துள்ளும்‌ - மறிகின்ற. மறி - மான்‌ போலும்‌. 
சூளைமின்னார்‌ - பரத்தையர்‌ களது. முன்றில்‌ - 
முற்றத்தில்‌. தோய்ந்து - தங்கி. உள்ளும்‌ - கருதா 
நிற்கும்‌. புலவிக்கு - ஊடலுக்கு. 

380. நலம்‌ - இன்பத்தை. கூண்டு - தழுவி. 
கூர்ந்து - மகிழ்ந்து. இனைந்தாய்‌ - 
வருந்தினாய்‌. நேரலரை - பகைவரை. சிறையா 
- தூரவலாக. பிறை - அர்த்தச்‌ சந்திரனைப்‌ 
போலும்‌. நுதல்‌ - நெற்றி. 

381. ஆர்பவரில்‌ - உண்பவரைப்‌ போல. -: 
பரத்தையலர்‌- அன்னியவே சையர்கள்‌. ௫௭ர்‌ - 
சேரி. ஆனாது - கெடாமல்‌. கான்‌ - வாசனை. 

382. மனையறம்‌ - இல்லறம்‌. பேணி - 
காத்து. மகிழ்நர்‌ - தலைவரது. பினை - 
பின்னை. அறம்‌ - புண்ணியம்‌. ஏது - யாது. 
பேணலர்தம்‌ - பகைவர்களது. வினையற - 
செயலொழிய. நினை- உன்னை. அறமாதென 
- புண்ணியமாதென்று சொல்ல. நேரரிது - 
நினைக்கலாகாது. 


383. பானாறும்‌ - பாலைப்‌ போலும்‌ 


212 


பரிமவிக்கின்ற. பற்றலர்‌ பகைவரது. 
மெய்யூன்‌ - உடலினிடத்துள்ளதசை. நாறும்‌ - 
நாறுகின்ற. கடைத்தாங்கு - கிட்டினாற்‌ 
போலும்‌. ஆனாத - கெடாத. செவ்வணி - 
செவ்விய ஆபரணங்களை. ஐயோ - அந்தோ. 
அவர்‌- அப்பரத்தையர்‌. 

384... பூமகளாய்‌ - பூமாதேவியாக. 
புறத்தமைந்த - வெளியிற்றங்கிய. கோம 
களாய்‌ - ௮ரச செல்வியாக. கொள்கை - 
கோட்பாடு. நாமகள்‌ - கலை மகளையுடைய. 
நலத்த - நன்மையைக்‌ கொண்ட. போமகளீர்‌ - 
போகின்ற பெண்களே. 

385. பொன்னார்‌ - பொன்போலு மகரந்‌ 
தங்கள்தங்கிய. கமலம்‌- தாமரையிலிருக்கின்ற. 
பொலன்‌ - அழகிய. திரு - இலக்குமியை 
. யொத்ததலைவி. ஏவும்‌ - ஏவிய. பூவைமொழி 
- திளி போலும்‌ வார்த்தையையுடைய. 
விரைந்தனர்‌ - விரைந்து வந்தார்‌. மேவலரை - 
பகை வரை. தன்னாளென - தனதடிமைக 
ளென்று. பணிப்போன்‌ - பணியச்‌ செய்‌ 
வோனான. அன்னாய்‌ - தாய்‌. 

986. உள்ளாது - நினையாமல்‌. ஒறுத்து - 
வெறுத்து. எள்ளாது - தள்ளாமல்‌. இற்‌ கடை - 
வீட்டின்றலை வாயலில்‌. ஏற்ற வர்க்கு - 
யாசித்தவர்களுக்கு. இன்மை -. வறுமை. 
தன்மம்‌ - தருமம்‌. ப 
- பொருதாநிற்கும்‌. 
கடகரி - மதத்தைக்‌ கொண்ட யானையை 


987. முனையும்‌ 
யுடைய. அங்களையும்‌ - பரத்தையாகிய 
அப்பெண்ணும்‌. பல்லாண்டு - பல 
வருடங்கள்‌. வாழி - வாழக்கடவாள்‌. 

388. மன்னி பொருந்தி. ஆர்‌ 
அனுபவித்த. நவில்வது - சொல்லு வது. 
நானிலத்து - பூமியினிடத்து. 

389. வெண்டாமரை மகள்‌ - கலை 


மகளை. வெள்ளணி - வெள்ளிய ஆபர 


ணங்களை. தாரகையென - உடுவைப்‌ 
போலும்‌. ஒன்னவரை - பகைவரை. துண்டா 
விழுத்தும்‌ 


தொண்டா - அடிமையாக. எனை - என்னை: 


- கண்டமாக விழச்‌ செய்யும்‌, 


390. ஈன்ற - உயிர்த்த. மணியென - 
முத்தைப்‌ போலும்‌. மடம்‌ - மடப்பத்தை 
யுடைய. ஈன்று - பெற்று. நெய்யாடினள்‌ - 
நெய்தேய்த்து ஸ்நானஞ்‌ செய்தனள்‌. உலம்புரி 
- திரளைக் கல்லைப்‌ போன்ற. 

ட மி97. முன்னைத்‌ தவம்‌ - முன்னாள்‌ செய்த 
புண்ணியம்‌. முற்றியது - முடிந்தது. 

392. உயிர்த்தாளென - பெற்றா ளென்று. 
மாகுறைக்கு - பெரிய குற்றத்திற்காக. 
உயிர்த்தார்‌ - பெரு மூச்சுவிட்டார்‌. மனை - 


வீட்டை. மேதினிக்கு - பூமிக்கு. ௮ம்பகம்‌ - 


கண்ணையும்‌. உயிர்த்தாய்‌ - உயிரைக்‌ கொண்ட 
தகவு - தகுதியை. : 
உயிர்த்தாய்‌ - பெற்ற தலைவியே. தடையேல்‌ 
-தடுக்கேல்‌. எதிர்தந்திடற்கு - எதிரேற்பதற்கு. 

393. மையை - மேகத்தை. மணி - 
அழகிய. தழுவும்‌ - பொருந்தும்‌. பொது மகள்‌- 
- தேகத்தை. 
சகியேன்‌ - பொறுக்கேன்‌. சீலையில்‌ - 
துணியில்‌. 

394. இன்னிசை - இனிய கீதத்தை. 
மயக்குவதற்கு. துன்‌ - 
பாணனே. தொலை 


அன்னையையும்‌. 


பரத்தையர்கள்‌. மெய்யை 


மயக்காக்கற்கு - 
நெருங்கிய. பாண - 
தொலை - அகலுவாய்‌௮கலுவாய்‌. பன்னிசை 
- புகழுகின்ற கீர்த்தியை. நின்னிசை - உனது 
சங்கதேதேத்தை. வேண்டுவர்‌ - விரும்புவார்‌. 


எங்கையர்‌ - எமது தங்கையரான பரத்தையர்‌. 


நிகழ்த்துதி - பாடுவாயாக. 

395. அல்லெறி - அந்தகாரத்தையுந்‌ 
தனக்கொப்பாகாதென்று தைக்கின்ற. வார்‌ - 
நீண்ட. தளத்தின்‌ - சேனையினது. மல்லெறி - 


வன்மையை . யொழிக்கின்ற. வாகை 


213 


யர்‌-வெற்றியை யுடையோர்களது. எல்லெறி 
- பிரகாசத்தை வீசுகின்ற. எம்மான்‌ - எமது 
தலைவரது. பச்சைக்கல்‌ - பசிய விரத்தினக்‌ 
கல்லை. எறிவார்‌ - போடுவார்கள்‌. காய்ந்து - 
கோபித்து. 

396. துன்பிற்‌ கடைபடும்‌ - துன்பத்தினி 
றுதியிலுண்டாகும்‌. சூழ்ச்சியை - உபாயத்தை. 
பரவும்‌ - வணங்காநிற்கும்‌. தென்‌ 
சந்தோஷத்தினாற்‌ 
சிறப்புற்றேன்‌. இன்று - இல்லை. புன்றீ வினை 
- இழிந்த தீயசெயல்‌. 

397. இயல்பினரும்‌ - இயற்கை யுடைய 
வரும்‌. குறையேற்று -குற்றத்தைத்‌ தாங்கி. 
பொல்லா - தீய. விதிவழி - ஊழலாகிய 


பிற்பொலிந்தனன்‌ - 


பாதையில்‌. மல்லால்‌ - வலிமையினால்‌. 
அளிப்போன்‌ - காப்பவனான. நாண்மலர்‌ - 
. அன்றலர்ந்த தாமரை. 

298. கோலாகலம்‌ சம்‌ பிரமத்தை 
யுடைய. பெருமான்‌-பெருமையிற்‌ சிறநீ 
தோனான. மாலாகினைபோல்‌ - வேட்‌ கைக்‌ 
ஈது - இந்தச்‌ 


சமாச்சாரத்தை. மான்மருட்டும்‌-மானையு 


கொண்டாய்‌ போலும்‌. 


மருளச்‌ செய்யும்‌. சேலாரயில்‌ - கெண்டை 


மீனையும்‌ அரிய வேலையுமொத்த. சேயிழை 


- செவ்வியஆபரணத்தைத்‌ தரித்த. எங்கையர்‌ - 


எமது தங்கையரான பரத்தையர்‌. 
தேரில்‌-அறிந்தால்‌. கனலுவர்‌ - கோபிப்பார்‌. 

399. பழுக்கும்‌ - கனிகின்ற. படர்சுவை - 
விரிந்த மதுரத்தை. கொழுக்கும்‌ - மதக்கும்‌.. 
முழுக்கும்‌ - மூடிக்கொள்ளும்‌. 

400. மறுகுற - வீதியினிடத்துப்‌ பொருந்த. 
குழந்தையை. இறுகுற 
நெருங்கும்‌ படி. சேர்த்து - தழுவி. சிறுகுற - 
சிறுக. சமையம்‌ - சிகரத்‌ தையுடைய. குறுகுற 


மதலையை - 


- போக. கோடிளள்‌ - கவிழ்ந்தாள்‌. 


207. பணிவால்‌ - வணக்கத்‌ இனால்‌. 


அன்பால்‌ அன்போடு. சிரம்‌ 


தலையை. .பார்த்திபர்‌ - தலைவர்‌. மணி - 


அழகிய. வார்‌ - நிண்ட. சிலம்பு 
தண்டையணிந்த. மாற்றலரை - பகைவரை. 
துணிவாய்‌ - இதிடத்தோடு. பொரு 


-பொருதுகின்ற. தணி வாய்‌ - பொறுப்பாய்‌. 


.குறை - குற்றத்தை. 


402. களிறும்‌ - யானையும்‌. குரைபுனல்‌ - 
ஒலிக்கின்ற நீரையுடைய. "குறுகும்‌ - 
நெருங்கிய. புல்லும்‌ -தழுவிய. கணையும்‌ - 
அம்பையும்‌. வியன்‌ - பெரிய. ஒல்லும்‌ - 
இணங்கிய. ஒழிவாய்‌ - நீங்குவாம்‌. 

.. 803, அங்குறை - அங்கே தங்கிய. எங்‌ 


குறை -எமது குற்றம்‌. கொங்கு -வாசனை. 


_ தங்குறை - தமது குற்றத்தை. 


404. வெம்‌ - வெவ்விய. சூழ்ந்து - 
வளைந்து. உலைந்தாலும்‌ - வருந்தினா லும்‌. 
அருந்தாது - உண்ணாது. புனலூர - நீரைக்‌ 
கொண்டவூரையுடைய தலை வனே. 
பொதுமகள்பால்‌ - பரத்தையரி டத்து. தொல்‌ - 
பழமையான. வெல்லரும்‌ - 
வெல்லுதற்கருமையான. விளைவ துண்டோ 
- விரும்புவதுளதோ. மேலவர்‌ - அறிஞர்‌. 

. 805. கார்வர - மேகமானது தோன்ற. 
கனகம்‌ - பொன்னையுடைய. போர்‌ - யுத்தம்‌. 
புனல்‌ - நீர்‌. பொதுமகள்‌- பரத்தையர்‌. மீட்டு - 
திருப்பி. வாழி - வாழக்கடவன்‌. ட 

௪06. ஆவிக்கும்‌ - உயிர்க்கும்‌. உவந்து - 
மஇழ்ந்து. பாவிக்கும்‌ - பாவனை பண்ணும்‌. 
கேளிர்‌ -உறவினர்‌. சேவிக்கும்‌- வணங்கும்‌. 
பூபர்‌- அரசர்களது. சீவிக்கும்‌ - பிழைப்பிக்கும்‌. 
காதல்‌ - மோகம்‌. அன்னாய்‌ - தாயையொத்த 
பாங்கியே. தேர்ந்தனன்‌ - அறிந்தேன்‌. 

407. கலைக்கு - நூற்களை. அணியாக்கிய 
- அலங்காரப்‌ படுத்திய. விலைக்கு 
கிரயத்திற்கு. மெய்‌-உடல்‌. இதழ்‌ -அதரம்‌. 


214 


மின்னார்‌ - பரத்தையர்களது. மொய்ம்‌ புடை - 
வன்மையையுடைய. அண்ணல்‌ - தலைவரது. 
முண்டகத்‌ தாள்‌ - தரமரை மலரையொத்த 
பாதத்தை. அணியாக்கிய - ஆபரணமாக்கிய. 
2028. விதை - வித்து. உயிரனைத்தும்‌ - 


சீவராசிகளெல்லா வற்றையும்‌. தாங்கும்‌ - 


காக்கின்ற. கலை - நூற்களை, உணர்வான்‌ - 


கற்கும்‌ பொருட்டு. வாங்கும்‌ - வளைக்கின்ற. 
வரிசிலை - நீண்டவில்லைய/டைய. ஏங்கும்‌ - 
வருந்தா நிற்கும்‌. கொடுங்கனலேய்‌ - கொடிய 
நெருப்பைப்‌ பொருந்திய. 


409. கலைக்‌ கடல்‌ - நூற்களாகிய 


சமுத்திரம்‌. அடல்செய்‌ - வன்மையைக்‌ 


கொடுக்கின்ற. அன்னாய்‌ - தாயையொத்த 
பாங்கியே. மாந்தி - குடித்து. அகங்கறுத்து - 
தன்னிடமானது கறுக்கப்பெற்று. அறவு றுதீது 
- மிகவு மிடித்து. அடல்‌ செய்ய - போர்செய்ய, 
நிமிர்நீதது - ஒங்கியது. முகல்‌ - மேகம்‌. 

410. வள்ளம்‌ - இண்ணத்தை யொத்த. 
செவ்‌ - சிவந்த. இதழுண்டு - அதரபானத்‌ 
தையருந்தி. மருவும்‌ - பொருநீதா நிற்கும்‌. 
குறுகினர்‌ - வந்தார்‌. கூடலர்‌ - பகைவரது. 
துணித்த - துண்டித்த. 

417. மாண்டது - மாட்சிமை யுறறது. 
கோன்‌ - அரசன்‌. கூர்ந்து - தெரிந்து. கான்‌ - 
வாசனை. கண்ணியர்‌ - மாலையையுடைய 
வர்களது. கனகம்‌ - பொன்னை யுடைய. 

412. சீதளம்‌ - 


வாடை - வடகாற்றானது. திமிர்ந்து - வளர்நீது. 


குவிர்ச்சியை யுடைய. 


என்மீதளவு - என்மேலளவாக. ஒன்னார்‌ - 
பகைவரது. மாதளம்‌ - பெரிய சேனையை. 
தூர்த்த - இல்லாமற்‌ செய்த. காதளவு - 
செவியினளவாக. கட்டிருவே . 
கண்களையுடைய இலக்குமியையொத்த 
பாங்கியே. காதலர்‌ - தலைவர்‌. 


414. மன்னுயிர்‌ - நிலைபெற்ற சீவர்‌ 


களை. நேர்ந்தவர்க்கு - தன்னை நேசித்த 
வர்கட்கு. பொய்க்கினும்‌ - பொய்த்‌ தாலும்‌. 
தக்கவர்‌- அறிஞர்‌. 

414, வஞ்சினம்‌ - சபதத்தை. மலையும்‌ - 
பொருதாநிற்கும்‌. அமர்க்கு - யுத்தத்திற்கு. 
அஞ்சினராய்‌ - பயந்தவராக. அடங்கா - 
பணியாத. சின்னம்‌ - விருதுகளை. நஞ்சினம்‌ - 
விடத்தினினமாகிய. அறம்‌ - புண்ணியத்தை. 

475. குனிக்கும்‌ - வளைக்கின்ற. வரி 
சிலை - நீண்டவில்லையுடைய. கொற் றவர்‌ - 
அரசர்களது. சீற்றம்‌ - கோபத்தை. 
குலைப்பதற்கு - இல்லாமற்‌ செய்வதற்கு. 
சனிக்கும்‌ - உண்டாகாநிற்கும்‌. கட்பனிக் கும்‌ 
- கண்ணினது நீரொழுக்கிற்கும்‌. பனிக்கும்‌ - 
இமத்திற்கும்‌. அன்பு 
வைத்தாரிலர்‌. பாதகர்‌ - தீயர்‌. 


பரிந்திலர்‌ - 


476. போந்தனர்‌ - வந்தார்‌. கூர்ந்து - 
மகிழ்ந்து. ஆற்றம்‌ - செய்கின்ற. தூற்றும்‌ - 
பொழிகின்ற. | ப 

477. உற்றவர்‌ - தம்மை நேசித்தவரசரது. 
உறுதுணை - உற்றதுணை. செற்று - கொன்று. 
சின்னம்‌ - விருதுகளை. சிதைத்‌ திட - 
அழித்திட. சீர்த்த - சீர்த்தியை யுடைய. நற்றவர்‌ 
- நல்ல தவத்தையுடை யோர்‌. நவிர்‌ - குளிர்ந்த. 
கொற்றவர்‌ - தலைவர்‌. மாழ்கல்‌-மயங்கேல்‌. 
குறுகுவர்‌- வருவார்‌. 

878. நட்டார்க்கு - தம்மை நேசித்த 
அரசர்க்கு. நயந்து - விரும்பி. நாடலர்‌ - 
நினைத்திலர்‌. 
கொட்டும்‌. கட்டார்‌ - கள்ளையுடைய 


கொட்டாவிருக்கும்‌ - 


மாலை. மட்டாய்‌ - அளவாரய்‌. அழுங்கி - 
அழுது. விதி - ஊழ்‌, 

879, அழுங்கி - அழுது. மயங்கேல்‌ - 
மலையேல்‌. அடைந்‌ தோர்க்கு - தன்னைச்‌ 
சார்ந்தார்க்கு. குலம்‌ - மேன்மை பொருந்திய. 
சூடி - அணிந்து. துணி - வத்திரம்‌. மணி - 


21 


இரத்தினாபரணம்‌. துலக்குதற்கு 
பிரகாசிப்பிப்பதற்கு. 

420. வருமொருனமையும்‌ வராநிற்கு 
மறுமையையும்‌. தாங்கும்‌ - காக்கும்‌. உற்ற- 
பொருந்திய. இருமையம்‌-இம்மை 
மறுமையாகிய ஈரிடத்தும்‌. சீர்த்த - &ர்த்தியற்ற. 
இயல்‌ - அழகினையுடைய. அணங்கே - 
தெய்வ.ப்பெண்‌ போலுத்‌ தலைவியே. ஏந்தலர்‌ - 
ப தலைவர்‌. ப _ 

421. மாசையில்‌ - பொன்னைப்‌ போலும்‌. 
பூத்த : தேமற்‌ புள்விகள்‌ படர்ந்தன. மணி - 
இரத்தின வடங்களை யுடைய. வேனிலும்‌ - 
வேனிற்‌ காலமும்‌. கூய - கூவியது. உறுதுயர்‌ - 
உற்ற துன்பத்தை. சீர்த்த - சிறப்புற்ற. பொருப்பு - 
மலை. ஆசையில்‌ - பொன்னினிடத்து. 

422. வார்‌ - கச்சையுடைய. கொழுநர்‌ - 
தலைவர்‌. கொண்டல்‌ - மேகம்‌. எட்டும்‌ - 
எட்டுகின்ற. கொடை - ஈகை. பொருள்‌ கொடு - 
தஇரவியத்தைக்‌ கொண்டு. வேண்டுவ ட்‌ 
விரும்புவனவற்றை. 

423. அரும்பும்‌ - தாமரை மொட்டும்‌. 
பிறையும்‌ - அர்த்தச்‌ சந்திரனும்‌. சிலையும்‌ 
-வில்லும்‌. புயலும்‌ -மேகமும்‌. அமையும்‌ - 
மூங்கிலும்‌. அம்பும்‌ - கணையும்‌. கரும்பும்‌ - 

கன்னலும்‌. குமிமும்‌ - குமிழ மலரும்‌. கதலியும்‌ - 


வாழையும்‌. ஆலும்‌ - ஆலவிலையும்‌, 
கமலமும்‌- தாமரைமலரும்‌. வியன்‌ - பெரிய. 

524. சீர்த்து - சிற.ப்.பற்று. எதிர்ந்தாரை - 
எதிர்ந்த பகைவரை. தேர்‌ - இரதத்தை, 
வனத்தினும்‌ - காட்டினிடத்தும்‌. கானி 
னும்‌-பாலை நிலத்தும்‌. மன்ன-பொருந்த. 
ஊர்‌ - பதியை. வலவா - தேர்ப்பாகனே. 
தனத்தோடு - செல்வத்தோடு. இனத்‌ தினும்‌ 
- உறவினானும்‌. மனத்தினும்‌ - மனத்தைப்‌ 
பார்க்கனும்‌. வேகமென - விரைவென்று 
சொல்ல. வியப்பு - ஆச்சரியம்‌. 

26. செய்யாள்‌ - இலக்குமி. தேவியும்‌ - 
தலைவியும்‌. ஓர்‌ மெய்யாருயிரென - 


.ஒருடலும்‌ அதனிடத்துப்‌ பொருந்திய உயிரு 


மென. கலந்தனம்‌ - சேர்ந்தோம்‌. 


மேலுமின்றும்‌ - எக்காலத்தும்‌. பொய்யா - 


பொரய்க்காத. வரத்து ... - 
ஆசீர்வாதத்தையுடைய, . வரவினை 
யுடைய. உரவோன்‌ -. அறிஞனான. 


பொருப்பில்‌ - மலையி னிடத்து. அவன்‌ - 
அந்த ஷம்சுத்தாசனென்‌ பானது. கையாய்‌ - 
கைகளைப்‌ போலும்‌. பொழி பொழி - 
பெபொழி 
மாதத்திற்கு மூன்று 
மழைகளை. கனமழையே - பெருமை 


பொழிவாயாக பாயாக. 


மாதமும்மாரி 


- பொருந்திய மேகமே. 


ஷம்சுத்தாசீன்‌ கோவை 


அரும்பதவுரை 
மற்றிற்று. 


வ வை மல வண அஷ்‌ வனி. 


216 


ஷம்சுத்தாசீன்‌ கோவை, 
ணட வய 
அபிதான விளக்கம்‌. 
"நகரம்‌ 
ஹாமீம்‌ புரம்‌. 


தமிழ்ச்சிலம்பு | 
மலையவெற்பு பொதியமலை 


நதி 


வன்னி 


ச ப தாம்பிரவர்னி 
தாம்பிரநதி ்‌ 


கொடி 
செருத்தி யிளம்பிறை - இளம்பிறைக்‌ கொடி. 
பாட்டுடைத்‌ தலைவன்‌ பெயர்‌ 
ஷம்சுத்தாசீன்‌. 
பாட்டுடைத்‌ தலைவன்றந்தை பெயர்‌ 
செய்குமன்கூர்‌. 
பாட்டுடைத்‌ தலைவன்‌ ஞானாசிரியர்‌ பெயர்‌ 
'ஹஸறத்து மவ்லானா ஞானியார்‌ சாகிபு ஓலியுல்லாஃ 
பாட்டுடைத்‌ தலைவன்‌ ஞானாசிரிய ரூர்ப்‌ பெயர்‌ 
ப கோடை - கோட்டாறு. 


217 


வம்சுத்தாசீன்‌ கோவை 


அகப்‌ பொருட்‌ செய்தி நான்வரையறைச்‌ செய்யுள்‌ விளக்கம்‌ 


செய்யுள்‌ இத முதல்‌ ' 35 வரையும்‌ முதல்‌ நாள்‌. 
ன்‌ ர 40: த்‌ 
ர்‌ தூல ர்க்‌ ௩ அ 
்‌ த்‌ பட ட92! ரம 
1 94 :" 10257 ௪3 
ம்‌ . தர ல்‌ 2 இர 
ழ்‌ [க :? ட ட ரு 7 
ய ததை 0: 82 
ல்‌ 194 ?* 197" 91 
ள்‌ 198 17 205? 102 
த்‌ 206 :? 218: 7127 
ச்‌ த்த 017 | 12: 
22 .. 2802? ர: 
2 241 7? 22?" 1 இது 
ன்‌ 2292! ட ட 75: 
9 258 : 259: 76. 
ம  அறறிர்தா 866: 2 
ட 267!" தர 181 
1 கறு . ட 291 தர. 5 
ள்‌ ப 292 2? 319 : தத்‌ 
்‌்‌ 320 :* 212 59: 
ய 3521. 367: ட. ட தா 
ல்‌ 362. 267: ௧: 
ப 368: ன ட பத்‌ 


218 


பக்கம்‌. 


பாடற்றொகை. 


67 
609 
73 


ஷம்சுத்தாசன்‌ கோவை 


விஷய சூசிகை 


கைக்கிளை 


இயற்கைப்புணர்ச்சி 
வன்புறை 
தெளிவு 


- பிரிவுழி மஇழ்ச்சி 


பிரிவுழிக்‌ கலங்கல்‌ 


்‌. இடந்தலைப்பாடு ... 


பாங்கற்‌ கூட்டம்‌ 


பாங்கிமதி யுடன்பாடு 


' பாங்‌இயிற்‌ கூட்டம்‌ 
.ஒருசார்பகற்குறி 


பகற்குறி யிடையீடு 
இரவுக்குறி 


. இரவுக்குறி யிடையீடு 


வரைதல்‌ வேட்கை 
வரைவு கடாதல்‌ ப 
ஒருவழித்‌ தணத்தல்‌ 


வனவிக த த்து. பொருள்‌ வயிற்பிரிதல்‌ 


வரவியல்‌. 
வரைமலிவு ன 
அறத்தொடு நிற்றல்‌ . 
உடன்போக்கு ': 


ரா 


78. 


77 
62 


84... 


52 


67 


59 


91. 


98 
99 
1700 
707 
102 


க) 


கற்பொடு புணர்ந்த கெளவை 
மீட்க 
தன்மனை வரைதல்‌ 
உடன்போக்கி யிடையீடு 
வரைவு டா 
கற்பியல்‌. 
இல்வாழ்க்கை. 
பரத்தையிற்‌ பிரிவு 
ஓதற்பிரிவு 


காவற்‌ பிரிவு 


தாதிற்‌ பிரிவு 
துணைவயிற்‌ பிரிவு 


பொருள்வயிற்‌ பிரிவு 


220 


ஹாமீம்‌ 


பிஸ்மில்லாஹி. 


-ஒம்சுத்தாசீன்‌ கோவைச்‌ 
_ ரசய்யுள்‌ முதற்குறிப்பகராதீ 


பாடல்‌, 
்‌ ஷி] 
- அங்குறைவேசைய 
அடலுற்றவண்ண 
அடிபடும்வட்டு 
அணியுநீதிருத்தி 
அண்ணாலருளார்‌ 
அமையாதவின்பத்‌ 
அரவறிநீதொல்கிய 
அரும்பும்பிறையு 
அலைவாய்த்துரும்பி 
அலைவாய்ப்படிந்த . 
அல்லும்பகலு ப 
அல்லெறிவார்குழ 
அளிக்குங்கொடை 
அறந்தான்வளர்த்து 
-அறியாதறைந்தே 
அறிவேயுருவா 
அற்றேரணிகுழ 
அன்பேயுருவெடுத்‌ 
அன்போடருள்‌ 
அன்றிலும்பேடு 
அன்னாயழுங்க 
ஆ 

- ஆகுங்கரும . 
ஆடித்திரிந்த ப 
ஆடுஞ்சுனையிது 
ஆடும்பொழிலு _ 
ஆடும்பொழில்விடுத்‌ 
ஆட்சியுங்கோலுங 
ஆநீதனையும்புனங்‌ 
ஆயமுமன்னையு 
ஆயாதவரை 
ஆர்வாயடைப்பினு 


பட்டக்‌ 


770 
௦201 


பாடல்‌ எண்‌. | 


203 
ங்ப்ம்‌ 

3பி 

08 
309 
308 
ப77 


4243. 


277 


௮482 
209 
3௦9 
ல்க 
130 

90 

26 
368 


760 


348. 
தத 


162 
3௦2 


2 
759 
327 
196 
233 





வவட ஏச வொண்ணா வபுத 


ஆலைச்சிலைய 


ஆவற்கருமருநீ 
ஆவாவுலுத்த 

ஆவிக்குமாவி 
ஆவியுமெய்யு 


இணங்காரடுசுரி 
இந்தாமெழின்‌ 
இரப்பார்க்களிக்கு 
இருளும்புயலு 
இல்லறமல்லது 
இறையளவன்ப 
இற்புலிகாணினு 
இன்றந்தவீகை 
இன்னிசைகாட்டி 
ஈ 


ஈயாக்கொடிய 


ஈவதுயர்‌ 

உ 
உடலோடுயிர்‌ 
உண்மைப்பொரு 
உளையொன்று ' 
உள்ளக்கரிக்கு 


| உள்ளற்கெளிதல 
மம 


உள்ளாதுனைமுன்‌ 
உற்றவர்போருக்‌ 

ஒள 
ஊடறியாவுரை 
ஊரும்பெயரு 
ஊரும்பெயருமுரை 
ஊரேரலர: 
ஊன்றாழயில்‌ 

௪ 
எடுக்கவெடுக்க 


221 


286 
212 
310 
406 
153 


290 


264 


761 
174. 


275 
20.1 
340 


26 


394 


272 
108 


175 

2 
299 
311 
19௦ 
366 
417 


125 
78. 


20 
316 


3251 


144 


எந்தமர்சூழ்ந்த 
எமையாதரிக்கு 
எய்திட்டவன்‌ 
எல்லாமவளெனக்‌ 
எல்லாமறிந்தவியல்‌ 
எல்லாமறிந்து மத 
எல்லாருமேத்து 
எள்ளு.ம்பிரிகில 
எறியுந்‌ இரைக்கட 
எறியுமலைகட 
என்செய்ததோமன 
என்னாட்டணி 
என்னுயிரன்னவ 
என்னு யிரென்றே 
என்னு யிர்மாதங்க 


1 என்னேகலைகண்‌ 


என்னையும்வீட்டை 
ஏ 
ஏகமென்றோரெம்‌ 
ஏங்கும்விமு 
ஏவுஞ்சலித்த 
்‌ ம்‌ ர்‌ 
ஒருகான்மறந்‌ 
ஒருகைக்களிறு 
ஒல்காப்புகழ்ப்‌ 
ஓ 
ஒஓங்குங்கொடுஞ்‌ 
ஓங்கும்பெரும்புகழ்‌ 
ஓதுறுமெய்ப்‌ 
ன 
கடலிற்படிந்தெழு 
கண்டனம்யாமு 
கண்டேநிகர்த்த 
கண்ணுக்கிமையுங 


460 
425 
322 
202 
397 
23௮ 
10 
279 
228 
2௮0 
105 
177 
118 
367 
52 
44 
350 


32 
94] 
128 


725 


180 
789 


206 


308 


3௦6 


97 


திதி 


82 
64 


கண்பகை 
கண்மறந்தாலு 
கலகந்தரு 
கலைக்கடற்காண 
கலைக்கணியாக்கிய 
கலைதாண்டி 
கலையாள வந்த 
கல்லுங்கரடுங்‌ : 
கல்லுங்கருதுங்‌ 
கல்லென்றடர்ந்த 
கவளக்களிற்‌ ... 
்‌- கழையார்தரள 
கற்பிற்பெரிதல 
கற்றேயலரடி 
கனமாமமுதக்‌ 
கன்மேற்பொரு 
கா 
காட்டுக்கெறித்த 
காணக்கரிக்கு 
காதுங்களித்‌ 
காமாநலஞ்‌ 
காரானையன்ன ' 
காரேயனைய 
காரைத்தருவை 
கார்கண்டு 


கார்செய்தவண்கை . 


கார்வரவென்ற 
காலேபதிந்தன 
காவி௫வந்து 
காவுங்கண்டேன்‌ 
காவேபுகுந்து 
இ 
கஇளையோடுல 


கு 

குடியிற்பிறங்குங்‌ 
குடைபட்டகோ 
குடையுமரசுங 
குவிறுஞ்சுனையுங்‌ 
குறையாப்பெரு 
குனிக்கும்வரிசிலை 
குன்றாமணிப்‌ 

இத்‌ 


கூடுஞ்சுகம்பிரிந்தா 


கூப்பிட்டுதவு 
கூரம்பனையகட்‌ 


136 
158 

49 
409 
407 


தர 


18 
270 
76 
346 


172 
பீ5ம 
327 
120 
190 


332 
தப்‌ 
224 
206 
74 
76 
163 
1898 
405 


69 
ம்‌ 
70 


232 


104 

3.9 
108 
227 
380 
475 

20 


1064 
319 
324 


கூராதொருதுயில்‌ ' 
கூராரயில்விழிக்‌ 
கூவியருளவல்‌ . 
கெ 
கெம்போடனிர்‌ 
கை 


கைக்குமுலைக்குகங்‌ ' 


ப கொ 
கொண்டாற்பழி 
கொந்துற்றதார்ப்‌ 
கொல்லுங்கரடி 
கொல்லுங்களிறு 
கொல்லும.மவி 


கொல்லும்புலியுங்‌ 


கொற்றத்தினோங்கு 
கோ 
கோடாதருள்குணத்‌ 
கோடும்பிறை 
கோணாதுகாக்குநற்‌ 
கோபந்தருபடைக்‌ 
கோலாகலப்‌ 
கோவாயொரளிருங் 
. ௪ 
சங்கைக்குரிய 
சஇயாச்சுழன்றெழு 
சரசகுண ப 
சற்றும்பிரியே 
சா 
சார்ந்தார்பிரிவர்‌ 
சாற்றுங்கவிகைப்‌ 
௪ 
சித்தமும்புத்தியு 
சித்தமெலாமவர்க்‌ 
சிந்தாகுலமுநீ 
சிந்திப்பதற்குற்ற 
சிப்பியின்முத்தமு 
சிரித்தேதரும்‌ ' 
சிலையுங்குலையுஞ் 
சிறந்துவளர்‌ 
சினத்தினும்போரி 
சினமாரயிற்படை. 
சினைத்தார்படர்‌ 
சின்னஞ்சிறியாள்‌ 
்‌. சீ 


சீதளவாடை 


222 


219 
216 


306௮3 


297 


142 
261 
246 
202 


173 
287 


14 


187 
295 
395 

65 


236 

57 
250 
151 


269 


27பி 


143 
20௦ 
200 
32. 

87 
2709 
1206 

22 
424 
169 


ட தஜீ9 


291 


212 


சீர்கண்டவண்ணல்‌ 
சீர்தரும்வள்ளல்‌ 

இ. 
சுழிக்குநதிக்குநீ 
சுனையுந்தடமுஞ்‌ 
சுனையந்தடமும்‌ 
சுனையும்பொழில்‌ 
சூதாரிளமுலை 
சூலுற்றவானென 

.,செ 
செயலாலுயர்ந்த 
செய்யாளெனவரு 
செலவேயொறுக்கு 
செல்லுங்கருது : 

ள்‌ 
சேய்கொண்டபூம்‌ 
சேல்காட்டும்‌ 
சேல்வைத்த .. 

சொ. 
சொல்வரும்வெம்‌ 
சொல்லுந்துயி 
சொற்கண்டவா 
சொன்மலை வாணர்‌ 
சொன்னமிலாது 

ம அல ௮ 
தண்டாமரைமுலை 
தண்டாவளத்தன 
தண்ணார்நறவத்‌ 
தருகார்நிகர்கரத்‌ 
தருந்தாமரைக்கரத்‌ 
தருந்தாருவன்ன 
தழையார்கரமுநீதள 
தழையாலொருகரி 
தழையேயுடைக்கு 
தன்றுயர்நோக்கார்‌ 
தன்னாருயிரென்‌ 

தா 

தாதையெனப்புரப்‌ 
தாயோதுயில்கிலள்‌ 
தாய்துபிலாத 


தாருடைவள்ளலை. 


தாவுண்டுசெல்‌ பரி. 
தி 


திடங்கண்ட 


163 
224 


482 
312 
114 

68 


ர 
302 


93 
4225 
791 
144 


2209 
௦௦ 8 
200 


404 
4414 


282 
91 


780 
27ச்‌ 


788 


292 
1067 
3209 
121 

52 
107 
36.9 
200 


212 
207 
240 

52 


18 

















திண்டந்தமற்‌ 168 | நீடுஞ்சிலைவடி 
இருவார்மரும (காப்பு) | நீதஞ்செறிகுணத்‌ 
திருவுற்றிலகு 300 நெ 
திருவேயமர்‌ 58 | நெறிக்குங்கருங்‌ 
தினமேதரு . 122 நூ 
ட து | நூலேணியில்லை 
துங்கந்தருகுணத்‌ 221... ப 
துப்புண்டுசேக்குநீ 25 | பகைதந்த 
துருவாவிடமிலை 351 | படிப்பாலுயர்‌ 
துறந்தார்ப்பிழைத்‌ 746 | பபடியோர்குடை 
துன்பிற்கடைபடு 396 | படையேறு 
..... தூ | பணிவாற்பகை 
தூங்குங்கனவிற்‌ . 293 | பண்ணேறு ப 
தெ. பந்தகத்தாசை . 
தெள்ளுஞ்செழும்‌ 271] பந்தாடியோ : 
தே -பருக்கும்பெரு 
தேடித்தனந்தரு 5 | பலர்வாய்ப்புகழ்‌ 
தேறாத்தெளிவி 210 | பழுக்குமமுதப்‌ 
தொ பன்னாடவங்‌. . 
தொடிக்கடிசெய்கர 193 பா 
| தோ .  [பாட்டாற்றி. 
தோடுறங்காமலர்த்‌ 208 | பாரார்பழிச்சு ' 

ப ந பாராளுமன்‌ 
நகமுஞ்சதையு : 176 | பாருங்ககளனும்‌ ' 
நஞ்சமுமிழ்படை 242 | பாரோரலரும்‌ 

 தஞ்சுமமுது 749 | பார்கண்டுவநீத 
நஞ்சேயுமிழ்படை 179 | பாலுங்கசப்பப்‌ 
நட்டார்க்குதவ ்‌ 4781 பாலோடமுதம்‌ 
நண்ணுஞ்சுகிர்த 123 | பாலோடமுதும்‌ 
நந்தாவனத்து 142 | பாவியலாய்ந்‌ 
நம்மனைக்கோவன்றி 357| பானாறுமென்மொ 
நள்ளென்றிருண்டு 206 * ர 
நா பிடியோடன 
நாடரிதாலவ 166 | பிணைதந்த 
நாணொன்றுமேன்‌ 375 | பிழியோடலங்‌ 
நாவொன்றுமெய்ந் 308 பு. 

ப நி புகலோடொளி 
நித்மாதிநிகர்‌ 376 | புயலேகுழலம்‌ : 
நிதியாலுயர்ந்த 24 | புள்ளிற்பொலியும்‌ 
நிதியிற்பெருகு 866 | புனமேபுவனம்‌ 
நிறந்தாங்குழைகா 156 | புனமேமறந்தொரு 
நின்வாய்மொழி : 263 ன்‌ பூ. 

ந்‌ பூசற்கெழுபுயத்‌ 
நீங்குங்கடுஞ்சொ 353 | பூணுமகுடப்‌ 
நீடாழிவையம்‌ 42 | பூமகணாதனெம்‌ 


223 


242 
40 


௮0 


161 


292 
06 


தத 


157 
299 
2ப4 


12 
ரர 

[த 
123 
288 
278 
307 
339 
336 

22 
383 


22] 
222 
30௦ 


243 


21 
112 
86 
152 
365 


139 
220 


பூமகளாய்ப்பல 
பூவார்மலருநீ 
பூவிற்படரப்‌ 
பெ 

பெண்ணாரமுதப்பி 
பெண்ணாரமுதப்பெ 
பெருமையுங்கீர்த்‌ 
பெருவாய்ப்பிடிந 

ட... பே 
பேராதரப்பெரு 
பேராரமுதப்‌' 


| பேரேந்திநின்ற 


பொ 
பொங்குமயலஞர்‌ 
பொய்க்கலையாப்‌ 
பொய்கீகொண்ட 
பொய்ப்புண்டொளி 
பொய்யாமொழித்‌ 
பொருளாலறமும்‌ 
பொருளேயறஞ்‌ 
பொல்லாமதன்‌ 
பொறையார்பெருந் 
பொன்மாதுறை 
பொன்வண்ண 
பொன்னகத்தா 
பொன்னணிசேர்‌ 
பொன்னாகமேனிப்‌ 
பொன்னாசைதாங்கி 
பொன்னாயொளிரு 
பொன்னார்கமலப்‌ 
பொன்னார்துயரம்‌ 


"போ 
போதோவிழுந்தது 
போர்தந்தவாட்கை 
போற்றியுந்தாழ்ந்‌ 
போற்றுங்கருங்‌ 
போற்றும்புணர்‌ 

ட ட 
மகவுயிர்த்தாளென 
மங்கைக்கரசெனு 
மஞ்சங்கடுத்தனை 
மணந்தந்தசந்தன 
மணந்தேனெனுஞ்‌ 
மணிமாளிகைத்திரு 


384 
176 
347 


134 
201 
220 

சீர்‌ 


227 
228 
260 


148 
237 
120 
8] 
ம்‌. 
72 
864 
562 
56 
தீத 
25] 
374 
51. 
194 
265 
[6 
385 
303 


324 
197 
176 
876 
252 


292 
4822 
அன்டு 
177 
361 
238 


மணியார்கலாப 
மணியொளியாகி 
மண்காக்கும்பூபர்‌ 
மண்டலத்தோர்பெ 
மதியே நிகர்த்த 
மயங்குந்தெளியும்‌ 
மருப்பும்பொருப்பு 
மருளும்‌ பிணைவிழி 
மலர்க்குளொளிரு' 
மலையும்படிபல 
மழையுங்கரிந்து 
மறங்காலயில்விழி 
மறவாவரமளித்‌ 
மறுகுறப்போந்த 
மறையார்மொழிப்‌ 
மனமாய்விரைந்‌: 
மனையறம்பேணி 
மன்னர்க்கதிபதி 
மன்னுயிர்காக்க 
ப மா 
மாங்கனியாவி 
மாசையிற்பூத்த 
மாணாப்பொலியு 
மாலையும்வந்த 
மாவேதழைத்து 
மாறாக்கொடிய 
மாறாவழுத 
மானாரலரு 
மானார்விழியை - 
4 
மிஞ்சாவிளமுலை 
மின்னைப்பழித்த 
டல 
மீறு ம்பெருந்தள 
ழி 
முடிமாலைகூட்டும்‌ ' 
முடியிருந்துண்ப 
முத்துண்டொளிர்‌ 
முந்தத்தவத்தின்‌ 
முலைகண்டுவாயிதழ்‌ 
பகைவ அமத 


109 


கீரி 


100 


377 


122 
270 
248 


72 


ட 247 


374 

8.9 
222 
32 
298 
217 
227 


00 
98 


60 


ட மிக 


48 


203 
227 
240 


70௦ 
37 
320 


318 


891. 


147 


289 
199 


தீத]: 


1] 
14] 
40 











முலைப்பகைகண்டு 
மூலையும்பசப்ப 
முலையோநெருடி ... 
மூலையோபருத்தில 


முற்றுமுடலுயிர்‌ 
முனைத்தனையா 
முனையுங்கடகரி 
முன்னாலறிந்தநின்‌ 
முன்னிலைவிட்டு 


முன்னொடு பின்னு 


. -மெ.-: 
மெய்க்கும்பெருந்‌ 
மெய்யுஞ்செவியு ' 
மெய்யோடிரண்‌ . 

ன மே. 


மேகமூமோர்கை. 


ட டமை 
மையை திக்ர்த்த 
2 யோ 
யோகத்திற்சீரி 
| ்‌ வ 
வஞ்சினங்காட்டி 
வஞ்சினமோபகை 
வந்திரந்தார்க்கு 
வர்த்தாலுயர்‌ 
வரமேபெருகு: 


வருத்திமயக்குமய. : 


வருத்திமயக்குமய 


வலம்புரியீன்றமணி. 
'வலம்புரியின்றமணி 


வல்லார்புகழு 
வழுத்துஞ்சுகிர்த 
வள்ளக்கமலச்செவ்‌ 
வள்ளத்திருவாய்‌ - 
வற்போலுயர்‌ 


வற்நாச்சுகர்தமெய்‌ - 
வன்மறந்தாழ்த்து .... 


ப வா. 
வாங்காய்தழை்‌ 
வாடாமலர்‌ : 
வாடியமுங்கி 


டர்20 
ட்‌ 


டம்‌, 


கமத 


250 
712 


270 


282 


387 


6 
372 


ரு: 


- 302 


62 
37 


ட மிமி 


27 


தீ14 
217 

34 
30.4 


337. 
38: 


99 


344 1. 


390 


296 


138 
41.0 
2௦2 
20௮ 

6. 
378 


419 





வாயாலுலகம்‌ 
வாயாற்கலை 
வாயேயெவர்‌ 


வாவியிற்காவி 


வாளாக்கிடந்து 
வானகஞ்சூழ்நீத 
வானாரமிழ்தும்‌ 
வானாரமுத 
வானேமுடி . 
வானேறதிரொலி:. 
வானோபுவியோ 
வான்காக்குங்‌ 


வான்கொண்டகொ 
வான்கொண்டமெய்‌ : 
]வான்பிறழ்நீதா ப 
291 ்‌. வி 


விடவாளரவெங்‌ 
விண்ணைப்பழித்த 


। விண்பட்டசோம 


விதியேவலிதென 
விலையளித்துன்‌ 
வில்லிற்றுணையில்‌ . 
வில்லுக்குவல்ல. 


வினையாற்பயனும்‌ : 


ப வீ. , 
வீணாயமழுங்கி 
வீணாயொருத்தி. 


.வீணாய்விளம்பல்‌ 


வெ. 


. வெண்டா மரைமகள்‌ 


வெப்பாலவிந்த 
வெல்லு மதமலை 


வெளிப்பணிநீப்பி: 


வெள்ளத்துண்மூழ்‌ 
வெறியார்மயலும்‌ 
வெறியார்மலர்த்‌ 
வெறுக்கும்பழி - 
வே 


வலையினோகங்கு 


வேலையுங்காவியும்‌ 
வே வவடத் தான. 


ஆம்சுத்தாசின்‌ கோவைச்‌ செய்யுள்‌ அகராதி. . 


முற்றிற்று. 


9௦ 
44 
92 
4] 
727 
20 


988 


3817 
௮4 


202. 


211 : 


323 ' 
231 
28 


312 


770 

80 
179 
267. 
கீச்‌ 
247 
729 


200 
106 
1.24 


3809 
342 
166 


. தீரக்‌ 


117 
1௦0 


1498 
இகர! 


1707. 


326' 


268 


ஹாமீம்‌ 
செய்கு தம்பிப்‌ பாவலரின்‌ 


ம்கத்தாசீன்‌ கோவை 





௩ 








4.8.1. தமுஸ்தாசிம்‌ தரகனார்‌ அறக்கட்டளை வெளியீடு _- 


பதிப்பாசிரியர்‌ - 


ரான்‌ 


